anjuran 


செல்லும் 


தோற்றக் கிரம ஆராய்ச்சியும் 
சித்த மருத்துவ வரலாறும் 


ஆக்கியோன் 
டாக்டர் க . சு . உத்தமராயன் , எச்.பி.ஐ. எம் . 

முன்னாள் இந்திய மருத்துவ இயக்குநர் , 
தலைவர் , சித்தர் அறிவியல் வளர்ச்சிக் குழு , சென்னை . 


தமிழ் நாடு அரசாங்கத்திற்காக தமிழ்நாடு எழுது பொருள் அச்சுத் 

துறை இயக்குநரால் பதிப்பிக்கப்பட்டது . 


1978 


முன்னுரை . 


தமிழக அரசினரால் ஏற்படுத்தப்பட்ட சித்த மருத் 
துவப் பாட - புத்தகக் குழுவினரால் தீர்மானித்தபடி , 
முந்நாள் பாட புத்தகக் குழுவின் தலைவனாகிய என்னை , 
இந்திய மருத்துவக் கல்லூரியில் சித்த மருத்துவப் 
பிரிவில் படிக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்கட்குக் 
கற்பிக்கப்படும் பாடங்களில் ஒன்றாகிய தோற்றக் 
கிரம ஆராய்ச்சியும் தமிழ் மருத்துவ வரலாறும் என் 
னும் இந்நூலை எழுதும்படி பணித்தனர் . 


நான் இந்நூலை , சென்னை இந்திய மருத்துவக் 
கல்லூரியில் பணிபுரிந்த காலத்திலிருந்தே , பல நூல்களி 
லிருந்து குறிப்புகளைத் திரட்டித் தொகுத்துப் படி 
யெடுத்து அதைத் துணையாகக் 

கொண்டு பாடஞ் 
சொல்லிவந்தேன் . 


மு . 


மேற்படி பாட புத்தகக் குழுவின் ஆணைப்படி , தமிழ் 
நாடு , தமிழர் நாகரிகம் , தமிழ்மொழி , கலை , வாழ்க்கை 
முதலியவைகளைப் பற்றியதான இரண்டாம் அத்தி 
யாயத்தை என்னுடைய குறிப்புகளை ஆதாரமாகக் 
கொண்டு திரு . இ . மு . சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் 
எழுதினார் . முந்நாள் இந்திய மருத்துவ இயக்குநர் 
டாக்டர் பு . 

வேணுகோபால் , எச்.பி. ஐ.எம் . , 
அவர்கள் பாளையங்கோட்டை இந்திய மருத்துவ முறைக் 
கல்லூரியில் முதல்வராக இருந்தபோது தோற்றக் கிரம 
ஆராய்ச்சியும் தமிழ் மருத்துவ வரலாறும் என்னும் 
பாடத்தை மாணவர்களுக்குப் போதித்து வந்த போது 
எடுத்த குறிப்புகளை அவர் இயற்றிய உடல் தத்துவம் 
என்னும் நூலில் சேர்த்திருக்கின்ற முதல் 104 பக்கங்களை 
நான் இயற்றிய இந்நூலில் சேர்த்துக்கொள்ள 

இசைவு 
தந்தார் . 

அன்னாருக்கு என் நன்றி உரித்தாகுக . 


2 


மற்றைய அத்தியாயங்களை 

எழுதுங்கால் உடன் 
இருந்து சில படிகளைப் படியெடுத்து உதவிய டாக்டர் 
எம் . ராதா , எல் . ஐஐ.எம் . , அவர்களுடைய 
யைப் பாராட்டுகின்றேன் . 


சேவை 


இந்நூலை அச்சியேற்றத் தகுதியுடைய 

முறையில் 
டாக்டர் வி . விசுவநாதன் , எல்.ஐ.எம் . அவர்கள் (சித்தர் 
அறிவியல் வளர்ச்சிக் குழுவின் முந்நாள் தனி அலுவலர் ) 
எழுதிக் கொடுத்தார்கள் . அதனை அன்னாருடன் இருந்து 
மூலப்படிகளுடன் ஒப்பு நோக்கிச் சீர் செய்து அத்தியா 
யங்களை முறைப் படுத்திப் பிழையறச் செய்துள்ளேன் . 
இவ்வாறு உதவி செய்த அன்னாருக்கு 

எனது 
மார்ந்த நன்றி உரித்தாகுக . 


உள 


இந்நூலைத் தொகுத்ததற்குத் துணையாகக் கொண்ட 
நூல்களின் பட்டியல் குறிக்கப்பெற்றுள்ளது . 


இந்நூலைச் சித்த மருத்துவப் பட்டப்படிப்பிற்குப் 
பாட புத்தகமாக ஏற்றுக் கொண்ட சித்தர் அறிவியல் 
வளர்ச்சிக் குழுவினருக்கும் , புத்தக வடிவில் வெளிவரச் 
செய்த தமிழக அரசினருக்கும் , தமிழக அரசின் மக்கள் 
நல்வாழ்வுத்துறை செயலாளர் உயர் திரு . பி . முராரி 
ஐ ஏ . எஸ் . , அவர்களுக்கும் , இந்திய மருத்துவத்துறை 
இயக்குநர் டாக்டர் ஏ . நீலாவதி , எல் . ஐ . எம் . , அவர் 
களுக்கும் , இந்நூலை அச்சியேற்றித் தந்த தமிழ் நாடு 
எழுது பொருள்கள் , அச்சுத் தொழில் இயக்குநர் அவர் 
களுக்கும் , இதன் அச்சுப்படிகளை உடன் இருந்து திருத் 
தம் செய்து உதவிய 

டாக்டர் 

வி . விசுவநாதன் , 
எல்.ஐ.எம் . , அவர்கட்கும் என் நன்றியறிதலைத் தெரி 
வித்துக்கொள்கிறேன் . 


க . சு . உத்தமராயன் . 


பொருளட்டவணை 
தோற்றக் கிரம ஆராய்ச்சி 
பாருளடக்கம் . 


அத்தியாயம் . 


பக்கம் . 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


I 


1. தோற்றக்கிரம ஆராய்ச்சி 
சித்தர்களின் முதற் கோட்பாடு 
உயிர்களின் தோற்றம் 


7 


17 


2. அளவை 


46 


59 


60 


3. தத்துவ ஆராய்ச்சி . 

பொருள் தத்துவம் 
அருவப்பொருள் 
அருவுருப் பொருள் 


66 


92 


101 


பசு 


113 


பாசம் 


115 


121 


125 


தத்துவங்கள் தொண்ணூற்றாறு 
திருக் கூத்து 
பஞ்சபூத பஞ்சீகரணம் 
உருவப் பொருள் 
உயிர் 


128 


133 


145 


161 


தோற்றமும் ஒடுக்கமும் 
சீவன் 


178 


189 


194 


200 


4. சித்தர்களின் மற்றொரு கோட்பாடு 

பதி , பசு , பாச விளக்கம் 
( அ ) பதியின் விளக்கம் 
( ஆ ) பசு இலக்கணம் 
( இ ) பாச இலக்கணம் 
பாச ( பந்த ) நிவிர்த்தி -- மோட்சப் பிராப்தி 
( v ) சித்தரின் தனிச் சிறப்பு 
( vi ) சித்தரின் கண்மணி 


206 


216 


218 


223 


371B - 2 - Sig . B 


ii 


அத்தியாயம் . 


பொருள் . 


பக்கம் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


228 


232 


232 


233 


234 


235 


236 


( vij ) சித்தரின் மணிமகுடம் . 
( viii ) திரவப் பொருட்களின் தோற்றக் கிரம 

ஆராய்ச்சி . 
பொருள் தோற்றக் கிரமம் 
நால்வகைப் பிறப் 
பதார்த்தங்கள் ஐ தக் கூறு உடையன 
ஐவகைப் பொருட்களின் செய்கை 
சுவைகளின் தோற்றம் 
சுவைகளின் தன்மை தொழில் 
சுவைக்கும் குணத்துக்கு முள்ள ஒற்றுமை 
விபாகம் ( பிரிவு ) 
பொருட் சிறப்பு 
இரச வாதம் 
சித்தர் மருந்துகள் ஆக்கும் அடிப்படை விதிகள் 
( அ ) வாத சித்தி 
( ஆ ) காய சித்தி ( உடற்சித்தி ) 


237 


239 


240 


241 


243 


245 


245 


248 


253 


257 


260 


261 


264 


1. உடம்பின் அருமையும் ஓம்பும் கடமையும் 
2 மண்ணுலகத் தோற்றம் 
3. தமிழகமும் தமிழ்ச் சங்கங்களும் 
4. தமிழகமே மாந்தர் முதலில் தோன்றிய இடம் 
5. தமிழ் மக்களும் தமிழ் மொழியும் 
6. மலைய மா மலையே உலக முதன் 
7. தமிழ் மக்கள் 

. 
8. சங்கப் புலவர் 
9. பழந்தமிழ் நூல்களில் தமிழகம் 
10. கடல்கோள் 


264 


265 


266 


269 


270 


iii 


அத்தியாயம் . 


பொருள் . 


பக்கம் . 


( 1 ) 


( 2 ) 


3 ) 


271 


272 


274 


274 


276 


277 


278 


278 


280 


280 


284 


11. அசுரர் 
12. ஒரு விந்தை 
13. குமரிக் கண்டம் 
14. தமிழர் நாகரிகம் 
15. தமிழின் தனிப் பெருமை 
16. சம்சுக்கிருதம் ... 
17. தமிழர் திரு மணம் 
18. தெய்வம் 
19. கடவுள் வாழ்த்து 
20. தமிழ்த் தெய்வம் 
21. பண்டைத் தமிழ் நாடு 
22. போக்கு வரவு 
23. வாணிகம் 
24 மருத்துவர்கள் 
25. தமிழ் மக்களின் கலைகள் 
26. தமிழர் விழா 
27. அகத்தியர் 
28. எழுத்தும் சொல்லும் 
29. எண் பெருஞ்சித்திகள் 
30. அஷ்டாங்கயோகம் 
31. ஐம்பூத இயக்கம் 
32. பதி , பசு , பாசம் 


284 


285 


285 


285 


287 


288 


290 


293 


300 


302 


304 


307 


314 


XI சித்தர்கள் .. 

பதினெண் சித்தர் 
சித்தர்களின் மரபு , சமாதி முதலியன 
1. அகத்தியர் 
2. போகர் 


316 


321 


323 


iv 


3. புலிப் பாணி 


325 


4. கொங்கணர் 


326 


327 


327 


328 


5. இடைக்காடர் 
6. கோரக்கர் 
7. பாம்பாட்டிச் சித்தர் 
8. அகப்பேய்ச் சித்தர் 
9 குதம்பைச் சித்தர் 
10. சிவவாக்கியார் 


328 


329 


329 


330 


11. யூகிமுனி 
12. அழுகணிச்சித்தர் 
13. வால்மீகர் 


331 


: 


331 


331 


332 


14. காலாங்கிநாதர் 
15. தன் வந்திரி 
16. தட்சிணாமூர்த்தி 
17. பிண்ணாக்கீசர் 


333 


334 


18. ஊனர் , கண்ணர் 


334 


334 


335 


335 


. 


336 


337 


19. பூனைக் கண்ணர் 
20. மச்சமுனி 
21. பிரமமுனி 
22. திருவள்ளுவர் 
23. உரோமரிஷி 
24. கருவூரார் 
25. தேரையர் 
25. திரு நந்தி தேவர் 
27 புலத்தியர் 
28. திரு மூலர் 
29. சட்டநாதர் 


337 


338 


341 


341 


342 


342 


344 


344 


30. கமலமுனி 
31. சுந்தரானந்தர் 
32. வாமதேவர் 
33. வெகுளிநாதர் 


344 


344 


இந்நூலைத் தொகுக்கத் துணையாகக் கொண்ட நூல்கள் . 


உடல் தத்துவம் -- டாக்டர் பி . எம் . வேணுகோபால் , எச்.பி. 

ஐ . எம் . இயற்றியது . 


கடைப்பிள்ளைக் கலைஞானம் . 


கருவூரார் பல திரட்டு . 


கைவல்ய நவநீதம் . 


சன்மார்க்க விவேக விருத்தி . 


சித்தர் ஞானக்கோவை . 


சித்தர் நூல்களின் முன்னுரைகளில் கண்ட சித்தர் வரலாற்றுக் 
குறிப்புகள் . 


சிவஞான சித்தியார் . 


சிவஞான போதம் . 


தமிழ் இந்தியா - ந . கந்தசாமிப் பிள்ளை எழுதியது . 


தாயுமானவர் பாடல் . 


திருக்குறள் . 


தேரன் காப்பியம் 


பதார்த்த குண சிந்தாமணி . 


போகர் ஏழாயிரம் 


யூகி சிந்தாமணி . 


தோற்றக் கிரம ஆராய்ச்சி 


அத்தியாயம் 1 . 


இந் நிலவுலகில் , சிறப்பாக நம் தாய் நாட்டில் ( இந்தியாவில் ) 
எக் கலையைக் கற்க வேண்டுமெனினும் பரதத்துவத்தின் உண ர் 

வு 
இன்றியமையாதது , 

சிறப்பாக , நம் தமிழ் நாட்டு மருத்துவம் 
( சித்த மருத்துவம் ) தத்துவத்தையே அடிப்படையாகக் கொண் 
டுள்ளது . 

மருத்துவம் கற்கும் மாணவனுக்குத் தத்துவ ஆராய்ச்சி எந்த 
வகையில் வேண்டியுள்ளது என்ற வினா எழுகின்றது 

சேட்க 
வும் படுகின்றது இவ்வாறு கேள்வி கேட்கும் எண்ணம் மேலை 
நாட்டு நாகரீகம் நம் மக்களைத் தொடர்ந்த பிறகே எழத் 
தொடங்கியது . ஆனால் , இந்நாட்டிலேயே பிறந்து இந்நாட்டு 
முதியோருடைய பழக்க வழக்கங்களில் உறியவர்களுக்கு , 
கேள்வி ஒரு பிள்ளை மதி படைத்தவனுடைய தாகத் தோன்றுவது 
இயல்பாம் . கல்வியறிவில்லாத இந்தியனும்கூட இயல்பாகத் 
தத்துவ உணர்வுடையவனாய் இருப்பதை பாங்கணும் இன்னும் 
காணலாம் . 


உலகப் புகழ் பெற்ற மேல் நாட்டு விஞ்ஞானிகளாகிய கேரல் , 
அக்ஸ்லி போன்ற பலர் இந்திய நாட்டுக் கலைகளின் அமைப்பை 
வியந்ததோடு நில்லாமல் மேலை நாட்டுக் கலகளையும் தத்துவ 
அடிப்படையில் அமைக்கலாமென்று பரிந்துரைத்துள்ளனர் . 
தத்துவ ஆராய்ச்சி , அறிவின் 

வளர்ச்சிக்காகவும் 

அநுபவ 
சாதனத்துக்காகவும் கூறப்பெற்றுள்ளது . இதன் உட் பிரிவாகிய 
( ஏகான்ம வாதம் ) 

வாதம் ) ஒரே ஆன்மாவைப் பற்றிய கொள்கையின் 
விளக்கம் அறிவை வளம் பெறச் செய்யும் , மற்றொரு பிரிவா -கிய 
சைவ சித்தாந்தம் அநுபவ சாதனத்துக்கு வழி வகுக்கும் என்க . 
மருத்துவம் செய்தல் கூட ஒரு வைத்தியனு டைய சமயம் எனக் 
கருதப்பெறும் . 

இம் மண்ணில் பிறந்த ஒருவன் கற்றல் எதற்கெனில் ,, அக் 
கல்வியின் துணை கொண்டு ஆய்ந்து பிறப்பிறப்பாகிய இன்னல் 
களை நீக்கி நிலையான இன்பத்தை ( நித்தியானந்தம் ) அடையும் 
வழியைக் கண்டு அதன்படி 
அதன்படி நின்று 

பயன் துயக்க வேண்டும் 
என்பதேயாகும் . இதனையே துறக்கமென்றும் 

என்றும் 
கூறுவர் . 
371 - B - 2-1 


2 


ஆன்ம 


பலவகை 


மொழியின் முட்டறுத்து வீடு பெறுதல் ஒருவன் இப் 
பிறவி வந்தபோதே முயன்று எவ்வகையானும் பாடுபட்டு ஆன்ம 
விடு தலையடைதலையே தன் குறிக்கோளாகக் கொள்ளவேண்டும் . 
விடுதலைக்குப் 

வழிமுறைகள் கூறப் 
பெற்றுள்ளன . அவ்வழிகளுள் யாதானும் ஒன்றைக் 

கடைப் 
பிடித்து ஒழுகி வெற்றிபெற இவ்வுடலை இயைவிக்க வேண்டுவது 
முதற் கடமையாகும் . அத்தகைய தகுதியை உடல் 
வேண்டுவது இன்றியமையாததொன்றாகும் . அத்தகைய தகுதி 
யும் உரமும் பெறா வண்ணம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊறு 
செய்வன பல்வகைப் பிணிகளேயாம் . 


பின்பற்ற 


கிடந்து 


உடலில் தோன்றும் பிணிகள் யாவும் , வீடடையும் வழிக 
ளாகிய இயமம் , நியமம் , தவம் , ஜபம் , உபவாசமிருத்தல் , கற்றல் 
இவைகளைப் 

இடந்தராத முட்டுக்கட்டையாகும் . 
அவ்வண்ணம் பயிலாத இடத்து வீடடைவது அரிதாய் விடும் . 
பிறவிப் பயனை யடையாத காரணத்தால் அவ் ஆன்மா 

மீண்டும் 
பிறத்தலும் இறத்தலுமாகிய 

இன்னற் 

கடலில் 
உழல நேரிடும் . ஆகவே , பிறவி எண்ணிலவாகும் ; பயனில் பிறவி 
களாகும் . 
ஆகவே ஒருவன் நோயில்லாமல் இருந்தால் தானே 

அறம் , 
பொருள் , இன்பம் , வீடு என்னும் நான்கு உறுதிப் பொருள்களைத் 
தேடிக் கொள்ள முடியும் . நோய்கள் , மெய்யின்ப வாழ்வுக்குப் 
பகையாகவுள்ளமை கருதியே நோயற்ற வாழ்வே குறைவற்ற 
செல்வம் என்ற பழமொழியும் நோயற்ற வாழ்வு நான் வாழ 
வேண்டும் என்று முற்றும் துறந்த இராமலிங்க 

அடிகளார் 
போன்ற பெரியார்களும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதும் 
காணக் கிடக்கின்றது . இத்தகைய நோய்களைத் தடுக்கும் வழி 
முறைகளையும் தீர்க்கும் வகைகளையும் விவரிப்பதான அறிவியல் 
நூலே மருத்துவம் எனப்படும் . 


மருத்துவ நூல்கள் நோய்தோன்றக் காரணங்கள் , நோயின் 
குறிகுணங்கள் , தடுப்பு முறைகள் , நோய் தோன்றிய பின் அதன் 
தீர்வுக்கான வழிமுறைகள் , மருந்துப் பொருள்கள் , அவைகளின் 
இயல்பு , பண்பு , கையாளும் வகைவிவரங்கள் , நோயினின்று 
விலகி வாழக்கடைப்பிடிக்க வேண்டிய பயிற்சிகள் , உண்ணத்தக்க 
உணவுகள் முதலியவை சளைப் பற்றியும் நோயுற்ற காலத்தில் உண் 
ணத்தக்க உணவு , பத்திய முறைகளைப் பற்றியும் விவரிப்பனவாம் . 

நோய் தோன்றக் காரணங்கள் - நோயுற்ற போதும் நோயற்ற 
போதும் உடலின் இலக்கணம் , நோய் தீர்வுக்கும் தடுப்புக்கும் 
கையாளும் பொருள்களின் பண்புகள் செயல்களின் திறன் பற்றித் 
தரிசனம் என்னும் அடிப்படையில் வடமொழியில் 

ஆயுர் 
வேத நூல்களில் விவரித்துள்ளனர் . 


C 


அவ்வாறே சித்தர்களும் பிறவிப் பயனைப் பெறவிடாமல் தடை 
யாய் நிற்கும் பிணிகளிலும் மாந்தர்களிடம் கழிபேரிரக்கம் 
கொண்டவர்களாய் அந்நோய்களைத் தவிர்க்க மனங்கொண்டு 


3 


நோய்களைத் தடுக்கவும் , தீர்க்கவும் வழிமுறைகளை வகுத்துள் 
ளனர் . அத்தகைய மருத்துவ முறையே சித்த மருத்துவமாகும் . 

இயல்பாக மனித உடலானது இயற்கையை ( பிரகிருதியை ) 
முதற் காரண மாகவும் துணைக் காரணமாகவும் சொண்டுள்ளது 
என்ற உண்மை யாவரும் அறிந்ததே . நம் முன்னோர்கள் இத் 
தகைய இயல்பை மாற்றியமைக்க வழிகண்டு வெற்றி பெற்றனர் . 
அவர்கள் கண்ட நெறியைக் கைப்பற்றி இந்தச் சீவ சரீரம் ( பிரா 
கிருத சரீரம் ) இயல்பாய்க் கொண்டுள்ள பிரகிருதியின் கூட்டை 
( சேர்க்கையை) விலக்கி , உருவுடனும் அருவுடனும் கூடியதான 
சிவ சரீரத்துக்கு ஒப்பான அமைப்பை யுண்டாக்கி , உடலின் 
தொடர்பு கொள்ளும் பிணிகள் தோன்றாமல் தடுத்தற்கு 
வேண்டிய திறனை ஊட்டி , அவ்வண்ணமே ஆன்ம தத்துவ விசாரத் 
தினால் அந்தக்கரணங்களின் சக்தியைப் பருக்கித் தானே 
சிவம் என்ற தத்துவ விளக்கத்தைப் புலனாக்கி , மனத்தைப் 
பொருந்தி வருகின்ற நோய்களை முதற்கண் தடுத்து , 
சரீரத்தின் அமைப்பிலும் , அதற்கா தாரமான ஆன்ம தத்துவத்தின் 
அமைப்பிலும் , சிவத்துக்குச் சற்றும் பேதமற்ற நிலையைப் பெற்று 
அச் சத்து சித்தோடு இரண்டற்ற நிலையில் கலந்தவராய் , நித்தி 

அனுபவத்தில் இடையறா இன்பத்தைத் துய்த்திடச் 
செய்யும் ஏதுவாகும் வழிகளை வகுத்தனர் . அவை இருவகைப் 
படும் . அவையாவன : 


தூல 


1. இரண்டறக் கலத்தலாகிய சித்தாந்தத்தை யொட்டி 
அகம்ப்ரஹ்மாஸ்மி என்ற நிலையைப் பெற ஞானம் , யோகம் 
எனும் இரு நெறிகளைத் திறம்பட வகுத்தனர் ஒரு சாரார் . 

2. மற்றையோர் கன்ம மார்க்கத்தை யொட்டியும் , உலகம்- 
ஆன்மா 

ஆகிய இவை இரண்டற்ற நிலையில் தங்கியும் ( அத்துவித 
நிலை ) , வெவ்வேறான நிலையில் ( துவித நிலை ) இருந்தும் , சத்து சித்து 
ஆனந்த உருவங் கொண்டுள்ள பதி யாகிய ( தலைவன் ) சிவத்தின் 
அருளைப் 

பெறச் சபம் ( மந்திரத்தை முறைப்படி பன்முறை 
ஓதல் ) , தியானம் ( அருவனுக்கு ஓர் உருவை மனத்தால் அமைத்து 
அகக் கண்ணால் காண்டல் ) , சரியை ( உடலால் நிகழ்த்தக்கூடிய 
உபசரிப்புகள் ) என்ற உபாயங்களால் பெற்று முயன்றிடல் 
வேண்டும் ; ஐவகை மலங்களோடு ( ஆணவம் , கன்மம் , மாயை , 
மாயேயம் , திரோதான சக்தி ) ஆன்மா கூடியிருப்பதால் பிறப்பு 
இறப்பென்னும் கட்டுப்பாட்டில் உழலும் ஆன்மா எளனும் பச 
விடுபட்டு 

பதி என்னும் சிவத்துடன் இரண்டறக் கலந்து 
சிவோகம் என்னும் நிலையைப் பெற்றுக் குறைவும் முடிவும் அற்ற 
தான ஆனந்தத்தில் ஆழ்ந்து கிடத்தல் என்னும் சைவ சித்தாந்த 
சமயக் கோட்பாட்டை ஐயந் திரிபறக் கற்று , தக்க ஆசானிடம் 
சிவ தீக்கை , பெற்றுச் சித்தாந்தத்தில் விதிக்கப் பெற்ற முறைகளைக் 
கைக்கொண்டு வீடு பெற வேண்டுமென்று விதித்தனர் . 


C 


இவ்விருவகையில் யாதேனும் ஒன்றை ஏற்க விரும்பினாலும் 
ஆங்கு வகுக்கப்பெற்ற 

முறைகளைக் 

கைக்கொண்டொழுகப் 
பிணியற்ற உடலும் வன்மையும் வேண்டும் . ஆதலால் இவ்வுடல் 

371 - B - 2--1A 


4 


அமைப்பை மாற்றி முற் கூறிய 

மாற்றி முற் கூறிய சிவ சரீரம் அல்லது சாம்பவ 
சரீரம் பெறற்கு , உற்ற வழியாய் இரசேச்சுர தரிசனம் 
என்னும் மற்றொருவகை வழியை வகுத்துள்ளார்கள் வைத்திய 

வல்லவர்களான சித்தர்கள் . இரசேச்சுர தரிசனம் 
கூறுவதாவது : 


நூல் 


என்றும் , 


இரசம் என்னும் பாரதம் சிவத்தின் வீரியம் 
அப்பிரகம் சிவசத்தி என்றும் , பாசமாகிய மருளைப் போக்கும் 
சிவத்தின் அருளென்றும் வழங்கப்படும் , பார்வதியின் வீரிய 
மென்றும் விளக்கி இவ்விரண்டையும் பொருந்தக்கூறப் பெறும் . 
இவ்விரண்டையும் , 

கைமுறை 

செய்முறைகளால் 
ஒன்றாய்ச் சேர்த்து ஒத்த மருந்தாகச் செய்து ( பாகப்படுத்தி 
உண்பதால் சிவ சத்திகளின் வீரியம் இவ்வுடலில் 

ஏற்பட்டு 
இப்பிராகிருத உடல் ( சிவமெய் சாம்பவ ) சிவ சரீரமாக மாறி 
ஒருகாலமும் அழிவற்ற தாயும் நிலையுற்ற தாயும் நிற்பதற்குக் 
காய கற்பம் என்ற முறையை வகுத்தனர் . 


தக்க 


வேறு 


இவ்வண்ணம் இரசத்தையும் அப்பிரகத்தையும் இணைத்து ஒரு 
கற்பமருந்து செய்யக் கைமுறை , செய்முறை மற்றுமுள்ள முயற்சி 
களில் சித்தர்கள் முனைந்தபோது இடையிடையே பற்பல 
பொருள்கள் கையாளப் பெற்றும் , உண்டாக்கப் பெற்றும் வந்தன . 
அவ்வாறு கிடைக்கப் பெற்ற பொருள்களையும் மருந்துகளையும் 
மக்களின் பிணிகளைப் போக்க மருந்துகளாகப் பயன்படுத்தி நற் 
பயன் கண்டனர் . அவைகளின் உபயோகங்களையும் பக்குவங்களை 
யும் மிக விரிவாகக் கூறியும் ஏடுகளில் பதிப்பித்தும் வைத்துள் 
ளார்கள் . 
இவ்வாறு 

தாதுப் பொருள்களால் கிடைக்கப்பெற்ற 
பற்பம் , செந்தூரம் , சுண்ணம் முதலான மருந்துகள் , மூலிகை 
களால் செய்யப்பட்ட மருந்துகளைக் காட்டிலும் மேம்பட்டவை 
யாகும் . 


இவ்வுண்மை வடமொழியில் வல்ல ஆயுர் வேதியர்களும் ஒப்புக் 
கொண்ட செய்தியாகும் . அவர்கள் புகழ்ந்து கூறிய மேம்பாடு 


களாவன : 


1. குறைந்த அளவில் பெரு நோய்களைத் தீர்க்கும் தன்மை 


உடைமை . 


2. உண்பதற்கு விருப்பமற்ற கைப்பு , துவர்ப்புப் போன்ற 
சுவையின்மை , 


3. மருந்துண்டவுடன் விரைவில் பயனைத் தோற்றுவிக்கும் 
காரணங்களால் பற்ப , செந்தூரம் முதலானவை மூலிகைகளால் 
ஆக்கப் பெற்ற மருந்துகளினும் சிறந்தது , 

4. நாட்பட்ட நோய்களைக் குறுகிய காலத்தில் போக்கி 
நலனுறச் செய்யும் தன்மை , 


5 


5. மூலிகை மருந்துகளைப் போலல்லாமல் இம் மருந்துகள் 
எத்தனைக் காலம் 

வைத்திருந்தாலும் செயல் திறம் ( வீரியம் ) 
கடாமல் அதற்கு மாறாக 

வீரியம் மிகைப்படுந்தன்மை 
ஆகியவைகளாம் . 


( ஞானம் 


இனி சித்தர்களின் முதற் கோட்பாடு என்ற அத்தியாயத்தில் 
அத்துவித சித்திக்குரிய வழிகளாகிய யோகம் , 

என்ற 
துறைகளை விளக்கியும் , சித்தர்களின் மற்றொரு கோட்பாடு என்ற 
அத்தியாயத்தில் சைவ சித்தாந்தத்தை விளக்கியும் சித்தர்களின் 
கண்மணி என்ற அத்தியாயத்தில் இரசேச்சுர தரிசனத்தின் 
விவரங்களை விளக்கியும் சித்தர்களின் 

மணிமகுடம் என்ற 
அத்தியாயத்தில் முப்பைப் பற்றி விளக்கியும் பின்பு தாவரப் 
பொருள்களின் தோற்றக் கிரமம் , இரசவாதம் , காயசித்தி 
போன்றவற்றையும் வரைந்தளிப்போமாக . 


மரபில் 


இவ்வத்தியாயங்களைத் தொடங்கி 

விளக்குவதற்கு முன்பு 
சித்தர்களின் உண்மையான கோட்பாடு யா தென 

ஆராய 
வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது . அதனையறிய வேண்டின் சித்தர் 
வந்தவர்களின் கூற்றைக் கொண்டே தான் 

அறிய 
இயலும் . அவ்வண்ணம் வந்தவர் 

தாயுமான அடிகளாவார் 
என்பதை அவர் தம் பாடல்களே சான்றாக நின்று வலியுறுத்தும் . 
அவர் தமது குரு வணக்கம் கூறுமிடத்துத் தம் 

மூலன் 
மரபில் வந்த மௌன குரு என்று கூறுவர் . இதனை , 


வாசமுறு சற்சார மீதென்னை யொரு ஞான 

மத்தகசமென வளர்த்தாய் 
மந்த்ர குருவே யோக தந்த்ர குருவே மூலன் 

மரபில் வரு மௌன குருவே என்ற அடிகளால் 
அறியலாம் . திருமூலர் ஒரு சித்தர் என்பது உலகறிந்த உண்மை . 
அவருடைய 

சீடராகிய ஒரு மௌனியே தாயுமானாரின் குருவாக 
மேற்கண்ட அடிகளில் கூறப்பெறுகின்றார் . 

ஆகவே , 

அவரும் 
சித்தர் மரபில் வந்தவரெனத் தெரிகிறது . ( இங்குக் குறிப்பிட்ட 
மரபு , சீடர் மரபு என்பதை நினைவு கொள்ளவேண்டும் . ) 


இத்தகைய சித்தர் மரபின் தோன்றலாகிய தாயுமானார் தாம் 
சிறப்பித்துச் சித்தர் கூட்டத்தைத் தொழும் கருத்துடன் இயற்றிய 
பாடல்களில் , சித்தர்கள் வேதாந்தத்தையும் , சித்தாந்தத்தையும் 
ஏற்றத் தாழ்வின்றி மதித்து , ஒத்த 

நலன் 

பயப்பனவாகக் 
கண்டுகொண்டு , சிறந்த 

நிலையையும் மெய்யுணர் 
வையும் அடைந்தார்கள் என்று கூறியுள்ளார் . 

அவ்வடிகள் 
வருமாறு 


ஆன்மிக 


: 


வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற 
வித்தகச் சித்தர் கணமே 


இவை தாயுமான 

அடிகளார் 

சித்தர்களுக்கு வணக்கம் 
செலுத்தும் முறையில் சித்தர் கணம் என்னும் பகுதியில் வந்துள்ள 
பாடலின் ஈற்றடிகளாம் . இவ்வாறு கூறியிருப்பதால் 


சித்த 


6 


மருத்துவ மாணவர்கள் தத்துவ அறிவு பெற வேண்டு மென்பது 
வெளிப்படை . மேலும் வேதாந்தம் , சித்தாந்தம் என்னும் இரு 
தத்துவங்களையும் கசடறக் கற்றல் வேண்டுமென்பதும் விளங் 


கும் . 


அத்து விதம் , விசிஷ்டாத்துவிதம் , துவைதம் 

என்னும் முப் 
பெரும் பிரிவுகளைக் சொண்ட வேதாந்தமும் , சைவ சித்தாந்தமும் 
தென்னாட்டில் பெருவழக்குடையவை . கொள்கை பற்றியும் 
மொழி பற்றியும் உள்ள வேறுபாட்டினை இவண் புகுத்திடின் நாம் 
சொல்ல எடுத்துக் கொண்ட பொருள் 

பொருள் பயனற்றுப் போகும் . 


நூலில் 


தேரன் ண வாகடமென்ற 

தாவரப் பொருள் 
களின் தோற்றத்தைக் கூறும் கீழ்வரும் பாடல் வேதாந்த அடிப் 
படையைக் கொண்டே விவரிக்கப் பெற்றுள்ளது . அப்பாடல் 


தேடரு மகண்டவொளிப் பிழம்பாய் ஞானா 

தீதப் பூரண மாய்த் தற்செயல் கொண்டெல்லா 
மூடவிட வல்லதுமாய்த் தனித்த வொன்றுள் 

மூழ்கி நின்ற முக்குண சிற்சத்தி தன்னில் 
நாடனந்தம் பிறந்த திற் காலுதித்த திற்றீ 

நார மண்ணுண்டாய் மண்டான் னல்கவந்த 
ஓடதியிலன முமதி லுலகு நிற்கு முயர் வாய்ந்தவ் 

வோடதியி னுரிமை சொல்வாம் . 
இதன் பொருள் காண வேண்டில் ஞானானந்த ஒளிப் பிழம்பின் 
மூடவல்ல சத்தியைப் பற்றியும் தோற்ற வல்ல ( விட வல்ல ) 
சத்தியைப் பற்றியும் அறிய வேண்டும் . இவ்விரு 

சத்திகளை 
விவரிப்பது வேதாந்தக் கொள்கையாம் . 


இவ்விரு சத்திகளையும் ஏம மாயா வினோத வீசனா ரருளினாலே 
என்றும் தோற்ற மாஞ் சத்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் 
என்றும் வரும் கைவல்லிய நவ நீதச் செய்யுள்களின் விளக்கத்தை 

21 ஆம் 

22 

ஆம் பக்கங்களில் கண்டு கொள்க . 


இந்நூலின் 


இவைகளை ஆவரண சக்தி விட்சேப 

சக்தி என்பர் 
மொழி நூலோர் ஆதலின் , வேதாந்த சித்தாந்த கொள்கை 
களைச் சித்த மருந்து மாணவர்கள் கற்க வேண்டுமென்பதேயாம் . 


1 


ஆற்றலை 


1. சித்தர்களின் முதற் கோட்பாடு .. 

( உயிர்களின் தோற்றம் . ) 
பிறவிக் 

கடலில் மூழ்கிப் பல்வேறு துன்பங்களை நுகர்ந்து 
அக்கடலினின்றும் கரையேறும் வழி ( உபாயம் ) ஒன்றை அறிய 
வேண்டுமென அவாவியவன் ( சீடன் ) ஒரு நல்லா சானைச் ( சற் 
குரு ) சார்ந்து பணிந்து தன் பழங்கண் ( துன்பம் ) அறப் போக்கும் 
ஆற்றை அல்லது 

உணர்த்துமாறு வேண்டினான் . 
இவனதி காரி யானோன் இந்திரி யங்க ளாலும் 
புவன தெய் வங்க ளாலும் பூதபௌதிகங்க ளாலும் 
தவன மூன் றடைந்து வெய்யிற் சகித்திடாப் புழுப்போல் 

[ வெம்பிப் 
பவ மறு ஞான தீர்த்தம் படிந்திடப் பதறி னானே . 

[ கை . ந . 12 ] 
இதன் பொருள் 

மாணவனுக்குரிய சமம் , தமம் , விடல் , சகித்தல் , சமாதானம் , 
சிரத்தை என்னும் ஆறு குணங்களையும் தகுதியாகப் பெற்ற சீடன் , 
இந்திரியங்கள் , தெய்வங்கள் , பூதாதிகள் ஆகிய காரணங்களால் 
நேரும் உபாதைகளை நீக்கிக்கொள்ளும் பொருட்டுக் குருவருளால் 
ஏற்படும் ஞானமாகிய புனித நீரால் கழுவி நீக்கப் பெறும் என்ற 
தேற்றத்தால் விரைந்து வந்து குருவினைப் பணிந்து நின்றான் . 
சமம் 

அகக் கரணங்களை அடக்குதல் , 
தமம் புறக் 

கரணங்களை அடக்குதல் , 
விடல் உலகப் பொருள்களின் பற்றுவிடல் , 
சகித்தல் அந்தக்கரணங்களில் எழும் காமம் முதலியன 

வற்றை அடக்குதல் ( தீட்சை ) , 
சமாதானம் குருவின் உபதேசப் பொருளையே மெய் 

யென்று கொண்டிருத்தல் , 
சிரத்தை குருவின் உபதேச வாக்கியத்தில் பற்றுக்கொளல் . 


ஈசனருளால் நல்லாசானை நெருங்கும் நல்வாய்ப்பு அத்தகைய 
நற்சீடனுக்குக் கிடைத்து 

ஒரு நல்ல குருவை 

நெருங்கும் 
விதத்தைத் தத்துவ நூல்களில் 

வண்ணமாக 
முறைப்படி சென்றடைந்தான் 
அது எங்ஙனமெனின் : 


விவரித்த 


ஆன பின் மனைவி மக்கள் அர்த்தவே டணைகள் மூன்றில் 
கானவர் 

வலையிற் பட்டுக் கைதப்பியோடு மான் போல் 
போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணஞ் 


சென்று 


ஞானசற் குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே . 

[ கை . ந . 13 ] 
மனைவி , மக்கள் , செல்வம் என்று கூறப்படும் மூன்று விருப்பங் 
களின் ஈர்ப்பு ( ஏடணாத்திரியம் ) களில் சிக்குண்டவனான சீடன் , 
வேடன் வலையில் சிக்குண்ட மான் 

அவன் கையினின்று 

தப்பிச் 
சென்றது போலமேற்படி ஈர்ப்புகளின் திறத்திலிருந்து தப்பித்து 
கொண்டு கையில் பூ , பழம் போன்ற பூசித்தற்கு உதவும் பொருள் 
களைக் கொண்டு சென்று குருவின் பாதங்களை விளக்கிப் பூசித்து 
வலம் வந்து வணங்கினான் . 


8 


இப்பாடலில் குடும்பச் சிக்கலில் ( வலையில் ) கட்டுண்ட 
இல்லறத்தான் அதிலிருந்து விடுபடுதல் பெரும்பாலும் இல்லை . 
அனத உணர்த்த வேண்டியே , வலையில் சிக்கிய மான் வேடன் 
கை பினின்றும் தப்பியதாக ஓர் அரிய கற்பனை உதாரணத்தைக் 
கூறி விளக்கியுள்ள நயங்காண்க . மற்றும் , வலைபினின்று தப்பிய 
மான் மீண்டும் வலையை விரும்பாதது போல் நற்சீடன் மேலே சுகூறப் 
பெற்ற மூன்று பொருள்களின் மீது நாட்டங் சொள்ளான் என்ற 
கருத்தையும் தெரிவித் துள்ளார் . 


இதனால் கன்மத்தின் ( ஊழ் ) வலியால் பிறந்த ஒருவன் மாயை 
யின் வலைக்குட் சிக்கிக் கிடப்பன . அதினின்றும் தப்பிப் பிழைக்க 
வழிதேடும் விதி (ஊழ் ) உடையவன் எவனோ ஒருவன் என்பது 
அறியக்கி -க்கிறது . 


போகாத 


குருவை 

படுத்த சீடன் வெறுங் கையோடு 
வண்ணம் என்ற தொடருக்கு , மேலே கூறியுள்ளது 

போலப் 
பூசைக்குரிய பொருளகளையும் ஓமத் திரவியங்களையும் 

கொண்டு 
சென்றானென்று பொருள் கொள்ளார் 

வீசிய கெைவறுஙகை 
என்று பழமொழியுண்டல்லவா ? அதை ஆதாரமாகக் கொண்டு 
கையை வீசிச் செல்வது பெருமிதத்தையும் அடக்கமின்மையை 
யும் குறிக்கும் என்பதை யெண்ணிக் 

வீசிக்கொண்டு 
செல்லாமல் அடக்க ஒடுக்கமாகக் கைகளைக் கட்டிக்கொண்டு 
சென்றான் என்று பொருள் கொள்வர் . 


கையை 


எவ் 


மற்றும் சிலர் வெறுங் கையோடு போகாத வண்ணம் 
என்ற தொடர் சீடனுக் காமாறும் பொருள் கொள்வர் . 
வாறெனில் சீடன் சென்ற தகைமை குருவுக்குச் சீற்றம் விளைத்து 
அச் சீடளை ஏற்றுக்கொள்ளாமல் , உபதேசஞ் செய்யாமல் வெறுங் 
கையொடு திரும்பும் வண்ணம் செய்யாதவாறு என்றும் கூற 
இடமுண்டு . இவற்றுள் எப்பொருள் ஏற்புடைத்தோ ? கொள்க . 


அலர் கரங் கொண்டேகி என்பதால் விளக்கப்பட்ட 
வகையில் துன்பங்களைச் சகிக்கமுடியாத நிலையைத் தோற்றுவிக்கும் 
வண்ணம் கைகளை விரித்தும் துன்பங்களைப் போக்கும் உபாயத்தை 
அருளவேண்டுமென்று கெஞ்சி இரக்கும் மன நிலையையும் தோற்று 
விக்கும் விதத்தில் சென்றனன் என்று பொருள் கொளலும் ஏற் 
புடைத்து . 


இங்கு கற்க வேண்டிய பகுதி மிக உயர்ந்ததாகிய மெய் 
ஞான பாடமாதலால் அதனைக் கற்பவன் பண்டைக்காலச் சீடன் 
போலவும் , கற்பிக்கும் ஆசானும் முற்காலச் சற்குரு போலவும் 
நடந்து கொள்ளவேண்டு மென்பதை வலியுறுத்தியது இவ்விரண்டு 
பாடல்களுமாம் நற் சீடனுக்குரிய தகுதிகளை முதல் பாடலின் கீழ் 
விளக்கியதை ஒவ்வொருவரும் மனத்திற் கொள்ளல் மிகவும் 


9 


வேண்டற்பால ஒன்று . அத்தகைய குணத்தை 

யுடையவன் 
தான் தகுதியுடைய மாணவன் . மாணவன் என்பது மாண்பு 
உடையவன் என்ற பொருளுடைத்து என்பது தேற்ற மன்றோ ? 


இவ்வாறு தன்னிடம் வந்த சீடனைக் கண்ட குரு கீழ்க்கண்ட 
வாறு கூறலுற்றார் : 


வாராயென் மகனே தன்னை மறந்தவன் பிறந் திறந்து 
தீராத சுழற்காற் றுற்ற செத்தை போற் சுற்றிச் சுற்றிப் 
பேராத கால நேமிப் பிரமையிற் றிரிவன் 

போதம் 
ஆராயுந் தன்னைத் தானென் றறியுமவ் வளவுந் தானே . 

[ கை . ந . 19 ] 


யான் 


சூறாவளி 


யாரென்று விசாரித்து 

அறியாதவன் 
யில் சிக்குண்ட சிறு துரும்பு போல இவ்வுலகத்தும் ( பிறத்தலால் ) 
அவ்வுலகத்தும் ( இறத்தலால் ) மாறி மாறிப் போவதும் வருவது 
மாய் நிற்பன் . இந்த நிலை அவன் தன்னைப் பிரம்மம் 

என்ற 
உணரும் வரை நீடிக்கும் . 


தன்னையுந் தனக்கா 

தாரத் 

தலைவனை யுங்கண் டானேல் 
பின்னையத் தலைவன் றானாய்ப் பிரமமாய்ப் பிறப்புத் தீர்வன் 
உன்னை நீ யறிந்தா யாகில் உனக்கொரு கேடு மில்லை 
என்னை நீ கேட்கை யாலே ஈதுப தேசித் தேனே . 

( கை . ந . 20. ) 


தன் 


தான் யார் ? 

தலைவன் 

யார் ? தனக்குந் 
தன் தலைவனுக்குமுள்ள தொடர்பு யாது ? என்ற விடயங்களின் 
உண்மைத் தத்துவத்தைச் சீடன் அறிவானே யாமாகில் பிறவிக் 
கடலினின்று கரையேறுவானென்றும் , அப்பிறப்பு இறப்புகளுக்குக் 
காரணமும் அதனை ஒழிக்கும் வழிமுறைகளையும் விளக்கினார் . 
ஈண்டு 

என்னை நீ கேட்கையாலே ஈது வபதசித்தேனே என்பதால் 
ஆர்வத்துடனும் தகுதி யுடனுங் கூடிய சீடன் குருவை யடுத்துப் 
பணிவுடன் அறிவைக் கோரி விண்ணப்பித்துக் கொண்டாலன்றி 
ஏனையோர்க்கு வேதாந்த , சித்தாந்த உண்மைத் தத்துவங்களை 
விளக்கலாகா தென்றும் சான்றோர் நெறிமுறையையும் 
உணர 
வைத்தார் எனக் கொள்க . தன்னையும் 

என்ற தால் 
சரீரத்தினுள் கிடக்கும் ஆன்மாவை என்று பொருள் கொள்ள 
வேண்டும் . 


வாராய் என் மகனே என்றது உபதேசக் குரு , சீடனுக்குத் 
தந்தையாவார் ( ஞானப் பிதா என்பர் ஏனையோர் ) என்பதை 
மேற்படி சொற்டெர் விளக்குகிறது . மற்றும் , அவர் தம் 
சீடனுக்குத் தீக்கை கொடுத்தா ரென்பது விளங்குகிறது . 

தீக்கை என்பது ஒரு சடங்கைத் தக்க முதிபயான் ( குரு ) 
விதிப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தொடங்கி வைத்தல் 
என்று பொருள்படும் . 

அது மூவகைப்படும் . காணுந் தீக்கை 


10 


( நயன தீக்கை ) , நினையுந் தீக்கை ( ஞாபகத் தீக்கை ) , தீண்டுந் 
தீக்கை ( பரிசத் தீக்கை ) என்பன . அவற்றின் 

விளக்கம் 
வருமாறு : 

மீன் மூட்டைகளை இட்டுக்கொண்டே நீரில் நீந்திச் செல்லும் 
எல்லா முட்டைகளையும் இட்டான பின் , தான் இட்ட முட்டைகளைக் 
காணும் போது அவை குஞ்சுகளாகித் தாய் மீனுக்குப் பின் நீரில் 
நீந்திச் செல்லும் . அவ்வண்ணமே குருவின் பார்வை சீடன் மீது 
விழுந்தவுடனேயே 

உண்மை யறிவு பெற்றுக் குருவைப் பின் 
தாடர்தல் ஒருவகையாம் . இதுவே காணுந்தீக்கையாம் . 


வெகு 


ஆமை , தான் இட்ட முட்டைகளைப் பற்றி நினைத்த அளவி 
லேயே முட்டைகளெல்லாம் குஞ்சுகளாக மாறி ஆமையின் பின் 
செல்லும் . இவ்வகை நிகழ்ச்சியில் ஆமை ஓரிடத்திலும் , முட்டைகள் 
தூரத்துக்கப்பால் 

ஓரிடத்திலும் இருக்கக் கூடும் ; 
அல்லது அண்மையிலும் இருக்கக் கூடும் . ஆயினும் , இவ்வகை 
நிகழ்ச்சி , உடலுறுப்பின் இயக்கம் யாதுமின்றி மனத்தாலேயே 
நிகழ்கின்றது . அதேபோல் குரு தம் சீடனுக்கு நினைப்பாற்றலா 
லேயே தீக்கை செய்விப்பது முண்டு . இது நினைப்புத் தீக்கை 
யென்ற வகையாம் . 
கோழி முட்டையிட்ட பின் , 

அதன் மேல் 

உட் 
கார்ந்து சூடு கொடுத்துக் குஞ்சுபொரிக்கச் 

இதனை 
அடை காத்தல் என்பர் . இவ்வாறே குரு சீடனைத் தம் கையால் 
தொட்டு உணர்த்துவது ஒரு 

தீக்கை 
என்றும் , தீண்டுந் தீக்கை என்றும் கூறப் பெறும் . 


தானே 


செய்கிறது . 


வகை . 


இம் மூவகையில் பெரும்பாலும் கையாளப் பெறும் தீக்கை 
தீண்டும் ( பரிச ) தீக்கையாம் . ஆகவே , இந்தச் சீடனுக்கும் , பரிச 
தீக்கை முறை யாலேயே அறிவுணர்த்தினார் என்று கொள்க . இதனை 
உபதேசம் என்றும் கூறுவர் . ( உப = அருகில் , தேசம் இடம் ) 
சீடனுக்கருகில் குரு இருந்து ஓதுவித்தல் என்பது பொருளாம் . 

தன்னையும் என்ற தால் தன் மெய்யில் உள்ள ஆன்மாவை 
என்று பொருள் கொள்ள வேண்டும் . 


இன்னது தேகந் தேகி இவனென 

னன உணர்வான் யாவன் 
அன்னவன் தன்னைத் தானென் றறிந்தவனாகு மென்றார் 
சொன்னபின் தேகி யாரித் தூலமல் லாம லென்றான் 
பின்னது கேட்ட வையர் பீழையும் நகையும் கொண்டார் . 

[ கை . ந . 22. ] 
தேகம் இது ; இத்தன்மையது ; தேகி என்பவன் 
தேகத்தில் தங்கியுள்ளதான 

ஆன்மா . 

அது எத் 
தன்மையை உடையது என்று விசாரித்து மனத்தால் 

உணர்ந்த 
வனே ஞானியாவான் என்று கூறினார் . உடனே சீடன் 

இந்த 
பருவுடலே யல்லாமல் தேகி என்பவன் வேறு யாராக இருக்கக் 
கூடும் ? என்று வினவினான் . அதைக் கேட்ட ஆசானார் மிகுந்த 
மன வருத்தத்தையும் , மகிழ்வையும் ஒரே நேரத்தில் கொண்டார் . 


11 


தேகம் வேறு , தேகி வேறு என்று குரு அறிவுறுத்தக் கேட்ட 
சீடனுக்குத் தன் கொள்கையாகிய தேகியே தேக மென்பதில் 
உள்ள குற்றம் புலப்படாமல் ஐயங் கொண்டான் . இவன் அறியா 
மையைக் கண்ட குரு முதலில் மிக வருந்தினார் . அதே நேரத்தில் 
அவனுடைய உண்மை நவிலல் என்ற தன்மை கண்டு மிக மகிழ்ந் 
தார் . உடனே , தம் சீடன் கொண்ட ஐயத்தை நீக்க முற்பட்டார் . 


தேகமல் லாமல் வேறே தேகியார் காணே னென்றாய் 
மோகமாங் கனவில் வந்து முளைத்தவ னெவன் நீ சொல்வாய் 
சோகமாங் கனவு தோன்றாச் சுழுத்திகண் டவனார் சொல்வாய் 
ஆக நீ நனவி லெண்ணும் அறிவுதா னேது சொல்வாய் . 

( கை . ந . 23. ) 


நான் 


சீடனே ! 

இவ்வுடலே யல்லாமல் இவ்வுடலில் 
தங்கி யுள்ளவன் யாவன் ? 

அவனைக் காண இயலவில்லையே 
என்றனை அல்லவா ? நான் விளக்குவதைச் சற்று கவனிப்பாயாக 

நீ தூங்கும் போது உன் உடல் யாதொரு இயக்கமும் கொள் 
வதில்லை என்றறிவாய் அல்லவா ? அப்போது கனவு ஒன்று உனக்கு 
நிகழ்கின்றது . அக்கனவில் தோன்றுபவன் 

யாவன் ? 

சொப் 
பனம் 

ஏது மின்றித் தூங்குகிற சுழுத்தி நிலையைக் காண்ப 
வன் யாவன் ? மற்றும் , விழித்திருக்கும் காலத்தில் இயற்கையின் 
ஒளிப் பொருள்களாகிய ஞாயிறு, திங்கள் , தீ (விளக்கு 
யாவும் ) இல்லாத போதும் பஞ்சேந்திரியங்கள் 

ஒலி , 
நாற்றம் , சுவை , முதலான விடயங்களை யறியும் அறிவு என்பது 
எது ? என்பதைக் கூறுவாய் என்று வினவினார் . 


வகை 


ஊறு , 


கண்ட 


நனவு கண் டதுநான் 

நனவுள நினைவு நீங்கிக் 
கனவு கண் டதுஞ்சு ழுத்தி கண்டதும் வேறொன்றே 

போல் 
தினமனு பவிப்ப தொக்கும் தெரியவு மில்லை சற்றே 
மனதினி லு திக்கும் பின்னே மறைக்கும தருளு வீரே . 

[ கை . ந . 24 ] 


தினம் 


சீடன் கூறுவதாவது : நான் விழிப்பில் , அதாவது 

நினை 
வுடன் இருந்தபோது கண்டவைகளும் , நான் என் நினைவு இழந்து 
தூங்கும்போது கனவென்னும் காலத்தில் காண்பவைகளும் , நினைவும் 
அற்றுக் கனவும் அற்ற காலத்தில் ( சுழுத்தி நிலை ) யான் அறிந்தன 
வும் இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை ( தேகியை ) தினந் 

அனுபவத்தில் ஏதோ சில காலத்தில் தெரிந்திருந்தும் , 
அனவரதமும் ( எப்போதும் ) தேகம் வேறு , தேகி வேறு என்ற 
உணர்வு என் உள்ளத்தில் தெளிவாகத் தெரியவில்லை . 
காலம் தெரிந்தும் பலகால் 

அவ்வுணர்வின்றியும் 
துள்ளேன் . அப்படி இன்றி எந்நேரமும் இவ்வுடல் வேறு , உடலில் 
உள்ளவன் ( தேகி ) வேறு என்னும் உணர்வைப் 

பெறுமாறு 
எனக்கு அருளு வீராக என்றான் . 
பின்னர் , உடல் என்பது யாது அதன் அமைப்பின் கூறு எத் 
மையது ? அஃது இங்கு தோன்றியது எங்ஙனம் ? மெய்யின் 


12 


என் 


பொது இலக்கணங்கள் , சிறப்பிலக்கணங்கள் யாவை ? 
பவைகளின் 

விவரங்களையும் , தேகி ( உடலிலுறைவோன் ) 
யார் ? அவன் எவ்வாறு உண்டானான் ? அவனுடைய பொது , சிறப்பு 
இலக்கணங்கள் 

யாவை ? மெய்க்கும் , மெய்யுள்ளுறை வானுக்கும் 
( தேகி ) எங்ஙனம் கூட்டேற்பட்டது ? 

கூட்டேற்பட்டது ? அவ்விதச் சேர்க்கையால் 
பயன் ? என்பன போன்ற தேகியின் விவரங்களையும் சற்குரு 
விவரிக்கக் காரணம் ஏற்பட்டது . விவரங்கள் யாவும் மருத் 

கலையைக் கற்கும் ஆற்றலுள்ளார்க்கு இன்றியமை 
யாத்து 

என்பது அறியத்தக்கதாகும் . 


யாது 


இவ் 


துவக் 


தளை 


வினா விடையில் விளக்கப்பட்ட இவ் விடயங்களைக் சுருங்கக் 
கூறப்புகின் , வேதாந்த நூற்கள் நமக்கு உபதேசிக்கும் தத்து 
வங்கள் இரண்டாகும் . அவை ( 1 ) அத்தியாரோபம் , ( 2 ) 
அபவாதம் என்பன . அத்தியாரோபம் 

என்பது மித்தை 
பொய் எனப்படும் , இதனால் கட்டு ( பந்தம் ) அல்லது 
ஏற்படும் . அபவாதம் என்பது வீட்டைத் தரவல்லது . 

அத்தியா ரோப மென்றும் அபவாத மென்றுஞ் சொல்லும் 
உத்தியால் பந்தம் வீடென் றுரைக்கும்வே தாந்த மெல் 

லாம் 
மித்தையாம் ஆரோ பத்தால் பந்தமாம் அபவா தத்தால் 
முத்தியாம் இவ்வி ரண்டின் முந்தியா ரோபங் கேளாய் 

[ கை . ந . 261 


ஆரோபம் என்பது 

எவ்வாறு 

பொய்யாம் எனின் , 
ஒரு பொருள் வேறொரு பொருள் போலத் தோன்றுதல் . கயிறு 
பாம்பு போலத் தோற்றமளித்தலும் , கானலில் நீரோட்டம் போலக் 
காணப்படுதலும் , விண்ணில் நீல நிறமும் போதிய எடுத் 
துக் காட்டுகளாம் . 

( கை . ந . பாடல் எண் . 108 - ஐ .... 211 - ம் 
பக்கத்தில் காண்க ) . 

இவ் வகைத் தோற்றப் பொருள்களில் உயிருள்ளவை , உயி 
ரற்றவை என ( அசடம் , சடம் ) இருவகைப் பொருள்களால் இவ் 
வுலகு உண்டாகியுள்ளது , எவ்வாறெனின் , 

இப்படிப் போல நாம ரூபங்க ளிரண்டு மின்றி 
ஒப்பமாய் இரண்டற் றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் 

நிற்கும் . 
அப்பிர மத்திற் றோன்று மைம் பூத விகார மெல்லாம் 
செப்புகற் பனையினாலே செனித்தவென் றறிந்து கொள்ளே . 

[ கை . ந . 28 ] 


மேலே கூறியுள்ளது 

போலப் 

பெயரும் உருவமும் 
இன்றி இரண்டற்ற ஒரே பொருளானது அறிவாகவும் , முழுமை 
யுடையதாகவும் , உணர்வுடையதும் , உணர்வு ஊட்ட 
வல்லதுமான பிரமத்தில் ஐம்பூதங்களின் வேறுபாடுகளெல்லாம் 
தோன்றும் , இவ்வகைத் தோற்றமே உலகம் எனப் பெறும் . 
இது கற்பனைப் 

பொருள் என்பர் மெய் அறிவு பெற்றவர்கள் . 


13 


அது தானெப் படியென் றக்கால் அநாதியாம் சீவ ரெல்லாம் 
பொதுவான சுழுத்தி போலப் பொருந்துமவ் வியத்தந் தன் 

னில் 
இது கால தத்துவப்பேர் ஈசனுட் பார்வை யாலே 
முது மூல சுபாவம் விட்டு முக்குணம் வியத்த மாமே . 

[ கை . ந . 29 ] 


அவ்வகை ஆக்கங்கள் (சிருட்டிகள் ) யாவும் 

எவ் 
வண்ணம் நிகழுமெனின் , அநாதியாய் உள்ள உயிர்களெல்லாம் 
ஆக்கல் (சிருட்டி ) தொடங்கும் முன் சுழுத்தி நிலையில் கருவி கர 
ணங்களெல்லாம் 

இருக்குமாறு போல மாயையினிடத்தே பொ 
ருந்தி இருக்கும் , அச் சீவர்களின் கன்ம வாசனையும் 

உடனு 
றையும் . இம் மாயையானது கால தத்துவம் என்று பெயர் 
பெற்ற தான ஈசனது அகப்பார்வை வெள்ளத்தாலும் , கன்மாவின் 
மேலான பக்குவத்தாலும் முன்னிருந்த தன்மை நீங்கி முக் 
குணம் வெளிப்படும் . 


என் 


என் 


தாம் 


தாம் 


இப் பாடலால் ஆன்மாக்கள் 

பல , அவை அழிவற்றவை 
( நித்தியவத்து ) , அவை மாயையில் 

பொருந்தி யுள்ளவை 
பதும் , அத்தகைய முதுமூல சுபாவம் 

கூறினமையின் 
அம் மூலப் பிரகிருதி 
பிரகிருதி என்னும் மாயையின் 

டமாய் 

உலகம் 
தோன்றிற்று என்பதும் , இப் பிரகிருதியின் மாறுதலே ( பரிணாமம் ) 
இப் பிரபஞ்ச மென்பதும் கிடைக்கப் பெறுகின்றது . 

பிரளய காலத்தில் சின்மயமான எல்லாச் சீவன்களும் , இலிங்க 
சரீரத்தில் நிற்கப் பெற்றவைகளாய் , பிறப்புக்கு முன் 
செய்த 

வினையின் வித்தையும் தம்மிடம் தாங்கியும் 
அவ்வியக்தம் ( புலனாகாத் தன்மை ) என்னும் முது மூல சுபாவத் 
தில் ( மூலப் பிரகிருதியில் ) ஒடுங்கி நிற்படை 

பவைகளாகும் . பிர 
கிருதி , விக்ருதி ( பகுதி , விகுதி ) யாவும் பிரமத்தின் 
உள்ளடங்கியவை யாதலின் ; முன் சொன்ன அவத்தை ( காலம் ) 
யில் , அதாவது பிரளய காலத்தின் நிலை இப் பிரமத்தின் சுழுத்தி 
யென்பர் . இவ் வவத்தை சில காலம் நீடித்து நிற்கும் . அதை 
அளவிட்டுக் கூற இயலாது . ஏனெனில் , அக்காலத்தில் இரவு 
பகல் என்ற பாகுபாடுகள் கிடையா , இந்நிலைக்குக் கால தத்துவப் 
பேர் என்று பெயர் . 

இவ்வண்ணம் கால தத்துவப் பேர் வரப்பெற்றுள்ள நிலையில் 
ஈசனுட் பார்வையாலே கடவுளின் அருட் சுரப்பின் காரண 
மாய் அவ் அவ்வியக்தம் 

சம நிலையை விட்டுத் தன்னுள் 
கிடந்த சத்துவ , ராசத , தமோ குணங்களில் 

ஏற்றத்தாழ் 
வென்னும் 

மாற்றங்கள் உண்டாகும் காரணத்தால் வியக்தம் 
(வெளிப்படல் ) என்னும் மாற்றத்தைப் பெற்றுக் காரிய 

ரூப 
மாகிய ஆக்கல் (சிருட்டிக்கு ) தொழிலுக்கு முதற் காரணமாய் 
நிற்கும் . 

குறிப்பு: - ஈசன் என்னும் சொல்லின் சிறப்பான பொருள் 
கவனிக்கத்தக்கதாகும் . எவனொருவனுடைய ஏவல் மற்றெல் 
லோராலும் பணிந்தேற்கப் படுகிறதோ அவன் 

ஈசனென்றும் , 


தன் 


14 


யான 


அவன் 


எவனொருவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு யாவுமே நிற்கின்றனவோ 
அவன் ஈசனென்றும் , எவனொருவன் அருட் 

பெருக்கினால் 
ஆக்கம் ( அநுக்கிரகம் ) , அழிவு ( நிக்கிரகம் ) என்ற இருவகை 

செயல்களும் நிகழ்கின்றனவோ அவனே ஈசன் என்றும் 
குறிக்கப்படுகிறது . 

முன் சொன்ன கால தத்துவப்பேர் என்னும் நேரத்தில் 
அசையும் - அசையாப் பொருள்கள் யாவும் 

அவனுள்ளேயே 
( ஈசனுக்குள்ளேயே ) அடங்கிக் கிடத்தலால் 

உட் 
பார்வையாலே 

என்ற தால் அவனுடைய இச்சையினால் உலகம் 
தோன்றலாயிற்று . ஆகவே , உலகம் 

தோன்றுதற்கு 

ஈசன் 
நிமித்த காரணமும் , மாயை 

முதற் 

காரணமும் மற்றுமுள்ள 
வித்தென்ற அவ் விடத்துக் கிடக்கும் கன்மங்களும் , முக்குணம் 
முதலானவைகளும் காரணங்களாய் நின்று 

உலகம் 
உண்டாயிற்று என்று அறிக . 

இவ்வண்ணம் உண்டாகும் உலகத்தில் , முக் குணங்களின் 
இயல்புகள் தோன்றும் . எங்ஙனமெனின் , 


துணைக் 


உத்தம வெளுப்புச் செம்மை உரைத்திடு கறுப்பு மாகும் 
சத்துவ குணத்தி னோடு ர சோ குணந் தமோகுணந்தான் 
சுத்தமோ சழுக்கி ருட்டாச் சொல்லு முக் குணமும் மூன்றாய் 
ஒத்துள வேனுந் தம்முள் ஒருகுண மதிக மாமே . 

[ கை . ந . 301 
சுத்த வெண்மை , செம்மை , 

கருமை 

என்பவை 
முறையே சத்துவ , இராசத , தமோ குணங்களின் ( சொரூபம் ) 
உருவங்கள் ( நிறங்கள் ) ஆகும் . சம நிலையில் உள்ள போது இம் 
மூன்று குணங்களும் ( ஒரே தாம்பில் உள்ளடங்கிய முப்புரிபோல ) 
ஒன்றுபட்டு நிற்குமேனும் 

செயலாற்றும் நேரத்தில் இவை 
ஒன்றினும் ஒன்று ஏறியும் , தாழ்ந்தும் வரும் . இவை ( 1 ) ஒன்றை 
மற்றொன்று அடக்கியும் , ( 2 ) ஒன்றை யொன்று தழுவியும் , ( 3 ) 
ஒன்றை யொன்று விருத்தி செய்தும் ( மிகுவித்தும் ) ( 4 ) இரு 
குணங்கள் இணைந்தும் செயல்படுதலுக்குக் காரணமாதல் 

கண் 
டறியப்பட்டுள்ளது . இது ஒரு சார் பினரின் கருத்து . மற்றொரு 
சார்பினரின் கருத்துப் பின் வருமாறு . 

ஒருவழி யிதுவா மித்தை ஒருவழி வேறாய்ச் சொல்வர் 
மருவுமவ் வியத்தந் தானே மகதத்வ மாகு மந்த 
அருண்மக தத்து வந்தான் அகங்கார மாகு மென்றும் 
கருவகங் காரம் மூன்றாக் காட்டிய குணமா மென்றும் . 

[ கை . ந . 31 ] 


மூலப் 


செயற்கையில் 

பிரகிருதியானது 

விகார முற்று 
முதலில் மகதத்துவமாகும் . பிறகு , இம் மகதத்துவம் அகங்கார 
மாக மாறும் . இவ் அகங்காரம் முக் குணங்களிலும் உள்ளதே 
யாயினும் அவற்றுள் ஒவ்வொரு ஞாட்பில் யாதேனும் ஒன்று 
அளவுக்கு மீறி நிற்கும் காரணத்தால் , மூன்று வகையாய்ப் 
பிரிந்து , 

சத்துவ அகங்காரம் , 

இராசத அகங் 
காரம் , மீசுர தமோ அகங்காரம் என மாறும் . 


மீசுர 


மீசுர 


15 


கும் . 


ஆன் 


சித்தாகிய ஆன்மா மீசுரமான சத்துவ அகங்காரத்தை 
யொட்டி நின்று தன்னைத் தானறிய முயற்சிக்கும் செயலை ஏற் 

ங்கு மீசுரமுற்று நிற்கும் சத்துவ அகங்காரம் , 
மாவுக்குத் துணைக் காரணமாய் நின்று , அறிவைப் பெருக்கி , ஆன்மா 
தன்னைத்தான் காண்பதற்குத் தோற்றுவிக்கும் விளக்கு போலக் 
காரணமாய் ) 

உதவுகிறது . மாயையில் சிக் 
குண்டு உழன்று , அறிவற்ற நிலையுற்றதுமான ஆன்மா , முன் 
சொன்ன சத்துவத்தின் உதவியைப் பெறுமளவும் ( அவ் வியக் 
கத்தையே ) தொக்கிய நிலையிலேயே தழுவி நிற்கும் என்க . 


( துணைக் 


காண 


துணைக் 


தான் 


முன் 


முன் சொன்னவாறு 

காரணமாய் நின்று , ஆன்மா 
விற்கு அறிவை உதவும் சத்துவத்தின் திரிபான கருவிக்கே 
மகதத்துவம் என்றும் புத்தி தத்துவம் என்றும் பெயர் . 
அறிவே உருவெனத் தக்கதான சொரூபத்தைப் பெற்ற கருவி 
யாகிய இம் மகதத்துவத்தில் தோன்றும் பிரமத்தின் சாயையைத் 
என்று 

உணர் தல் அகங்காரத்தின் செயலாகும் . 
சொன்னது போல இவ் வகங்காரத்திலேயே சத்துவம் . மற்றி 
ரண்டினைக் காட்டிலும் ஓங்கி நிற்குமாயின், அப் புத்தி தத்துவ 
மானது செயலற்று , எவ்வித மாற்றங்களுமின்றி நிலை பெற்று 
நிற்கும் . 

ஆயினும், அவ் வகங்காரத்தில் இராசதம் விஞ்சி , சத்துவம் , 
தாமசம் என்னும் இரு குணங்களையும் செய்கையில் புகுத்து மேல் , 
இந்திரியங்களும் , தன் மாத்திரைகளும் உற்பத்தியாகும் . 
விதச் செயற்கையில் உற்சாகமுறும் அகங்காரத்துக்கு இராசத 
அகங்காரமென்று பெயர் . 

செயற்கையில் புகுவதும் , ஆயினும் அறிவின் துணையின்றிச் 
சடத் தன்மை ஓங்கும் வகையில் மாற்றங்களைப் பெறக் காரண 
மாய் நிற்பது இவ் வகங்காரத்தில் மீசுரமான 
யாகும் . இவற்றினிடமாய்ப் 

பஞ்ச தன் மாத்திரைகள் 
அல்லது சூக்கும பூதங்கள் அல்லது நொய்ய பூதங்கள் 
ஐந்தும் தோன்றும் . 


இவ் 


தமோ 

குணமே 


ஆகிய 


கின்றது . 


இவ்வாறு அகங்காரத்திலேயே மூவகை உண்டென்பது புலனா 

இங்கும் சத்துவம் , தமசு இரண்டும் தனித்தனியே 
மீசுரமுற்றுச் செயற்கையில் மாறுபாடடை அடைவதற்குப் 
பொதுவாக இவ் விரண்டினோடும் தனித்தனியே ஓங்கிய இராசத 
குணம் துணைக் காரணமாய் நிற்றல் முக்கியமாம் .. இம் 
மூவகை அகங்காரங்களுக்கும் முறையே அறிவின் பெருக்கோடு 
கூடியது என்னும் பொருள் படுமாறு தைச சாகங்காரம் என்றும் , 
மற்றுள்ள இருவகை அகங்காரங்களை விகார முறச் ( மாற்ற முற ) 
செய்யும் இயல்புடைய தெனப் பொருள்படுமாறு ( வைகாரிகா ) 
அகங்காரம் என்றும் , நொய்ய பூதங்களும் அவற்றின் வாயிலாக 
மகாபூதங்களும் உண்டாவதற்கு 

நிற்குமெனப் 
பொருள்பட பூதாதி அகங்காரமென்றும் 

பெயர்கள் 
உண்டு . இவற்றினிடமாய்த் தைசசாகங்காரம் முதற்காரணமா 
யும் , வைகாரிகா அகங்காரம் துணைக் காரண மாயும் நின்று இந் 
திரியங்களும் அந்தக் கரணங்களும் உண்டாகின்றன . மற்றும் , 
பூதாதி அகங்காரம் முதற் காரணமாகவும் , வைகாரிகா அகங் 


ஏதுவாய் 


மாறு 


16 


காரம் துணைக்காரண மாகவும் நின்று நொய்ய பூதங்களைந்தும் 
உண்டாகின்றன 

அறியவும் . இவை யாவும் நுண்ணுட 
லுக்கு ( சூக்கும சரீரத்துக்கு ) ஒன்றியவையாகும் . 


என்று 


பருவுடலுக்கு இயைபு கொண்டவை பஞ்சீகரணத்தால் ஏற 
படும் மாற்றங்கள் ( பரிணாமங்கள் ) ஆம் . இவையே ஈசனின் 
அருளால் ஆன்மாவுக்கு ஏற்படும் போக தனுவில் ( துய்க்கும் மெய் 
யில் ) நிலை பெறும் . இப் பஞ்சீகரண முறை பிறகு விவரிக்கப் 
பெறும் . 


உலகம் , சீவன் , முதல்வன் : 


இக்குணங் களிலே விண் போன் றிருக்குஞ்சிற் சாயை 

தோன்றும் 
முக்குணங் களினுந் தூய்தாம் முதற்குண மாயை யாகும் 
அக்குணப் பிரமச் சாயை யந்தரி யாமி மாயை 
எக்குணங் களும்பற் றாதோன் நிமித்தகா ரணனா மீசன் 

கை . ந .32 ] 


இந்தச் சத்துவமாதி முக்குணங்களில் விண் போன்று பரந்தும் , 
நுண்ணியதாயும் , எத் தொடர்பு மற்றும் இருக்கும் சித்தின் 
பிரதி பிம்பம் ( நிழல் ) உண்டாகும் . முக்குணங்களிலும் தூய்தான 
சத்துவ குணமானது அவ்வாறேயுள்ள தூய சத்துவ முக்கியத்துவம் 
பெற்ற மாயையில் பிரதி பலிக்கும் . பிரம்மத்தின் சாயையானது 
மறைந்தும் , எங்கும் பரவியும் இருக்கும் . மாயையையே உடலாகக் 
கொண்ட ஈசன் எக் குணங்களையும் சார்ந்திராமல் தனித்துள்ளவன் 
என்றறிக . 


இங்கு முதல்வனாகிய ஈசனின் 

சித் என்னும் சொ ரூபம் , 
சத்துவம் ஓங்கியதான அகங்காரத்தைத் தழுவி நிற்கும் ஆன்மா 
வோடு தோற்று மேல் ஆங்கதற்கு அந்தர்யாமி 

பெயர் 
இது முதல்வனின் சுழுத்திநிலை . இந்நிலையின் சொரூபமே நமக்கு 
ஆனந்த மய கோசம் ஆகும் . 


என்று 


சாத்துவிகாங்காரம் 

ஆன்மாவின் உறைவிடமாகும் 

என்று 
கூறப்பட்டது . இச்சாத்து வீக அகங்காரமே 

முதல்வனின் 
( ஈசனின் )சித் சொரூபத்துக்குக் ( உபாதி ) காரணமுமாகும் 

என்று 
கூறப்பெற்றுள்ளது . இதற்கு 

அந்தர்யாமி என்றும் பெயர் 
உண்டு . இந்திரியங்களின் வாயிலாகப் பொருள்களை ஆன்மா 
உணர்வதற்கு இச் சத்துவத்தின் மீசுரம் ( மிகைப்படலே ) விளக்குப் 
போல் உதவுமென்று விளக்கினோம் . இவ்வான்மாவால் அவ் 
விடயங்களையும் , ஆன் மாவையுங்கூட அறிய வல்லவனாய் ஆங்கே 
கிடக்கும் அந்தர்யாமியும் ஈசனின் சித் சொரூபமேயான தால் , 
ஈசனே உயிர்கட்கும் , அவற்றின் இந்திரியங்கட்கும் , உயிராம் 
ஆன்மாவிலுள்ள அறிவிற்கும் முதற்காரணமும் , நிமித்த காரண 
மும் ஆகின்றானென்பது தெளிவாகிறது . இதுவே விசிட்டாத் 
துவித சமயமும் , சைவ சித்தாந்தமும் தெள்ளிதின் தெரிப்பதான 
உண்மையாகும் . நிமித்த காரணனென்று ஈசனைக் குறிப்பிட்ட 


17 


என்று 


தன் பொருள் என்னையெனின் , காரியமாகிற உலகெலாம் அவ 
னன்றி 

உண்டாகா . ஆயினும் , காரியங்களை ஓட்டி நிற்கும் 
விசேடங்களும் , மலங்கள் முதலியனவும் நிமித்த காரணனான 
ஈசனைப் பற்றாது . அதனாலேயே மேற்படி 

அதனாலேயே மேற்படி பாடலின் ஈற்றடியில் 
எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாமீசன் 
கூறியுள்ளமை காண்க . 

உயிர்களின் தோற்றம் . 
ஈசனுக் கிது சுழுத்தி. இதுவேகா ரணச ரீரம் 
கோசமா நந்த மாகும் குணமிரா சதம வித்தை 
தேசறு மவித்தை தோறுஞ் சிற்சாயை சீவ கோடி 
நாசமா முயிர்க்கப் போது நாமமும் பிராஞ்ஞ னாமே . 

[ கை . நா . 33. ] 


குணம் 


மாயையே ஈசனுக்குச் சுழுத்தியவத்தையாம் , இதுவே காரண 
சரீரமும் , 

ஆனந்தமய கோசமுமாகும் . இராசத 
அஞ்ஞானம் ( அவித்தை ) என்று கூறப்பெறும் . அவ் அவித்தை 
யாகிய அஞ்ஞானத்தில் சிற்சாயை ( ஈசனின் நிழல்) படிந்திரு 
பனவே சீவர்களாம் . காரிய சரீரங்களை யடையாமல் இருக்கும் 
அவ்வுயிர்களுக்குப் பிராஞ்ஞர் என்ற பெயரும் 

அத்தறுவாயி 
லுண்டாம் என்க . 

இராசத குணம் முதன்மை பெற்றதான சகல விகாரங்களுக் 
கும் அவித்தை ( அஞ்ஞானம் - அறிவின்மை ) என்னும் பொதுப் 
பெயர் உண்டெனினும் , யான் , எனது என்பன போன்ற உணர்ச்சி 
களின் எழுச்சிக்குக் காரணமாய் நிற்பது அகங்காரத்தினுள் 
ஓங்கியுறும் இராசத குணமேயாகும் . இதில் தோன்றும் பிரம் 
மத்தின் சித் என்னும் தத்துவத்தையே 

சீவன் என்பர் . இவ் 
விதச் சீவன்கள் பல கோடி உண்டேனும் ஒவ்வொன்றும் தோன்று 
வதற்கும் , தோன்றிய பின் நிலை பெறுவதற்கும் , செயலாற்றவும் 
உடனிருந்து இயக்குவிக்கும் முதல்வன் 

சீவனுக்கு 
முதற் காரணமும் நிமித்த காரணமும் ஆவான 
சீவனைத் தனக்குக் கருவியாக ஏற்று , இச் சீவனுக்கு விளங்கும் 
அறிவையும் , அச் சீவனை நெருங்கி நிற்கும் 

கன்மங்களாலுண் 
மலங்களையும் அறிய வல்லவனாகவும் 

ஈசன் 

நிற்பன் . 
ச் செய்தியின் விளக்கத்தைப் பிறகு பாச விலக்கண விளக்கத் 
தின் கீழ் விரித்துரைப்பாம் . 

மேலே புகன்ற , விஞ்சிய இராசத குணமானது இருள் போல 
நின்று தத்துவத்தை மறைத்து யான் , எனது என்னும் தோற்றங் 
களை இச் சீவனுக்கு உண்டாக்கும் . இந்த ரஜோ 

இந்த ரஜோ குணத்துக்கு 
அவித்தை ( அஞ்ஞானம் ) என்றும் இவ் அவித்தையினால் 
பெற்று மூழ்கி மருண்டு கிடக்கும் சீவனுக்குப் பிராஞ்ஞன் 
என்றும் பெயர்களாம் . அறிவின்மையின் உயர்வைத் தெரிவிக்கும் 
பொருள் தரவல்ல பிராஞ்ஞன் என்னும் இச் சொல்லில் 
கிடக்கும் சிலேடை கவனிக்கத்தக்கது . இச் சொல்லால் அதத் 
வமான ( நிலையற்ற ) 

கடபடாதிகளை 

நன்குணர்ந்தவனாதலால் 
371 - B - 2-2 


. 


டான 


சூழப் 


18 


பிராஞ்ஞன் என்றும் தன்னையும் தனக்காதாரமாம் தலை வனையும் 
சிறிதேனும் அறியாதவன் என்றறிவிக்கவே 

- பிராஞ்ஞன் 
( அஞ்ஞானத்தோடு கூடியவன் ) என்றனர் . ஆயினும் , நிலையற்ற 
பொருள்களை 

நன்கறியும் ஆற்றல் இவனுக்கமைந்துள்ளதால் 
இவை நிலையற்றவை ( அதத்துவம் ) இவற்றினின்றும் வேறுபட்ட 
தான தத்துவம் , என்றும் நிலையுற்ற தாய் ஒன்றிருத்தல் வேண்டும் 
என்றறிவதற்கும் 

இவனாலேயே ஆகும் . ஆகவே , இவனைப் 
- பிராஞ்ஞன் என்பது பொருந்தும் . 


இதுவரையில் நாம் கூறியவை யாவை என்று சுருக்கிக் கூறி 
டின் , ( 1 ) மனிதன் உடல் , ஆன்மா ( தேகம் , தேகி ) என்ற இரு 
தத்துவங்களின் சேர்க்கையைப் பெற்றிருப்பவன். 


( 2 ) ஆன்மா என்பது ஈசனேன்றி வேறில்லை . 
(( 3 ) ஈசனே நிலை பெற்ற நித்தியமான தத்துவம் . 


( 4 ) மற்றுள்ளனயாவும் அவித்தையின் ( அறிவின்மை = அஞ் 
ஞானம் ) 

வாயிலாய் உண்டான தோற்றங்களேயாம் . இவை 
நிலையற்றன என்பதால் 

அதத்துவங்களெனக் கருதப் பெற்று 
இவை ( இல்லவே இல்லை , பொய்த்தோற்றம் ) மித்தையே ஆகும் 
எனக் கூறப்படும் . 


( 5 ) இவ் அவித்தை அல்லது அஞ்ஞானம் அல்லது இருள் 
இருவகையாகச் செயல்படும் . அவை ( அ ) ஆரோபம் , ( ஆ ) அப 
வாதம் எனப்படும் . 


( அ ) ஆரோபமாவது ஒன்றை மற்றொன்றாய் அறிதல் ( தெளி 
தல் அன்று ) சுத்தியில் வெள்ளியின் தோற்றத்தைக் 
காணல் 
(கிளிஞ்சிலில் காணப்படும் 

வெண்மையை 

வெள்ளி யென்று 
காணல் ) எடுத்துக்காட்டு . இம் மடமையே 

பிறப்பிறப்புகள் 
எனும் பந்தத்துக்குக் ( தளை ) காரணமாகும் . 


( ஆ ) அபவாதம் ஆவது நல்லறிவு . இது தத்துவப்பொருளின் 
உண்மையை விளக்கி வீடு பயக்கவல்ல தாம் . 


( 6 ) மேலே , முதலிரண்டில் கூறப்பெற்ற உண்மைக் 
கிணங்க ஆன்மாவும் உடலும் முதல்வனின் அருளால் தோற்றம் 
பெற்றன என்பது அறிந்தாம் . ஆதலின் , இவையாவும் தோற் 
ங்களே யன்றி சத்துப் பெற்ற தத்துவப் 

தத்துவப் பொருள்கள் அல்ல 
வென்றும் பிரமம் மாத்திரமே சத்துப் பெற்ற நித்தியப் ( அழி 
யாத ) பொருள் என்றும் அறியக் கிடக்கின்றன. 

. 


( 7 ) இவ் வுடலும் உயிரும் ஆகிய இரண்டும் பிரமத்தினிட 
மாய்ப் பிறந்த தோற்றங்கள் அல்லது பிரமமே உடலுயிர் 
என்ற தோற்றங்களை ஏற்றதெனல் ( விவர்த்தவாதம் ) 

ஒவ் 
வும் 


19 


( 8 ) அத் தோற்றங்களை மித்தை ( பொய் ) 
யானவை என்று 
நாமறியாமல் நிலை பெற்ற தத்துவங்களென்று அறிதற்கு ஆரோப 
மென்ற இருளின் திரிவான மருளே ( மயக்கமே ) காரணமாகும் . 


( 9 ) நிலையற்றவையாயினும் இவற்றுள் ஒவ்வொன்றிலும் 
பிரம்மத்தின் சித் என்ற பாவம் அல்லது பகுதி சேர்ந்திருக் 
கிறது . அதனா 

லேயே இவை நம் பொறிகளுக்கும் 

அறி 
வுக்கும் புலனாகின்றன. 


( 10 ) நமது இவ்வுடல் , சூக்கும உடல் , காரண உடல் , தூல 
உடல் என்ற மூன்று அவத்தைகளைப் பெற்றுள்ளது . 


ணம் . 


( 11 ) சுத்த சைதன்யம் என்னும் பிரமத்தின் (சித்தின் ) 
கூறு அவ்வியக்தத்தில் தோன்றுங்கால் ஆங்குண்டாகும் அறிவின் 
பிழம்பான சேதனனுக்கு கூடஸ்தன் 

என்று 

பெயர் . 
இக் கூடஸ்தனின் சேர்க்கைக்குப் பிரமத்தின் விருப்பமே 

கார 
முக்குணங்களையும் சமநிலையில் கொண்டும் ஒருவிதமான 
மாற்றமும் , இயக்கமும் இன்றி முது மூலப் பிரகிருதியாய் 
உள்ள அவ்வியக்தத்தில் மேற் சொன்ன சைதன்யம் வந்தியங் 
குவ தால் 

அவ்வவ்வியக்தத்தில் பொருந்திய முக்குணங்களில் 
அசைவு ( சலனம் ) உண்டாகி , அவ்வியக்தம் மாற்றமுள்ள 
தோற்றத்தைப் பெறக் காரணமாகும் . 

மாற்றமுறும் 
இம் முது மூலப் பொருளுக்கு வியக்தம் 

என்று 

பெயர் வழங் 
தம் . 


முதலில் 


( 12 ) அவ்வியக்தத்தில் வந்து இயங்கும் சித்தாகிய ஆன்மா 
வும் , அவ்வவ்வியக்தம் , வியக்தம் என்ற தோற்றத்தைப் பெறுங் 
கால் தானும் தொடர்ந்து வியக்தத்திலும் வந்தேறும் . 

( 13 ) அவ்வாறே இந்த வியக்தத்திலும் அவ்வியக்தத்திலிருந் 
முக்குணங்களும் தொடர்ந்து வரும் . ஆயினும் , அவ்வியக்தத்தில் 
சமநிலையிலிருந்த இக்குணங்களுக்கு 

ஒரு தரம் 

ஏற்றக்குறை 
வென்ற மாறுதல் ஏற்படத் தொடங்கியதால் வியக்த மாய்த் 
தோன்றும் அவத்தைகளிலெல்லாம் முக்குணங்களும் சமமற்ற 
நிலையிலேயே இருக்கும் . 


( 14 ) இவ்விதமான வியக்தத்தில் ( முக்குணங்களின் சேர்க் 
கையும் , என்னும் ஆன்மாவும் உள்ளது ) 

உள்ளது ) சத்துவ குணம் 
மிக்குள்ள இடத்தில் ஈசனின் தோற்றம் உற்று அந்தர்யாமி 
என்னும் பெயராலறியப்படும் . இவ்வகையான வியக்தம் , அதி 
லுள்ள சத்துவத்தின் மீசுர நிலை , அதில் தோன்றும் பிரம்மம் , 
ஆங்குக் கிடக்கும் ஆன்மா 

இவற்றின் கூட்டுக்குப் 
( ஒன்றிப்புக்கு ) பொதுவாக ஆனந்தமய கோச மென்பது பெய 
ராம் . 


ஆகிய 


( அ ) இக் கோசத்தில் சத்துவம் மீசுர முற்றிருப்பினும் இரா 
சதமும் , தாமசமும் இல்லை என்று கூறக் கூடிய அளவுக்குக் குறைந் 
திருப்பினும் , அங்குள்ள ஆன்மாவுக்கு ஏற்படும் அனுபவங்கள் 

371 - B - 2-2A 


20 


அல்லது முக்குணங்களின் செயற்கை அந்தர்யாமியைச் ( பிரம் 
மத்தை ) சற்றும் தீண்டுவதில்லை . ஆயினும் , இவ் அந்தர்யா 
மியே இவ் ஆனந்தமய கோசம் தோன்றவும் நிலை பெற்றிருக்கவும் 

காரணமும் துணைக்காரணமும் ஆகும் . 


என்று 


( ஆ ) இங்குத் தலைவனாகிய பிரம்மம் நிமித்த காரணமாய் 
மட்டுமன்றி உபாதான காரணமுமாவான் என்றும் , இவை யாவ 
றுக்கும் அந்தப் பிரம்மத்தின் ( ஈசன் ) இச்சையே ( அருள் அல்லது 
விருப்பம் ) காரணமென்றும் அறியத் தக்கதாம் . 
( 15 ) இச் சித் தின் தோற்றம் மீசுரமுற்ற இராசத 

குணத் 
தில் உண்டாகுமேல் , தான் , தனது என்றுணரும் 

அறிவு 
சீவனுக்கு உண்டாகும் . இவ்வாறு அறிவு பெற்ற சீவனும் 
அதற்காதாரமான ( துணை ) இராசதகுணம் விஞ்சிய தாலுற்ற 
அகங்காரமும் ( எனதென்ற உணர்வு ) ஒன்று பட்டிருக்க , நிமித்த 
காரணமாய் உள்ள , மேலே புகன்ற அந்தர்யாமியும் 

சேர்ந்து 
விஞ்ஞானமய கோச மென்னும் இரண்டாவது உடற் கூற்றைப் 
பெறும் . இங்கு நிலை பெற்ற சீவனுக்கு பிராஞ்ஞன் 
பெயர் . இவனுக்கு விழிப்பு ( சாக்கிரதை ) , சொப்பனம் ( கனவு ) , 
உறக்கம் ( சுழுத்தி ) என்ற மூன்று அவத்தை ( காலம் ) களும் உண்டு . 
அவித்தை ( மெய்யறிவின்மை ஒரு வகை மலம் ) என்னும் இருளில் 
சிக்குண்டிருப்பதால் 

தன்னையே பரன் ( தனக்கு அப் 
பாற்பட்ட மேலோன் ) என்று கருதுவதற்கு ஏதுவாகிறது . மற் 
றும் , இராசதகுணம் மிக்கு ( மீசுரம் ) இருப்பதால் அறிவும் 
பெருகி ( விருத்தியாகி ) இருக்குமாதலின் , 

அதத்துவங்களான 
( மெய்யற்ற ) கடம் படம் ( வெற்று 

உருவமும் உருவத்தின் 
நிழலும்) முதலியனவற்றை அறியும் ஆற்றலும் இவனுக்குண்டு . 
குருவின் தீட்சையும் உபதேசமும் 

பெற்று 

இறைவன தருளும் 
உறுமேல் அவ் அவித்தை நீங்கி , அதத்துவங்களைத் தத்துவங் 
களாகக் 

கருதிய பிழையினின்றும் நீக்கம் பெற்று நித்திய 
( அழிவற்று நிலை பெற்ற ) தத்துவப்பொருளை ( செம்பொருள் , 
மெய்ப்பொருள் என்னும் 

திருவள்ளுவர் வாக்கை நினைவு 
கூர்க ) அறியும் ஆற்றலும் இவனுக்கு ( சீவனுக்கு ) உண்டா 


இவன் 


கும் . 


இதனால் இப் பிராஞ்ஞன் 

அதத்துவங்களை அவித்தையின் 
காரண மாய்த் தத்துவங்களாய்க் கருதும் வரையில் பந்தத்தைத் 
( கட்டு , தளை ) துய்ப்பான் ( அனுபவிப்பான் ) என்பதும் , பொய்யை 
( அதத்துவங்களை ) மெய்யல்ல ( தத்துவங்களல்ல ) என்று விடுத்துத் 
தத்துவப் பொருளை ( மெய்ப்பொருளை ) நாடும் ஆற்றலைப் பெறு 
வதற்குற்ற வன்மையும் இவனுக்கே உண்டென்பதும் அறியக் 
கிடக்கின்றது . 


இவ்வாறு ஆனந்தமய கோசம் , விஞ்ஞானமய கோசம் , என் 
னும் கூடுகளைச் சீவன் பெற்ற வகை முறையே சத்துவ குணம் 
மீசுரமுற்ற அகங்காரத்தின் வாயிலாகவும் , இராசத குணம் மீசுர 
முற்ற அகங்காரத்தின் வாயிலாகவும் ஆன்மா பெற நேரிட்டது 
என்பது புலனாகின்றது . இவ்விரண்டு கோசங்களும் , தாமச 


21 


குணத்தின் விரிவால் நேர ( விளைய ) வல்ல மற்றைய மூன்று 
கோசங்களையும் பெறுதற்குக் காரணமாய் இருப்பதால் இவை 
ஆன்மாவுக்குக் காரண சரீரம் ( உடல் ) என்று வகுக்கப்பட்டன . 

( 16 ) மூலப்பிரகிருதியின் தோற்றத்தின் தொழில் மேலும் 
தொடர்வதால் தமோகுணம் மீசுர முற்ற ( ஓங்கிய ) அகங்காரத் 
தின் வாயிலாய் மற்றுமுள்ள மனோமய , பிராண மய , அன்னமய 
கோசங்கள் போர்வை அல்லது குடிலாகச் சீவனுக்கு உடலாய் வந் 
தமைகின்றன . இவற்றுள் அன்னமயகோசம் பருத்த 
( ஸ்தூல வடிவு ) வில் காணக் கிடைக்கப் பெறுவதால் , பருவுடல் 
என்றும் , மற்றுமுள்ள இரண்டும் நுண்ணுடல் ( சூக்கும சரீரம் 
அல்லது இலிங்க சரீரம் ) என்றும் பெயர் பெறுகின்றன. 

இனி , இத் தமோ குணம் மிகுந்த அகங்காரத்தின் வாயிலாய்த் 
தோற்றம் பெறும் இம் மூன்று கோசங்களும் , அவற்றின் தத்துவங் 
களும் , உறுப்புகளும் , பொறிபுலன்களும் , ஸ் 

தூல 

பூதங்களும் , 
அவற்றின் காரணமாகிய நொய்ய பூதங்களும் , மற்றும் ஸ்தூல 

கூட்டால் பருப் பொருள்கள் ( ஸ்தூல திரவியங்கள் ) 
உண்டான விவரங்களும் , அப் பருப்பொருள்களின் 
வீரியம் முதலானவை உண்டானது எங்ஙனம் என்ற விவரங்களும் 
நோக்கக் கிடப்பனவாகும் . 


பூதங்களின் 


சுவை , 


தமோ குணத்தின் மாற்றத்தால் ( பரிணாமத்தினால் ) தோன்றும் 
ஏனைய மூன்று கோசங்களை 

விவரிக்கும் முன் ஆவரண சக்தி 
( மூடிவைக்கும் வன்மை ) விட்சேப 
வன்மை ) விட்சேப சத்தி ( விடுவிக் 

அல்லது 
வெளிப்படுத்தும் அல்லது தோன்ற வைக்கும் வன்மை ) என்னும் 
இரு வகைச் சக்திகளைப் பற்றி அறிய வேண்டுவது ன்றியமை 
யாததாகும் . ஏனெனில் , இவ் விரு வன்மைகளே தாமச குணத் 
தை மாற்றமடையச் ( பரிணாமம் ) செய்து இயக்குவிப்பவையாதல் 
பற்றியேயாம் . 


பிரம்மத்தின் நிழல் ( சித் நிழல் ) தாமச குணம் மிக்குற்ற 
அகங்காரத்தின் மேல் ( தாமசாகங்காரத்தின் மேல்) விழும்போது 
மேற் கூறப்பட்ட இரு வன்மை ( ஆவரண சத்தி , விட்சேப ச 

சத்தி ) 
இணைக்கச் 

செய்தே ( சம்பந்தித்தே , ) பரிணாமத்தை 
( மாற்றத்தை உண்டாக்குகிறது . 


களையும் 


ஏமமாயாவி னோத வீசனா ரருளி 

னாலே 
பூமலி உயிர்கட் கெல்லாம் போகசா தனமுண் டாகத் 
தாமத குணமி ரண்டு சத்தியாய்ப் பிரிந்து தோன்றும் 
வீமமா மூட லென்றும் விவி தமாந் தோற்ற மென்றும் 

[ கை . ந . 36 ] 


( இ - ள் ) ஆன்மாவுக்குத் துய்க்கும் கருவியாகிய 

பருவுடலை 
உதவ 

வேண்டுமென்று அருளுணர்வு ஈசனுக் குண்டான போது 
அவ்வருள் வெள்ளத்தின் செயலால் தாமசாகங்கரமானது 
வல்லமைகளாய்ப் ( சத்திகளாய் ) பிரிந்து செயல் புரியும் . இவற் 
றுள் ( வீமமாம் என்ற தால் அச்சந்தரவல்ல என்று பொருள் 
காள்க ) மூடல் என்னும் வன்மை அதாவது ஆவரண சத்தி 


22 


ஒன்று , விவிதமாம் உலகிலுள்ள பல்வகைப் பொருள்களாம் 
( பதார்த்தங்களாம் ) தோற்றம் என்னும் ( விட்சேப சத்தி ) 
வெளிப்படத் தோற்றுவிக்கும் வன்மை மற்றொன்று ஆகும் . 


இவற்றுள் ஆன்ம தத்துவத்தையும் , பிரம்ம தத்துவத்தையும் 
இரண்டும் 

ஒன்றே என்ற உண்மையையும் அறியக் கூடாத 
வண்ணம் மறைக்கும் இயல்புடைய ( அஞ்ஞான ) சத்திக்கு மூடல் 
வன்மை ( ஆவரண சத்தி ) என்று பெயர் . 


உலகிலுள்ள பல்வேறு சடப்பொருள்களும் , அசடப்பொருள் 
களும் பிரம்மத்தினிடமாய்த் தோன்றற்குக் காரணமாய் இருப்ப 
தால் , தோற்றுவிக்கும் தொழிலைப் புரியும் இச்சத்திக்குத் 
தோற்றல் ( வெளியாக்கல் ) வன்மை அல்லது விட்சேப சத்தி 
என்று பெயர் . 


அருளினாலே என்ற தால் நிர்க்குண மான ( உரு , பெயர் , யாது 
மில்லாதது ) பிரம்மத்திற்கு , அருளென்னும் குண முண்டாகிப் பிர 
பஞ்சத்தைத் தோற்றுவிக்க ஏதுவாம் என்று விளக்கு தலால் அத்து 
விதக் கோட்பாட்டைச் சார்ந்த தான ( அபேத வாதம் ) வேதாந்த 
மும் பேதாபேதவாதமான சித்தாந்தமும் இணைந்தொன்று படல் 
காண்கிறதை அறிக . சித்தாந்தத்தில் , பொருளுமாய் 
அவனு மாய் , அல்லாமலுமாய் . ஒளியாய் என்கின்றமையால் 
மேற்படி வாதம் விளங்கும் . 


மூடல் என்னும் ஆவரண சத்தியால் தத்துவ விளக்க முண் 
டாகக் காரணடிற்றுப் ( வாய்ப்பற்று ) போவதால் பிறவிக் கடலுள் 
எக்காலத்தும் சீவன் மூழ்கிக் கிடக்க நேரிடும் என்ற காரணத் 
தால் இச்சத்தியை வீமமாம் ( அச்சந்தருவதான - பயங்கரமான ) 
என்றழைத்தார் என்க . 


தோற்றமாஞ் சத்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணில் 
காற்ற தாங் காற்றில் தீயாம் கனலில் நீர் நீரின் மண்ணாம் 
போற்று மிவ் வைந்து நொய்ய பூதங்க ளென்று பேராம் 
சாற்று மற் றிவற்றில் போக சாதன தநுவுண் டாகும் . 

[ கை . ந . 36 ] 


( இ - ள் ) தோற்றமெனக் கூறப்பெற்ற விட்சேப சத்தியின் 
திறத்தால் விண்ணும் , 

விண்ணிலிருந்து 

காற்றும் , காற்றிலி 
ருந்து தீயும் , தீயிலிருந்து நீரும் , நீரிலிருந்து மண்ணும் ஆகிய 
நொய்ய 

பூதங்கள் தோற்றங் கொண்டன . ( முன்னர் 6 ஆம் 
பக்கத்தில் கூறப்பெற்ற தேரையர் குணவாகடப்பாடலில் 

வந் 
துள்ள மூடவிட வல்லதுமாய்த் தனித்த வொன்று என்ற 
சொற்றொடர் இப்பாடலின் கருத்தோடு 

இயைபு 

காண்க . ) 
இந்த நொய்ய பூதங்களின் இடமாய்த் தோன்றும் மகா பூதங் 
களும் , இம் மகா பூதங்களின் சேர்க்கையால் உண்டாகும் இப் 
பிரபஞ்சமும் ( சடப் பொருள் மட்டுமே இவண் குறிக்கப்படு 
கின்றன ) உண்டாகின்றன. 


23 


ஆதிமுக் 

குண பிப் பூத மடங்கலும் தொடர்ந்து நிற்கும் 
கோதில் வெண் குணத்தி லைந்து கூறுணர் கருவி யாகும் 
ஓதிய பின்னை யைந்து முளம்புத்தி யிரண்டா 
சாதன மாமிவ் வேழுஞ் சற்குணப் பிரிவி 

னாலே . 
[ கை . ந .37 ] 


( ஞன 


( இ - ள் ) தமக்குக் காரணமான தாமசகுணம் ஓங்கி முதன்மை 
பெற்ற மாயையின் கண் உள்ள தமசில் சத்துவம் , தமசில் இராச 
தம் , தமசில் தமசு என்னும் 

முக்குணங்கள் மூன்றும் இ 
ன் மாத்திரைகள் முழுவதிலும் தொடர்ந்து நிற்கும் . 

அதன் 
காரணமாக உணர்கருவிகளாகிய ( ஞானேந்திரியங்கள் ) ஐந்தும் , 
பின்னும் , உளம் ( மனம் ) புத்தி ஆகிய ஏழு தத்துவங்ளும் 
தோன்றின . 
மேற்படி ஏழு தத்துவங்களும் ஞான சாதனம் ( உணர்தற் 
குதவும் துணைகள் எனக் கூறப்பெறும் ) என்று பெயர் பெறும் . 

இராசத குணத்தில் வேறிட் டெடுத்த கூறைந்த மைந்தும் 
பிராண வாயுக்க ளென்றும் பெருந்தொழிற் கருவி யென்றும் 
பராவிய பெயராம் இந்தப் பதினேழு மிலிங்க தேகம் 
சுராசுரர் நரர்வி லங்காய்த் தோன்றிய உயிர்கட் கெல்லாம் 

[ கை . ந . 38 ] 


( இ - ள் ) ஐந்தைந்தாய்க் கூறுபடாத ஐம்பூதங்களில் இராசத 
குணம் ஒன்றிய காரணத்தால் பெரிய கன்மேந்திரியங்கள் என 
வும் , பிராணனாதி வாயுக்கள் எனவும் பெயர் உண்டாயின . 
ஆகவே , முன் பாடலில் கூறப்பெற்ற ஏழு ஞான சாதனங்களுடன் 
கன்மேந்திரியங்கள் ஐந்தும் பிராணாதி ஐந்து வாயுக்களும் சேர்ந் 
ததான இப் பதினேழு தத்துவங்களும் தேவர் , மனிதர் , விலங்கு ,, 
பறவை , ஊர்வன , நீர்வாழ்வன , 

நீர்வாழ்வன , தாவரங்கள் எழுவகைத் 
தோற்றங் கொண்டதான எல்லா உயிரினங்களுக்கும் சூக்கும 
உடலாம் . 


என 


இதற்கு முன் பாடலில் கூறியவாறு சத்துவ குணக் கூறுகள் 
கூடிச் சத்துவம் எனக் கூறப்பெற்ற அந்தக் காரணங்களை 

உண் 
டாக்கின . அவை நான்காயினும் இவ்வாசிரியர் சித்தத்தை மனத் 
திலும் , அகங்காரத்தைப் புத்தியிலும் அடக்கி அந்தக் காரணங் 
களை இரண்டு என்பர் . எவ்வாறெனில் , பொருள்களின் நன்மை 
தீமைகளை உறுதிப்படுத்தும் தன்மையைப் புத்தியென்றும் , சங் 
கற்பத்தையும் விகற்பத்தையும் உறுதி செய்யும் தன்மையை 
மனம் என்றும் , நினைப்பாற்றலைப் பெருக்கும் தன்மையைச் சித்த 
மென்றும் , ஒரு பொருளின் மீது உரிமை கொண்டாடுந் தன்மையை 
அகங்காரம் என்றும் கூறுவர் . ஆகையால் , பொருளின் நன்மை , 
தீமையைக் கொண்டு தான் 

மனம் வேண்டும் , வேண்டாம் 
( விருப்பு - வெறுப்பு ) என்னும் ன்மையை வெளிப்படுத்து 
மாகையால் புத்தியை மனத்தினுள் அடக்கினார் . அதேபோன்று , 
நினைப்பாற்றலின் விளைவே (சித்தத்தின் விருத்தியே ) அகங்காரம் 
விளையக் காரணமாதலால் அகங்காரத்தைச் சித்தத்தில் அடக்கி 

இவ்வகையில் அந்தக்கரணம் இரண்டென்றார் போலும் . 


நம் 


னார் . 


24 


மேலும் , மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி , என்ற ஐந்து 
கருவிகளையும் கூட்டி அவற்றுக்கு ஞான சாதனம் எனப் பெயர் 
சூட்டப்பெற்றது . 


பஞ்ச பூதங்களின் சமட்டியில் இராசதக் குணக் கூற்றால் 
பிராணன் தோன்றியது . அது தொழில் , இடம் முதலிய வேறு 
பாடுகளால் ஐந்து பெயர்களை உடையனவாம் , அஃது எவ்வா 
றெனில் 


1 . வியானன் : இது வெளியின் ( ஆகாயம் ) கூறானபடி 
யால் வெளி எங்கும் நிறைந்திருப்பது போல இஃது உடல் முற்றும் 
பரவி இருக்கும் . இதற்கு இருப்பிடம் தமரகம் ( இருதயம் ) . இதன் 
தொழில் நடத்தல் உடல் 

உறுப்புகளை அசைத்தல் , கண் 
இமைத்தல் , விழித்தல் முதலியனவாகும் . 


2 . பிராணன் : 

து வளியின் ( வாயு ) கூறா னபடியால் , 
வளியைப் போலத் தமரகத்தினின்று மூக்குவரை அலைந்து நிற்கும் . 


இஃது உயிருடன் கலந்து , தலையை இடமாகப் பெற்று 
மார்பு , கழுத்து இவ்விடங்களில் வாழ்வதன்றி , மனம் , புத்தி , 
உள்ளம் , ஐம்பொறி வைகளைத் தன்வயப்படுத்தி , காறியு மிழ்தல் , 
இருமல் , தும்மல் , ஏப்பம் விடல் , மூச்சுவிடல் , வாங்கல் , 
உண்ணும் உணவை உட்செலுத்துதல் என்னும் தொழில்களை நடத் 


தும் . 


3 . அபானன் : 

இது நெருப்பின் ( தேயு ) கூறான படியால் , 
எருவாயினின்று ( குதம் ) அடிவயிறு , இடுப்பின் பூட்டு , நீர்ப்பை , 
ஆண்- பெண் குறிகள் , தொடை ஆகிய இவ்விடங்களில் வாழ்ந்து 
வெண்ணீர் ( விந்து ) , நாதம் , மலம் , சிறு நீர் , கரு இவற்றை வெளிப் 
படுத்தும் . 


4 . சமானன் : இது நீரின் ( அப்புவின் ) கூறானபடியால் , 
உடலின் நடுவான பக்குவாசயமே இடமாய்ப் பெற்று , வயிறு 
முற்றிலும் வாழ்ந்து , உண்ட 

உணவு 

நீர்ப்பொருளைச் செரிப் 
பித்தற்குரிய தீயை விருத்தி செய்து சாரத்தையும் திப்பியையும் 
வெவ்வேறாகப் பிரித்து , சாரத்தை உடலின் எல்லா இடத்திற்கும் 
பகிர்ந்து கொடுத்து வளர்க்கும் . 


5 . உதானன் : 

இது மண்ணின் ( பிருதிவி ) கூறான படியால் , 
மார்பையே இடமாகக்கொண்டு , 

கொப்பூழ் , 

கழுத்து , 
மூக்கு இம்மூவிடங்களிலும் வாழ்ந்து , பேச்சுக்கு முதற்காரண மாய் 
இருப்பதன்றி , முயற்சி , மனதிடம் , உடல் வன்மை , உடல் நிறம் , 
உடல் ஒளி , நினைப்பு ஆகிய இவற்றையும் உண்டாக்கும் . 


குணக் 


விண்ணின் சத்துவ 

கூற்றால் கேட்டல் என்னும் 
உணர்வைத்தரும் காதுகளும் , காற்றின் சத்துவ குணக் கூற்றால் 
ஊறு என்னும் தொடு உணர்வைத் தரும் தோலும் , தீயின் சத்துவ 


25 


குணக் கூற்றால் பார்வை ( ஒளி ) என்னும் உணர்வைத் தரும் கண் 
களும் , நீரின் சத்துவ குணக்கூற்றால் சுவை என்னும் உணர்வைத் 
தரும் நாவும் , மண்ணின் சத்துவ குணக் கூற்றால் மணம் என்னும் 
உணர்வைத் தரும் மூக்கும் ஆகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும் 
தோன்றின . 

அதே போல , விண்ணில் இராசத குணக் கூற்றால் வாக்கும் , 
காற்றில் இராசத குணக் கூற்றால் கைகளும் , தீயில் இராசத 
குணக் கூற்றால் கால்களும் நீரில் இராசத குணக் கூற்றால் ஆண் , 
பெண் குறிகளும் , மண்ணில் இராசத குணக் கூற்றால் எருவாயும் 
ஆகிய ஐந்து கன்மேந்திரியங்களாய் உருப்பெற்றன . 

ஆகவே , ஞானேந்திரியங்கள் ஐந்து , கன்மேந்திரியங்கள் ஐந்து , 
பிராணங்கள் ஐந்து , அந்தக்கரணங்கள் இரண்டு ஆகப் பதினேழும் 
எல்லா உயிரினத்துக்கும் இலிங்க சரீரம் எனப்பட்ட சூக்கும 
உடல் என்க .. 


தோற்ற சத்தி ( விட்சேப சத்தி ) வாயிலாய் நொய்ய பூதங் 
கள் என்னும் ஐந்து தன் மாத்திரைகளும் , பிறகு , பஞ்சீகரண 
மென்னும் முறையை யொட்டி , இந்நொய்ய பூதங்களிடமாய்த் 
தோன்றும் மகா பூதங்களும் , இம் மகா பூதங்களின் சேர்க்கையா 
லுண்டாகும் இப்பிரபஞ்சமும் ( சடப் பொருள் மட்டுமே குறிப் 
பிடப்படுகின்றன ) உண்டாகின்றன . 


பொரு 


கூட , 


சில 


தா மசாகங்காரத்தின் மாறுபாட்டால் இவை யாவும் உண்டா 
யின ஆயினும் , இவற்றுள் சத்துவ , இராசத , தாமச குணங்கள் 
மூன்றுமே தொடர்ந்து வரக் கிடக்கின்றன என்பதும் , தாமச 
குணம் மீசுரமுற்றுள்ளதாதலால் இப்பொருள்களெல்லாம் சடப் 

ள்களாய்த் தோன்றியன என்பதும் அறியக் கிடக்கின்றது . 
அக்காரணம் பற்றியே இச்சடப் பொருள்களிலும் 
வற்றுள் சத்துவ குணத்தின் வாயிலாய்த் தோன்றிய சில தன்மை 
களும் , இராசத குணத்தின் வாயிலாய்த் தோன்றிய சில தன்மை 
களும் , தாமச குணத்தின் வாயிலாய்த் தோன்றிய வேறு சில 
சிறப்புத் தன்மைகளும் உண்டாகின்றன . எவ்வாறெனின் , சடப் 
பொருள்கள் எல்லாம் ( உயிரற்ற பொருள்கள் ) மீசுரமுற்ற தாமச 
குணத்தின் மாற்றமே ஆயிடினும் , அவற்றுள் ஒரு பொருள் கரும் 
பாகவும் , மற்றொன்று 

மற்றொன்று வேம்பாகவும் , வேறொன்று புளியாகவும் , 
இவ்வாறே பற்பல தன்மைத்தாகவு மிருத்தலால் தாமச குணத் 
தின் வாயிலாய் வந்த சடப் பொருள்களுள்ளும் சிலவற்றுள் சத்துவ 
சிலவற்றுள் இராசத 

குணமும் , வேறு சிலவற்றுள் 
குணமும் சிற்சில காரணங்களால் , சிற்சில சந்தர்ப்பங் 
களில் ( இடம் , காலம் , சூழ்நிலை மாறுபாடுகளால் ) உண்டாகின் 
இவ்விடயங்கள் பல மருத்துவ நூல்களுள் 

விரித்துக் 
கூறப்பெற்றுள்ளன . 

வியக்தம் ( வெளிப்பட்டுள்ள விளக்க நிலை ) , மகதத்துவம் 
( பேருண்மை ) முதல் நொய்ய பூதங்களென்ற ஒளி , ஊறு , ஒலி , 
சுவை ,நாற்றம் என்னும் தன்மாத்திரைகள் ஈறாகவுள்ள பிரகிருதி 
யின் பேதங்களுக்குச் (இயற்கையின் பாகுபாடுகளுக்கு ) சமட்டி 


குணமும் , 
தாமச 


றன . 


26 


மகா 


பூதங்கள் 


என்று பெயர் . இந்த நொய்ய பூதங்களின் வாயிலாகத் தோன்றும் 

என்னும் விண் , காற்று , தீ , நீர் , மண் என்பன 
முதல் அவற்றின் சேர்க்கையாலுண்டான இவ்வுலகிலுள்ள எல்லா 
மும் வியட்டி என்னும் ஆக்கத்தின் ( சிருட்டியின்) உட்பிரிவின் பாற் 
படும் . தனித் தனி மரங்களைக் குறித்து விவரித்தல் வியட்டி 
என்றும் , அவற்றின் தொகுதியாலுண்டான காட்டைக் குறித்து 
விவரித்தல் சமட்டி என்றும் எடுத்துக்காட்டாகச் சொல்லலாம் . 


இவ்வாறே இத்தமோ குணத்தின் ( தாமச குணம் ) நொய்ய 
பூதங்கள் தனித்தனியாகச் சத்துவம் மீசுரமுற்ற சாத்து வீக 
அங்காரத்துடன் சேர்ந்து ஐந்து 

ஞானேந்திரியங்களைத் ( மெய் , 
வாய் , கண் , மூக்கு , செவி ) தோற்றுவிக்கும் . மற்றும் , அந்தக் 
கரணங்கள் என்று கூறப்பெறும் மனம் , புத்தி , சித்தம் , 

த்தம் , அகங் 
காரம் என்னும் நான்கையும் தோற்றுவிக்கும் . 


மிக்குற்ற 


இதனால் சத்துவகுணம் மீசுரமுற்ற அகங்காரத்தின் ( சாத்து 
விகாகங்காரத்தின் ) தோற்றங்களும் , தாமச குணம் 
அங்காரத்தின் ( தாமசாகங்காரத்தின் ) வாயிலாய்த் தோற்ற 
முற்ற சடப் பொருள்களின் பஞ்சீகரண முறையையும் ( கிரமத் 
தையும் ) விவரித்தோம் . வ்விடயத்தையே 

சிலர் 
மற்றொரு வகையாய் விவரித்துள்ளனர் . 


வேறு 


சூக்கும் சடமிம் மட்டுஞ் சொல்லினோ மிப்பாற் றூலம் 
ஆக்குமா ரோபந் தானும் அடைவினில் மொழியக் கேளாய் 
நுதாக்குமிவ் வுயிர்க்குத் தூல தம்வு முபோ கமுண்டாக் 
காக்குமவ் வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே 

[ கை ந . 40 ] 
( இ - ள் ) நுண்ணுடல் பற்றி இதுவரை கூறினோம் . இனி , 
பருவுடலை ஆக்கும் தகைமையை முறைப்படி கூறுவேன் கேட்டுக் 
கொள்வாயாக . நுண்ணுடலில் ( இலிங்க சரீரத்தில் ) 

உறவு 
கொண்டு உயிர்க்கு அதன் வினைப்பயன் போலப் பருவுடலையும் 
அந்தவுடலுக்குப் பொருத்தமான துய்க்கும் தன்மையையும் 
வாய்ப்பையும் உண்டாக்கும் பொருட்டு எல்லோரையும் காக்கும் 
தானே ஈசன் ஐந்து தன் மாத்திரைகளையும் பஞ்சீகரணம் செய்தான் 


ஐந்து பூ தமும்பத் தாக்கி யவை பாதி நந்நான் காக்கி 
நந்து தம் பாதி விட்டு நான் காடு நான்கும் கூட்ட 
வந்தன தூல பூத மகா பூத மிவற்றி னின்றும் 
தந்தன நான் காந் தூல தநுவண்ட புவன போகம் . 

[ கை . ந .41 ] . 


( இ - ள் ) ஐந்து பூதங்களையும் ( தனித்தனியாக ஒவ்வொன்றை 
யும் சரிபாதியாகப் பகிர்ந்து ) பத்து ஒத்த பாகங்கள் ஆக்கிக் 
கொண்டு ஒவ்வொரு பாதியையும் நந்நான்காகப் 

பகிர்ந்து 
ஆக ஒவ்வொரு பூதத்தின் ஒரு பெரிய பகுதியும் ( பாகம் ) நான்கு 
சிறிய பகுதியுமாக இருக்கு ( மொத்தத்தில் - பாகம் ) மாறு செய்து 
அப்பாகங்களில் பெரிய தாகிய அரைய் பாகத்தில் அப்பூதம் நிற்க , 


27 


மிகுதியான நான்கு பாகங்களில் மற்றை நான்கு பூதங்களின் 

இணைத்ததன் விளைவாய்த் தூல பூதங்கள் வந்தன . 
இவற்றினின்றும் மகாபூதங்கள் தோன்றின. 


8 


கூறுகள் 


மகா பூதங்கள் என்பன - அண்டம்புவனம் , போகம் , போக்யம் 
என்பனவாம் . அண்டம் அதாவது 

பிரம்மாண்டம் என்பத 
னுள்ளே மேலெழுந்த புவனம் உலகங்களாகிய பூலோகம் , 
புவ லோகம் , சுவலோகம் , சனலோ கல் , தபோலோகம் , மகா 
லோகம் , சத்தியலோகம் என்பனவும் , கீழேழு புவனங் ( உலகங் ) 
களாகிய அதலம் , விதலம் , சுதலம் , தராதலம் , இரசாதலம் , 
மகாதலம் , பாதாளம் என்பனவும் சேர்ந்த பதினான்கு உலகங் 
களும் அடங்கும் . போக்கியம் என்னும் நுகர்தகு பொருள்களாகிய 
உணவு, நீர் , காற்று முதலான பல பொருள்களையும் நுகர்ச்சிக் 
களனாகிய சராயுஜம் ( பையில் தோன்றுவன) , அண்டஜம் ( முட்டை 
யில் தோன்றுவன) , சுவேதஜம் ( வியர்வையினின்றும் தோன்று 
வன ) , உற்பீஜம் ( வித்தினின்றும் தோன்றுவன ) என்று கூறப் 
பெற்ற நால்வகைப் பிறப்பினங்களையும் ஆக்கி அளிக்கப்பெற்றன . 


ஆகவே , ஒவ்வொரு பூதத்திலும் ஐந்தைந்து 

ஐந்தைந்து பூதங்களைச் 
சேர்த்துச் சிருட்டி செய்வதற்குப் ( ஆக்குவதற்கு ) பஞ்சீகரணம் 
என்று பெயர் . எந்தப் பூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட 
னவோ அவற்றைப் பஞ்சீகிருத பூதங்கள் என்பர் . 


இராசத குணம் மீசுரமுற்ற அகங்காரத்தின் ஒரு பகுதி , 
சத்துவ குணம் மீசுர முற்ற அகங்காரத்தின் துணையால் , ஐவகை 
வாயுக்களாயும் (பஞ்ச பிராணன்கள் ) மற்றொரு பகுதி தமோ 
குணம் மீசுரமுற்ற அகங்காரத்தின் துணை கொண்டு 

ஐவகைத் 
தொழிற் கருவிகளாகவும் மாறும் என்பனவற்றை முன்னமே கூறி 
யுள்ளோம் . 


இவ்வாறு உணர் கருவிகளாகிய ஐந்து , தொழிற் கருவி 
களாகிய ஐந்து , வாயுக்கள் ஐந்து , மனம் , புத்தி ஆகிய 
இப் பதினேழு தத்துவங்களும் சேர்ந்து ஆன்மாவுக்கு - இலிங்க 
சரீரம் என்ற நுண்ணுடலாக அமைகின்றது . 


இவற்றுள் இராசத குணத்தின் மாற்றமாய் வந்து தோன்றிய 
பஞ்ச வாயுக்களும் அவற்றின் செயல்களும் பிராணமய கோசம் 
எனப்படும் . சத்துவ குணம் மீசுர முற்ற அகங்காரத்தின் வாயி 
லாகத் தோன்றிய ஞானேந்திரியங்கள் (உணர் கருவிகள் ), புத்தி , 
மனம் ஆகியவற்றின் செயல்களுக்கும் அவற்றுக்கு ஆதாரமான 
தத்துவங்களுக்கும் மனோமய கோசம் எனப் பெயர் . 


தமோ குணம் மீசுரமுற்ற அகங்காரத்தின் 

வாயிலாகத் 
சேர்க்கையால் 

உண்டான 
தோன்றிய மகா பூதங்களின் 

இவ் 
வுடலுக்கு அன்னமயகோசம் ( தூலதநுபருவுடல் ) என்று பெயர் . 


28 


இவ்வாறு ஆன்மாவுக்கு உற்ற உடல் , ஐந்து கோசங்களின் 
பிணைப்பால் உண்டானதாகும் . இவற்றுள் ஆனந்தமய கோசத் 
தைக் காரண சரீரம் என்றும் , விஞ்ஞான மய கோசம் , மனோமய 
கோசம் , பிராணமய கோசம் ஆகிய மூன்றையும் சூக்கும சரீரம் 
( நுண்ணுடல் அல்லது இலிங்க சரீரம் ) என்றும் , அன்னமய கோசத் 
தைக்காரிய சரீரம் , போகதநு ( தூல சரீரம் அல்லது பருவுடல் ) , 
என்றும் கூறப்பெறும் . 


இங்கு ஈசனுடைய சித் சத்தியும் சத் சத்தியும் மேற்கூறிய 
ஐந்து கோசங்களிலும் ஆன்மாவிலும் தொடர்பு பெற்று முதற் 
காரணமாகவும் , துணைக்காரணமாகவும் நிற்றலால் அவனே எல் 
லாமுமாய்த் தோன்றினன் . அவனன்றி ஆக்கப்பெற்றது ஒன்று 
மில்லை . ஆகவே அவன் ஒருவனே சத்தாகியும் , சித்தாகியும் ,, 
நித்தியமாகியும் நிற்கும் ஆனந்த வெள்ள மாவான் என்பது வேதாந் 
திகளின் முடிவு . 


அன்னமய கோசத்தில் மருவி நிற்கும் சிவனுக்கு விசுவன் 
என்று பெயர் . இப்பருவுடலில் 

இவ்வான்மா சாக்கிரதா 
( விழிப்பு ) அவத்தையைப் பெற்றவனாகிறான் . இங்கு வியாபித் 
திருக்கும் ( பரவியிருக்கும் ) ஈசனுக்கு விராட் புருடன் என்று பெயர் . 
அதாவது , இவ்வுலகம் முழுவதையும் , இதற்கப்பாலுள்ள இது 
போன்ற 

மற்றைய உலகங்களையும் தனக்குச் சரீரமென்று 
சொல்லும் வண்ணம் ஏற்று , அவற்றினுள் உயிரே போல் நிற்கும் 
ஈசனுக்கு விராட் புருடன் என்று பெயர் . இந்த விராட்புரு 
ட்னேயே ஈசுவர தத்துவம் என்று ஒரு சிலர் கூறுவாரேனும் , 
ஈசன் , விராட் புருடனுக்கும் புறம்பானவன் என்பது வேதாந்தி 
களின் கொள்கை . 


தூலமே 


தூலமே மருவுஞ் சீவன் சொல்லிய விசுவ னாகும் 
மருவு 

மீசன் சொலும் விராட் புருடனாகும் 
தூலமே யன்ன கோசந் துன்னுஞ்சாக் கிரவ வத்தை 
தூலகற் பனையீ தென்று தொகுத்தது மனத்திற் கொள்வாய் 

[ கை . ந .42 ] 


தூல 


( இ - ள் ) பஞ்சீகிருத பூதகாரியமாக முன்னே கூறிய 
வுடம்பில் 

பொருந்தும் சீவனுக்கு விசுவன் என்று பெயருண்டாம் . 
அத் தூலவுடல் சமட்டியில் பாருந்திய ஈசன் விராட் புருடன் 
என்னும் பெயருடைவயவனாவான் . உணவாதி காரணத்தால் 
வளர்வதாகிய இப்பருவுடல் அன்னமய கோசம் எனப்படும் . 
இப்பருவுடலில் எல்லாக் கருவிகளும் ( உணர் கருவிகள் , பஞ்ச 
வாயுக்கள் , தொழிற் கருவிகள் , கரணங்கள் யாவும் ) முழுமையாக 
இயங்கித் தொழில் புரிய வேண்டிய நிலையைக் கற்பித்த காரணத் 
தால் , இப்பருவுடலே மேற்கூறிய எல்லா இந்திரியங்களும் விழிப் 
புணர்ச்சியுடன் 

வேலை செய்ய வேண்டிய இடமாக அமைந்திருப் 
பதால் இதனைச் சாக்கிரு தாவத்தைக் கிடமாகியது என்று கூறப் 
பெறும் . சுருங்கக் கூறின் இதுவே பிரபஞ்சத்தின் தோற்றுவாய் 
என்று அறிந்து கொள்வாயாக . 


29 


இக்கூற்றால் ஓர் ஐயம் ஏற்படுவது உண்மையாம் . 
மேற்கூறியவாறு 

ஈசனுக்கும் , 

சீவனுக்கும் உபாதி 
தகள் = நிலைமைகள் = காலம் ) ஒன்றேயானால் 
உள்ள வேற்றுமைகள் யாவை ? என்பதாம் . 


அதாவது 
( அவத்ை 
தம்முள் 


இவர் 


சீரிய வீச னார்க்கும் சீவர்க்கு முபாதி யொன்றேல் 
ஆரிய குருவே பேத மறிவதெப் படியென் றக்கால் 
காரிய உபாதி சீவன் காரண வு பாதி யீசன் 
வீரிய மிகுச மட்டி வியட்டியாற் பேத மாமே . 

[ கை . ந .43 ] 


( இ - ள் ) முற்றுமுணர்தல் முதலிய சிறந்த குணங்களோடு 
கூடிய ஈசனுக்கும் , சீவர்களுக்கும் நுண்மை , பருமை 

பருமை ( சூக்குமம் , 
தூலம் ) என்று கூறப்பெற்ற தான அவத்தைகள் ஒன்றேயாயின் , 
நீதி நெறியில் ஒழுகி வரும் ஆசிரியரே ! இவன் சீவன் , இவன் 
சிவன் என்னும் வேறுபாடறிவது எங்ஙனமென்று கேட்பாயாகில் 
உபாதியை யுடையவன் சீவன் 

( ஆன்மா ) என்றும் , 
காரண உபாதியை உடையவன் சிவன் ( ஈசன் ) என்றும் உணர்க . 
மகத்துவம் மிக்க சமட்டியினாலும் வியட்டியினாலும் பேதமுளதாம் 
என்றறிக . 


காரிய 


மேலே கூறப்பெற்ற இரு உபாதிகளுள் காரண உபாதியானது 
மாயை என்றும் காரிய உபாதி என்பது அந்தக் கரணங்கள் ( மனம் , 
புத்தி , சித்தம் , அகங்காரம் ) என்றும் உணர்க . இனி , சமட்டி , 
வியட்டி 

என்பனவற்றின் இயல்புகளை அடுத்து வரும் 
விளக்குவாம் . 


பாடலில் 


மரங்கள் போல் வியட்டி பேதம் வன மெனல் சமட்டி பேதம் 
சரங்கடா வரங்கள் பேதத் தனியுடல் வியட்டி யென்பார் 
பரம்பிய வெல்லாங் கூட்டிப் பார்ப்பதே சமட்டி யென்பார் 
இரங்கிய பலசீவர்க்கும் ஈசர்க்கும் பேத மீதே . 

[ கை . ந .44 ] 


( இ - ள் ) மரங்கள் போல்வன வியட்டி பேதம் எனப்படும் . 

காடாவதற்குக் கருவியாம் . வனம் என்று கூறுவது 
சமட்டி பேதம் எனப்படும் . 

பல்வகை மரங்கள் குழுமியது 
வனம் எனப்படும் . அதுபோலவே , 

அசையும் 

பொருள்கள் , 
அசையாப் பொருள்களின் தனிப்பட்ட உடல் ( உருவமுடைய 
ஒன்று ) வியட்டி எனப்படும் . எங்கும் பரவியுள்ள , எல்லா 
வற்றையும் கூட்டிக் காண்பதாகிய ஒன்று ( பலவற்றின் தொகுப்பு 
அல்லது கூட்டம் ) சமட்டி எனப்படும் . பற்பல சீவர்களுக்கும் , 
ஈசனுக்கும் உள்ள வேறுபாடு முறையே வியட்டிக்கும் , சமட்டிக் 
கும் உள்ள வேறுபாடு போன்ற தாம் என்க . 


இனிக் காரணம் , காரியம் என்பனவற்றை எடுத்துக்காட்டுடன் 
ளக்குவாம் . 


30 


என்பது 


முதலிய 


அன்னமய கோசம் 

ஈறாக 

வுள்ள சீவன் , ஈசன் இருவருக்கும் 
பொதுவாக உபாதியே யாயினும் , ஈசன் சமட்டி பாவத்தில் 
லாச் சேதனப் பொருள் (உயிருள்ளவை ) களுக்கும் , சடப்பொருள் 
( உயிரற்ற பொருள் ) களுக்கும் பொதுவாகவும் , அவை உண்டா 
வதற்கு அவனும் , அவனருளும் காரண மாகவும் இருத்தலால் 
இவற்றுக்கு ஈசன் 

ஈசன் காரண உபாதியாகவும் சீவன் காரிய உபாதி 
யாகவும் நிற்கின்றனர் . 

எடுத்துக்காட்டு . - களிமண் - காரணம் ; குடம் , பானை , சட்டி , 
கலயம் , சொப்பு , அகல் முதலியன காரியம் . எல்லாவற்றுக்கும் 
உபாதி ஒன்றேயானபோதிலும் கேடொன்றுமில்லை 
விளங்கக் கிடக்கின்றது , சீவனுக்குத் தனித்தனியாக ஏற்பட்ட 
அன்னமய கோசத்தைக் காட்டிலும் தூலமான ( பெரிதான ) உபாதி 
வேறொன்றுமில்லை . ஆனால் , ஈசனுக்கு எல்லா உயிரினங்களின் 
பருவுடல்களும் 

மற்றும் உயிர்களுக்கு ஆதாரமல்லாத மண் , கல் 

சடப் பொருள்களுங் கூட உடலாய் அமையுமென்ற 
வகையில் சமட்டி வடிவில் ( பாவம் ) உபாதியாகும் . 

தனிப்பட்ட ஒரு மண் குடம் , தனக்குக் காரண உபாதியா 
யிருக்கும் களிமண்ணை முற்றுங் கவர்ந்த தென்று சொல்ல முடியாது , 

க்குடத்தில் சேர்ந்துள்ளதற்கும் புறம்பாகக் காரண உபா தியான 
களிமண் 

உளது என்பது சொல்லாமலே விளங்கும் . அவ் வண் 
ணமே தனிப்பட்ட ஒரு சீவனுக்கு உபாதியான 

தூலதநுவை 
( காரிய உபாதி ) ஈசன் தனக்கும் உபாதியாகப் பெற்றிருப்பினும் 
காரண உபாதியாய் , 

அவன் ஏனைய சீவன்களின் உபாதிகளிலும் 
உட்புகுந்து நிற்றலால் ஒரு வகையில் வேறுபட்டவனாகிறான் . 

இவ்வளவில் ஆரோபத்தை முடித்து , இனி அபவாதம் என்ப 
தனை ஆய்வாம் . 

அரவன்று கயிறென் றாற்போ லாளன்று தறி யென் றாற்போல் 
குரவன் சொல்லுபதே சத்தால் கூறுநூ லொளியைக் கொண்டு 
புர மன்று 

புவன மன்று பூதங்க ளன்று ஞானத் 
திரமென்னும் பிரம மென்று தெளிவதே யபவா தங்காண் . 

[ கை . ந .46 ] 
( இ - ள் ) ( இது ) பாம்பன்று கயிறு தான் என்று தெளிந்தாற் 
போலவும் , ( அவ்வுரு) காவற்காரன் ( புருடன் ) அல்லன் உயிரற்ற 
கட்டைதான் என்று தெளிந்தாற் போலவும் , ஆசானின் உபதேச 
வலி கொண்டும் , ஞான விளக்கம் கூறும் நூல்களின் வாயிலாகப் 
பெறும் அறிவொளியைக் 

கொண்டும் , இது உடலில்லை , இவை 
உலகங்களில்லை , இவை பூதங்களில்லை , இவையாவும் நிலை பெற்ற 
அறிவே உருவாயமைந்த பிரமமாம் என ஐயப்பாடின்றித் தெளி 
வதே அபவாதம் என்று கூறப்பெறும் . 

ஆரோப மென்ற அஞ்ஞானத்தால் தத்துவங்களின் மெய்ப் 
பொருள் அறியப்படாது . இருளிற் கிடந்து உழன்று , தன் ஊழ் 
வினைப்பயனை அனுபவிக்கும் ஆன்மா , மலையளவான தன் வினை 
யின் கண் உற்ற கடுகளவான புண்ணியத்தின் ( நல்வினை ) பயனாய் 


31 


ஈசன் அருளாள் சற்குருவை யடைந்து அக் குருவினிடமாய்த் 
தீக்கையும் உபதேசமும் பெற்று , தான் , தத்துவமென்று ( உண்மை 
யென்று ) 

இதுகாறும் தேர்ந்தவை யாவும் மித்தை ( பொய் ) 
யானவை , அநித்திய ( நிலையற்றது ) மானவை , கனவிற் கண்ட 
பாருள்களுக்கு ஒப்பானவை என நூல்களின் விளக்கத்தாலும் 
திடம் பெற அறிந்து நித்தியமான ( நிலையான ) 

தத்துவப் 
( உண்மை ) பாருளாக இறைவன் உளன் எனத் தேர்தலே 
அபவாதம் எனப்படும் . இதனை மேலும் விளக்கும் வகையில் .-- 
படமு நூலும்போற் செய்த பணியும் பொன்னும் போற் 

[ பார்க்கில் 
கடமுமண் ணும் போ லொன்றாங் காரிய காரணங்கள் 
உடன் முதற் சுபாவ மீறா வொன்றிலொன் றுதித்த வாறே 
அடைவினி லொடுக்கிக் காண்ப தபவாதவுபாய மாமே . 

[ கை . ந .47 ] 


( இ - ள் ] காரியமாகிய இவ்வுலகத்தையும் அதற்கு உதவும் 
காரண மான பிரமத்தையும் ( பெரியோர்களின் கோட்பாடுகள் . 
நியாயவாதம் , அனுபவம் , என்ற ) சாதனங்களைக் கொண்டு ஆயுங் 
கால் , படமும் நூலும் போலவும் ( படம் - துணி ) , ஆபரணமும் 
பொன்னும் போலவும் , பானையும் களிமண்ணும் போலவும் ( காரி 
யங்களும் அதன் உதவிக் காரணங்களும் போல ) பருவுடல் முதல் 
அஞ்ஞானம் , ஈறாகவுள்ள யாவும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றி 
யது போலவே ஒன்றில் ஒன்றை முறையாக ஒடுக்கிக் காண்பது 
அபவாதமென்பதை அறியும் உபாயமாம் . 


தான் 


இதனால் 

தெளிவது யாதெனில் :-நூலே படமாகவும் , 
பொன்னே பணியாகவும் , 

மண்ணே 

குடமாகவும் தோற்றம் 
பெறுங்கால் காரணமானது காரியத்தில் தொடர்ந்து நிற்கிற 
தென்றும் , காரணமே காரியம் என்ற வேறுபட்ட தோற்றத்தில் 
கிடைக்கப்பெறுகிறது என்பதால் , 

காரியமானது 
தோன்று தற்கு இன்றியமையாத சில ( உபாதான சாமக் கிரிகளை ) 
உதவிப் 

பொருள்களை ஏற்கும் முன்னர்த் தன் காரணமாகிய 
பொருளில் 

படிவத்தில் ( ரூபத்தில் ) கிடந்தது என்பது 
தேற்றம் . எவ்வாறெனில் குடம் , குடமான 

தோற்றத்தை 
அடையுமுன் தனக்குக் 

காரணமான 

மண்ணினுள் வேறொரு 
தோற்றத்தில் கிடந்ததென்றும் அறியக்கிடக்கின்றது . 

படமும் நூலும் எனும் எடுத்துக்காட்டால் கிடைக்கும் உண் 
மையை ஆய்ந்தால் பெறப்படுவது : 


வேறொரு 


காரணமாகிற நூலே காரிய மாகிய படமும் ஆகும் . 

ஆயி 
னும் , குறுக்கு நெடுக்கில் இந்நூலின் நெசவின் அமைப்பு நேராக 
விடின் படமாகாது . 

நூல்களின் இச்சேர்க்கை காரணமாகி 
நூலை மாத்திரம் தழுவி நிற்பது என்றோ, அன்றிக் காரியமாகிய 
படத்தைத் தழுவி நிற்பதென்றோ சொல்ல முடியாதவாறு காரண 
சாரியம் இரண்டையும் தழுவி நிற்பதாகும் . இதுபோல ஈச 
னும் உயிர் உலகும் ருக்கின்ற இபான்மை அறியக்கிடக்கின்றது . 


32 


பால 


ஆகும் 


உடலும் உயிரும் சேர்ந்த ஒன்றுக்குப் பிராணி என்று பெயர் .. 
வை தனித்தனியே இருக்கக்கூடும் ; சேர்ந்திருத்தல் நெசவு 
என்னும் விசேடப் பொருள் மறைந்து 

மறைந்து கிடக் 
கின்றது . 

பொன்னும் பணியும் என்ற தால் : - பணியானது ( அணிகலன் ) 
தன் காரணத்தினின்றும் உருவத்தில் 

வேறுபட்டதாய் இருப் 
பினும் முக்காலத்தும் காரணத்தின் தன்மை மாறாது . 

பொன் 
னின் குடமுடைந்தால் பொன்னாகும் என்ற உண்மையைப் போல் 
உண்மை ( தத்துவம் ) அறிந்த ஞானிகள் தமக்காதாரமாம் தலை 
வன் த ன்மையையே பெற்றவராய்த் தோற்றத்தில் மட்டும் 
மாற்றமுள்ளவராய் நிற்பர் . ஆதலின் , அவர் தாமே அத்தலை 
வனாய்த் தீர்ந்தவரென்னும் விசேடப் பொருள் அறியத் தக்கது . 


ஆகவே , 


மண்ணும் குடமும் என்ற தால் : -காரணமே காரியமாக உ 
வகமட்டும் மாறியதேனும் இதில் சில சம்ஸ்காரங்கள் ( நற் 
செய்கைகள் ) கூடி இருப்பதால் இதற்குப் பயன்படல் 

என்ற 
சிறப்புப் பண்பு ஒன்று தோன்றலாயிற்று . காரியமாகிற குடத் 
தினால் தண்ணீர் கொண்டு வர முடியும் ; காரணமாகிற மண்ணினா 
அது முடியாது . 

என்னாம் மண்ணின் 

குடம் 
உடைந்தக்கால் என்பது போல காரியம் கெடின் தன் உருவத் 
தையும் தருமத்தையும் பெற இயலாது . பல கன்மங்களோடு கூடிய 
ஆன்மாக்கள் ஒரு பிறப்பின் பந்தத்தில் ( உலகத்துக் கட்டுகளில் ) 
கிடந்துழல்வர் . சிலர் ஆன்ம தத்துவத்தின் போதம் காண்பர் . 
ஒரு பிறவி நீங்குங்கால் தமக்குக் காரணமாம் தலைவனின் 
தன்மையைப் பெற மாட்டாதவராவார் என்னும் சிறப்புப் 
பாருள் மறைந்து கிடப்பது அறியத் தக்கதாகும் . 

இல்லாது பிறவாது என்றாற்போல மண்ணின் குடமானது 
ல்லாததாயின் , அம் மண்ணினிடமாய்ப் பின்னர்த் தோன்றப் 
பெறாது . 


எள்ளினிடமாய் எண்ணெய் கிடைக்காது . 

எண்ணெய் 
வேண்டுமென்று விரும்புபவன் எண்ணெயாகிய காரியம் வேறோரு 
வடிவில் தன் காரணத்தில் ( எள்ளினுள் ) அடங்கிக் கிடத்தலை 
யறிந்தவனாய் அவ் எள்ளையே செக்கிலிட்டு ஆட்ட ஏற்பானே 
யன்றி மணலையிட்டாட்ட முயலான் . 


இவ்வாறு காரியமும் காரணத்துட் கிடப்பதாகும் . உள்ள 
தான காரணத்திலிருந்து உள்ளதான காரியம் தோற்றம் பெறும் 
என்னும் இச்சித்தாந்தத்திற்கு சத் காரிய வாதம் என்று பெயர் . 


வேதாந்திகள் ஒன்றாகிய பிரம்மமே அனைத்துக்கும் காரண 
மாம் என்பர் . அப்பிரம்மம் இவ்வுலக வடிவில் தோற்றத்தை 
யேற்றது , காரிய மென்றும் காரணமென்றும் சொல்வதியலாது . 
உண்மையில் 

உளது பிரம்மம் ஒன்று தான் . பொருளை விட்டு 
அதன் நிழலைப் பெரிதென்று போற்றும் தன்மையில் உளதாகிய 
த் பிரம்மதையல்லால் காரியமென்று வழங்கப்படும் உலகம் 


துணிபு . 

33 
நிழலுக்குச் சமமாகும் . ஆகவே , பிரம்மம் ஒன்றே உளது . அது 
காரணம் . உளதாகிய காரணத்தினிடமாய்க் காரியமாய்த் தோன் 
றிய இவ்வுலகம் இலது என்பது வேதாந்திகளின் கோட்பாடு . 
இதற்கு விவர்த்த வாதம் என்று பெயர் . 

காரணம் உளதேயாயினும் அக்காரணமே காரியத்திற்கும் 
முதற் காரணமாயும் , துணைக்காரண மாயும் நிற்குமேல் 
காரியமும் சமவாயத்தால் ( பிறப்பின் இயல் பால் = inherent ) 
உளதேயாகும் . மண்ணில்லாமல் குடமுண்டா ? மண்ணினால் 
பிறந்த குடத்தில் உளது என்ற தன்மை உண்டேயா மன்றோ? 
ஆதலின் , காரணம் உளது . காரியம் இலது என்னும் வேதாந்தக் 
கொள்கை சிந்தாந்தப்படி ஏற்க இயலாது என்பது சித்தாந்திகளின் 


மருத்துவக் கலைக்கும் சத்காரிய வாதமேதான் அனுகூலமாய் 
நிற்கிறது . 

காரியம் என்னும் இவ்வுலகே இலது என்னும் 
வேதாந்த 

தத்துவத்தை ஏற்கின் , உற்றவன் , தீர்ப்பான் , 
மருந்து , உழைச் செல்வான் எனும் பாகுபாடுகள் 

அனைத்தும் 
பயனற்ற பிதற்றலாகும் . 

இனி , இவ்வுலகத்தின் தோற்றத்தை வேறு வகையிலும் சிலர் 
விளக்கியுள்ளனர் . அக்கொள்கைகளையும் சித்தாந்திகள் மறுத்து 
பொருத்தமுள்ளவை , 

பொருத்தமில்லாதவை என்று நீக்கியுள்ள 
னர் . அவற்றுள் , 


( 1 ) புத்தமதக் கொள்கை சகலமும் வெறுமை ( சூனியம் - 
இல்லாமை-இன்மை ) என்பதாம் . அவ்வாறு ஏதேனும் உளதேனும் 
அது க்ஷணிகம் தான் என்பர் . க்ஷணிகம் என்பது தோன்றித் தோன்றி 
ஒவ்வொரு கணமும் அழிந்து கொண்டே யிருத்தல் என்ற தன்மை 
யாம் . இதனை ஒருவருமே ஏற்க 

இயலாது . அன்று நான் 
கண்ட கண்ணனே தான் என்பது போன்ற வழக்குகள் உலகில் 
இருப்பதால் க்ஷணிகம் என்ற தத்துவம் உண்மையற்றதென்றும் , 
ஏற்க தகுதியற்ற தென்றும் கூறித் தள்ளி விடுவர் . உலகில் 
ஒன்றுமே இல்லை என்ற முறைப்படி சூனியவாதமென்னும் பௌத்த 
மதக் கொள்கையை ஏற்போமாகில் இலது என்பதை எவ்வாறு 
அறியக்கூடும் ? ஆகையால் , இலது 

என்பதை அறிவதற்கான 
அறிவு என்பது ஒன்று உண்டு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் . 
அறியப்படுவது என்பது ஒன்றுமே இல்லை 

என்று கொண்டால் 
அறிவு என்பது ஒன்று உண்டு என்பதும் பொருந்தா வாதமாகி 
விடும் அல்லவா ? இத்தகைய வாதம் என்ன பயனை விளைவிக்கும் ? 
ஆகவே , இவ்வளவில் இப்பயனற்ற வாதத்தின் ( சூனிய வாதத் 
தின் ) விவரங்களை நிறுத்தி விடுவோமாக . 

( 2 ) மற்றொரு வாதம் ஆரம்ப வாதம் என்பதாம் . இது 
நியாய வைசேடிக வல்லு நருடைய வாதமாகும் . இவ்வாதிகள் 
பரமாணுக்களே நித்தியமான ( அழிவற்ற ) பொருள்கள் என்பர் . 
அத்தகைய பரமாணுக்களின் சேர்க்கையால் இவ்வுலக 

உண்டா 
னது என்பர் . அவ்வாறு உண்டான உலகம் 

அழியுந்தன்மை 
371 - B - 2-3 . 


34 


( அநித்தியம் ) உடைய தென்றும் அத்தகையவான அழியும் 
பொருள் இலது என்று கொள்ளத் தக்கதாகும் என்றும் கூறு 
வார்கள் . 

இப் பரமாணுக்கள் எவ்வாறு உண்டாயின ? இவற்றின் 
சேர்க்கையும் பிரிவும் எங்ஙனம் நிகழும் ? அணுவுடன் அணு 
சேருமானால் மாற்ற முண்டாகுமா ? மாற்றமில்லையா ? அவ் அணு 
வுக்குப் பரிமாணம் உண்டா ? இல்லையா ? இன்றேல் அவ் அணுக் 
கள் ஒன்றோடொன்று எவ்வகையில் சேர 

முடியும் ? 

என்பன 
கேள்விகளுக்குப் பகுத்தறிவுக்குச்சரி என்று 

ஒப்பு 
தலளிக்கும் வகையில் பதிலளிக்க மாட்டாமையால் இவ் ஆரம்ப 
வாதமும் ஏற்கத்தக்கதன்று என்று சித்தாந்தம் கூறும் . ஆகவே , 
சத்காரிய வாதமென்ற சித்தாந்தத்தின் துணிவே முடிவான 
உண்மையை விளக்கும் . 


போன்ற 


இவ்வளவில் , ஆரோபம் , அபவாதம் என்னும் இரண்டும் 
விளக்கப்பெற்றன . ஆரோபத்தின் கிளை யாகிய தெரிவித்தல் 
( விட்சேப சத்தி ) என்னும் திறனால் பிரம்மம் எவ்வாறு உலகைத் 
தோற்றுவித்தது என்றும் , அபவாதம் என்பதால் என்றேனும் 
ஒரு நாள் சீவன்முத்தியைப் ( இரண்டற்ற நிலை ) 

பெறுதற்கு 
வழியுண்டு என்பதும் விளக்கப் பெற்றன.. அடுத்து , இத்தளை 
களுக்குக் ( பந்தம் ) காரணமாய் நிற்கும் அஞ்ஞானத்தை 
டாக்கவல்ல ( அறிவின்மையைத் தோற்றவல்ல ) ஆவரண சத்தி 
( மூடல் 

திறம் ) என்பது யாதென விளக்குவாம் . 


உண் 


தானிகர் தனக்கா மீசன் றனையுந்தங் களைத்தாங் கண்ட 
ஞானிக டமையு மன்றி நாத்திந பாதி யென்னும் 
ஊனிடை யுயிர்க ளுள்ளத் துணர்விழி குருடாம் வண்ணம் 
வானிலந் திசைகண் மூடு மழை நிசி யிருள்போன் மூடும் . 

[ கை . ந .49] 


( இ - ள் ) தனக்குத் தானே நிகராகும் ஈசனையும் , தம்மைத் 
தாம் கண்ட ஞானிகள் தம்மையும் தவிர , பிரம்மம் என்பது 
இல்லை என்பவர்களாகிய நாத்திகர்களும் , உணர 

இயலவில்லை 
என்று விவாதிக்கும் மனப் பக்குவமுள்ளவர்களும் நபாதிகளும் 
ஆகிய சீவர்களின் அந்தக்கரணங்களின் ( மனம் , புத்தி , சித்தம் , 
அகங்காரம் என்பன ) உணர்வுப் பார்வை ( ஞானதிருட்டி) யைக் 
குருடாக்கும் 

வண்ணம் இராக் காலத்தில் வானம் , நிலம் , 
திக்குகள் எல்லாம் மறையுமாறு மூடி நிற்கும் மழை தங்கும் 
மேகம் போல 

மறைத்து நிற்கும் திறத்துக்கு ஆவரண 
( மூடும் ) சத்தி என்று பெயர் . ( இத்தகைய சத்தியினால் சீவர்கள் 
பெறும் பயன் மோகமாம் ) . 


கரு 


இப்பாடலில் 

ஊனிடை யுயிர்கள் என்று கூறியது ஞானி 
களல்லாத மற்ற மக்களைக் 

குறிக்கவே என்றறிக . ஊனு 

ம் 
உயிருங் கொண்ட எண்ணிறந்த 

அஃறிணைச் சீவர்களுக்கும் , 
மேலே செய்யுளில் கூறப்பெற்ற நாத்திகர்களுக்கும் , நபாதி 
களுக்கும் , 

மன நிலையில் யாதொரு வேற்றுமையும் இல்லை என்ற 
தைச் சுட்டின தாகக் கொள்க . 


35 


கார்கால இரவில் கப்பிக்கொண்டுள்ள 

நீருண்ட கருமேகம் 
எவ்வாறு நிலத்திலும் விண்ணிலும் உள்ள பொருள்களைத் தெரிய 
வொட்டாமலும் , திசையையறியவொட்டாமலும் 

மறைத்தலே 
போல ஆவரணம் என்னும் மூடும் திறமானது , நம் அகக் கண்ணான 
அறிவின் முன் திரைபோல நின்று மறைத்தலால் நாம் , பிரம்மம் , 
ஆன்மா , அந்தக் கரணங்கள் , மற்றும் , சடப் பொருள்கள் ஆகியன 
வற்றின் உண்மைத் தத்துவங்களையும் , 

தத்துவங்களையும் , இவற்றுக்கிடையேயுள்ள 
தொடர்பையும் , தனித்துள்ள ( சம்பந்தா சம்பந்தங்கள் ) தன்மை 
களையும் அறிய முடியாமல் கிடக்க நேரும் . இவ்வண்ணம் தத்து 
வத்தை ( முக்கியமாக அந்தக் காரணங்களை ) நம் அறிவினின்று 
மூடி ( மறைத்து ) வைக்கும் சத்தியே மூடுந்திறன் ( ஆவரண சத்தி ) 
என்க . 


பூன்ற மாம் பிரமத் துக்கும் புறத்துள விகாரங் கட்கும் 
ஆன்ற கூ டத்த னுக்கும் அகத்துள விகாரங் கட்கும் 
தோன்றிய பேதஞ் சற்றுந் தோன்றாமல் மறைத்து மூடும் 
ஊன்றிய பவவி யாதி உண்டாக்கு முபாதி யீதே . 

[ கை . ந .50 ] 


( இ - ள் ) முழுமையை யுடையதான ( பூரணத்துவ முற்ற ) பிரம் 
மத்துக்கும் , புறத்ததான தோற்றம் வளர்ச்சி 

முதலிய 

தன்மை 
களைக் கொண்ட விண் முதலியவற்றாலான இப் பிரபஞ்சத்துக் 
கும் , அறிவுருவான கூடத்தனுக்கும் , மனத்தினுள்ளே தோன்று 
வதான அகங்காராதிகளுக்கும் விளங்குவன வான வேறுபாடுகளை 
ஒரு சிறிதும் உணரா வண்ணம் மறைத்து , உணர்வு விழிகளைக் 
குருடாக்கி , அவ் வேறுபாடுகளை ( பேதங்களை ) மறைக்கும் வன் 
மையைப் பெற்று வேர் ஊன்றியதான பிறப்பென்னும் நோயை 
வளர்த்திடும் கருவி , ( சாதனம் - உபாதி ) இவ் ஆவரண சத்தி 
என்ற முடல் திறமேயாம் 

என்க . 
இதற்கு முன் விவரிக்கப் பெற்ற 

பிரம்மம் 
முழுமை பெற்றது . அது ஒன்றே உண்மையானது , அதனுடைய 
திறமாகிய ( சத்தியாகிய ) தோற்றுவித்தல் என்னும் தன்மையால் 
இப்பிரபஞ்சம் தோன்றியது . இப் பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக் 
கும் உள்ள வேறுபாடுகள் முதலான எல்லாத் தத்துவங்களையும் 
உணர்வு விழிகளாகிய அந்தக் காரணங்களுக்குப் புலப்படா 
வகையில் மூடிவைக்கும் திறந்தான் ஆவரண சத்தியாம் . இதுவே 
நிலை பெற்ற தான பிறப்பு என்னும் நோயை 

யுண்டாக்க 
வல்ல கருவியாகும் என்பது மேற்படி 

என்பது மேற்படி பாடலால் அறியும் உண் 
மையாம் . 


உண்மைகளான 


ஈசன் உலகைப் ( பிரபஞ்சத்தை ) படைக்க எண்ணித் தனக்கு 
உதவியாய் ஏற்ற மாயையை ( இது , சத்திகளின் 

கருவூலம் 
என்க . அதனிடத்தே இயல்பாக உள்ளதான , விட்சேப சத்தி 
( தோற்றுஞ் சத்தி ), ஆவரண சத்தி ( மூடுந்திறம் ) என்னும் இரு 
வகைத்திறனாமல் உயிரினங்களுக்கு எழுவகை 

அவத்தைகளை 
உண்டாக்கினார் . 

371 - B - 2-3A 


36 


அந்தவே 


யடைவனின் 


மொழயக் 


இந்தமா யையினாற் சீவர்க் கேழவத்தைகளுண் டாகும 
ழவததை தம்மை 

கேளாய 
முந்தவஞ் ஞான மூடன் முளைத்தல் காணாத 

ஞானம் 
சந்ததங் கண்ட ஞானந் தழல் கெடல் குளிர்மை யாதல் 

[ கை . ந . 58 ] 


( இ - ள் ) இந்த மாயையினால் சீவர்களுக்கு ( இருதிணைச் சீவர்க் 
கும் ) ஏழு அவத்தைகள் உண்டாகும் . அவற்றை 

முறையே 
கூறுவேன் கேட்பாயாக ! ( 1 ) அஞ்ஞானம் , ( 2 ) மூடல் ( 3 ) முளைத் 
தல் , ( 4 ) காணாத ஞானம் , ( 5 ) கண்ட ஞானம் , ( 6 ) தழல் கெடல் 
( துன்பம் அல்லது துக்கம் நீங்குதல் ) ( 7 ) குளிர்மையாதல் 
( சாந்தம் ) என ஏழாம் . 


பரனிலை 


மூடல் 


பிரமமாந் தனைம றந்த பேதைமை யேயஞ் 

ஞானம் 
காணோ மென்று பகர்தலா வரண 
நரனொரு கருத்தாற் சீவன் நானென முளைத்தல் தோற்றம் 
குரவன் வாக் கியத்தாற் றன்னைக் குறிக்கொளல் பரோட்ச 

ஞானம் . 

[ கை . ந . 59 ] 
இப்பாடலில் மேலே கூறப்பெற்ற ஏழவத்தைகளில் நான்கு 
அவத்தைகளின் விளக்கம் 

விளக்கம் கூறப் 

கூறப் பெற்றது . 
( 1 ) அஞ்ஞானம் - பிரம்மத்தின் உருவமாகிய ஆன்மாவை 
( நான் யார் என்று ) மனத்தில் சிந்தனை செய்து அறிந்திடாத் 
தன்மையே அஞ்ஞானம் ( அறிவின்மை ) எனப்படும் . அதா 
வது , தானே தலைவன் ( பிரம்மம் ) அகம் பிரம்மா ஸ்மி ( ஆப்த 
வாக்யம் ) அல்லது சிவம் 

சிவோகம் 
என்னும் உயர்ந்த உண்மையை ( தத்துவத்தை ) மனதாரச் சிந் 
தித்து அறியாத மடைமையே அஞ்ஞானம் எனப்படும் . 


நானே 


என 


றை 


( 2 ) மூடல் அல்லது ஆவரணம் . - பரன் அல்லது பிரம்மம் 
அல்லது இறைவன் 

ஒன்று காணப்பெறவில்லை . அவ்வாறு 
ஒன்று உண்டேல் , 

கண் முதலான 

ஐந்து கருவிகளில் ஏதேனும் 
ஒன்றில் புலனாகும் . அவ்வாறு புலனாகாத காரணத்தால் 
வன் என்ற ஒன்று இல்லை என 

மறுத்து 

வாதாடும் தன்மை , 
மெய்யறிவை , ஆவரணம் அல்லது மூடல் என்ற சத்தியானது 
மூடிக் கொண்டிருப்பதால் நிகழ்வதாயிற்று . இயல்பான 

மெய் 
யறிவானது ஆவரணம் 

எனும் மூடும் திறத்தால் விழுங்கப் 
பெற்றவுடன் , இறைவன் உண்டு என்னும் தத்துவத்தை 
மறுக்கும் நிலை ஏற்படுகிறது . அதாவது , உண்மைகளைத் தெரிவி 
மூடி வைத்துள்ள திறன் மூடல் என்னும் 

ஆவரண சத் 
தியாம் . 


ஏற்க 


யாது 


( 3 ) முளைத்தல் ( தோன்றல் ) அல்லது விட்சேப சத்தி . 
ஆகம் , ஆவி என இரண்டும் ஒன்றியவர்களே சீவர்கள் , 
உண்மை . ஆனால் , ஆகம் கண் முதலான உணர் கருவிகளுக்கு 


37 


புலனாகிறது . ஆவி புலனாவதில்லை , அவ்வாறின்றிக் கன்மங்களைச் 
செய்வதால் , இனி , எதிர் காலத்தில் அக் கன்மங்களின் பயனைத் 
துய்க்க எடுத்த உடலுடன் கூடிய உயிர் தான் , நான் எனப்படுவது 
என்பதை உணர்வது முளைத்தல் அல்லது 

அல்லது தோன்றல் என்னு 
விட்சேப சத்தியால் 

நிகழ்வது . 

ஆகவே , இவ் வுடலையே உயி 
ராகக் கருதிய மறைப்பு நீங்கி உடல் வேறு , உயிர் வேறு என்று 
உணர்த்தும் அறிவைத் தோற்றும் திறன் தோற்றம் அல்லது 
முளைத்தல் என்னும் விட்சேப சத்தியாகும் . 


தான் 


( 4 ) காணாத ஞானம் ( பரோட்ச ஞானம் ) - சற்குருவின் 
தேசத்தால் தான் யார் என்று ( அஃதாவது , 

பரமான்மா 
வின் ஒரு திவலையின் கூறு என்று ) உண்மையாக அறிந்து கொள்ளு 
தலே காணாத ஞானம் எனப்படும் . இந்த உணர்வு மெய் , வாய் , 
கண் , மூக்கு , செவி என்னும் உணர் கருவிகளின் வழி அறிதற்பால 
தன்று , ஆகவே இதனை ஞானேந்திரியங்களால் காணாத 

ஞான 
மன்றனர் . பொறிகளால் அறியக் கிடப்பன யாவும் 

கண் 
கூடானவை ( பிரத்தியட்சம் ) என்றும் பரோட்சம் என்றும் கூறப் 
பெறும் என்க . பொறிகளால் அறியக் கூடாதனவான உண்மை 
களாய தான் யார் என்பது போன்ற பல தத்துவங்களைக் குரு 
வின் உபதேசத்தால் புலன்களாலறிதலே 

( ஞானம் 
எனப்பெறும் . 


காதை 


தத்துவ விசாரஞ் செய்து சகலசந் தேக மும் போய் 
அத்துவி தந்தா னாதல் அபரோட்ச ஞான மாகும் 
கர்த்தனாம் சீவ பேதம் கழிவதே துக்கம் போகல் 
முத்தனா யெல்லாஞ் செய்து முடித்ததா னந்தா மாமே . 

[ கை . ந . 60 ] 


இப் பாடலில் கண்ட ஞானம் முதலான மூன்றவத்தைகள் 
விளக்கப்படுகின்றன . 


( 5 ) கண்ட ஞானம் : - இதுவே அபரோட்ச ஞானம் எனப் 
பெறும் . குருவின் உபதேசத்தால் கிடைத்த மகா வாக்கியங் 
களின் பொருளைச் சிந்தனையால் தேர்ந்து , ஐயப்பாடுகளை 
லாம் விலக்கித் 

விலக்கித் தெளிந்து , தானே இரண்டற்ற நிலையை எய்து 
தலுக்குக் கண்ட ஞானம் என்பது பெயராம் . 


எல் 


தத்வமஸி என்ற மகா வாக்கியத்தில் ( பெரிய சொற்றொட 
ரில் ) சொன்ன தத் ( அது ) துவம் ( நீ ) அசி ( அது நீயாகின்றாய் ) 
என்ற சொற்களின் பொருளையும் , குருவின் போதனையால் 
கிடைத்த விளக்கங்கள் , சாத்திர மேற்கோள்கள் , எடுத்துக் காட்டு 
கள் , ஆகியவற்றின் உதவியால் தானே சிந்தித்துச் சிந்தித்துத் 
தெளிதல் . 


என்றும் , 


( 6 ) தழல் கெடல் .- துக்கத் துவம்சம் 

துக்க 
நாசம் என்றும் கூறப்படும் நிலை இஃதேயாம் , உயிரின் 

இயல் 
பான தன்மை உலகப் பொருள்களில் விழைவு கொண்டு வாழ்த 
லாம் . இது 

மாயையின் காரியமாக நிகழ்கின்றது . அதன் 


38 


பெற்று 


விளைவால் நான் என்ற முனைப்பின் வழிப் பிறந்த ஆக்கியோன் 
என்ற நினைப்பும் , எனது என்ற உறவின் வழித் தோன்றிய 
துய்ப்போன் என்ற எண்ணமும் தலைமை 

அமையும் . 
இதனை நூ லோர் அகம்பாவம் என்பர் . 

வெண்ணமே 
எல்லாவகைத் துன்பங்களுக்கும் அடிப்படைக் காரணமாகும் . 
ஆகவே , நான் , எனது என்ற எண்ணத்தை ஒழித்து நிற்றலே 
எல்லாவகைத் துன்பங் ( துக்கங் ) களையும் போக்கிக் கொள்ளும் 
வழியாம் . நான் அதனின்றும் வேறுபட்டவனல்லன் 
பெருநெறிக் கோட்பாட்டைக் கடைப்பிடித்தொழுகினால் 
மையின் துயர் களையலாம் என்பது குறிப்பு . 


என் 


தான் தனது 

என்ற 

எண்ணத்தைப் போக்கியவனுக்குத் 
தொந்தங்கள் ஏதும் தொடராது . தொந்தங்களாவது இரட்டை 
பசி - தாகம் , விழிப்பு-உறக்கம் , இறப்பு பிறப்பு , 

சூடு - குளிர்ச்சி 
நட்பு- பகை என்பன போன்ற பலவாம் . இவ்வாறு தொந்தங் 
களை நீத்தவனாயினும் இவன் நித்திய சுகத்தைப் ( அழியா இன் 
பம் ) பெற்றவனல்லன் . 


( 7 ) குளிர்மையாதல் - ஆனந்தத்தைப் பெறல் என்ற தத்து 
வமாம் . அகம் பிரம்மாஸ்மி என்ற முறையில் தான் பரனுடன் 
இரண்டற்ற நிலையில் கலந்து நிற்றல் என்பர் வேதாந்திகள் . 
சிவோகம் என்ற நிலையை எய்து தலே அழியா இன்ப நிலை ( நித்தி 
யானந்த நிலை ) என்பர் 

சித்தாந்திகள் . பெயர் எதுவாயினும் 
நிலையின் தன்மை ஒன்றே . இத்தகைய நிலையை எய்துதலே பிறவி 
யின் பயன் எனப்படும் . இதனை வீடு என்றும் கூறுவர் , 
பெற்றது வீடு என்பது பழமொழி . 


இதுகாறும் பன்முறையும் வற்புறுத்திக் கூறியதேபோல 
பிரம்மத்துடன் ரண்டற்ற நிலையை ஆன்மா 

ஞானத்தினால் 
அறிதல் வேண்டும் என்பதும் , 

இஞ் ஞானம் எய்தக் குருவின் 
உபதேசமும் , அட்டாங்கயோகப் பயிற்சியும் தக்க வழிகளாகும் என் 
பதும் , அத்துவிதக் கொள்கையினரான வேதாந்திகள் வகுத்த 
நெறிமுறையாகும் . மேலும் , இத் தத்துவத்தை வற்புறுத்துங் 
கால் ஒற்றுமையை ( அபேதத்தை ) விளக்கவந்த வேதாந்திகள் முத 
லடியில் வேற்றுமையை ஏற்று அதனை விளக்கிப் பின் , வேற்றுமை 
யில் ஒற்றுமை ( பேதாபேதம் ) என்ற துறையை விளக்கி , இறுதி 
யில் அபேத தத்துவத்தைக் ( இரண்டற்ற தத்துவத்தை ) 

கூறி 
முடிவிற்கு எய்தினர் . ஆகவே , 

அபேதத்தைச் ( இரண்டற்ற 
நிலையை ) சொல்லப் புகுந்தவர் பேதாபேதத்தை ( வேற்றுமையில் 
ஒற்றுமையை ) வகுத்தனர் என்பதைக் காட்டினோம் . 


சிந்தனைக்கு உரித்தான தத்துவ விளக்கங்கள் இவ்வாறிருக்க 
நடைமுறையில் ( அநுட்டானத்தில் ) 

ஏற்றது சைவசித்தாந்த 
மாகும் . இச் சித்தாந்தம் மேற் சொன்ன வேதாந்தத்திலிருந்தும் 
மிக வேறுபட்டதன்று . பேதாபேத தத்துவமே சித்தாந்தத்தின் 
அடிப்படையாகும் . இதில் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத் 
தைப் பெற வே ண்டும் என்பதற்குப் பதிலாகச் சிவோகம் என்ற 
ஞானமே பெறத்தக்கது என்பதே சைவ சித்தாந்தத்தின் முடி 


39 


ஏழு 


வாகும் , , 

ஆயினும் , சித்தாந்திகள் ஞானத்தைப் பெறுவதற்காக 
வகுத்த வழியும் , விளக்கத்தில் கூறப்பெற்ற சொற்றொடர்களும் 
வேறுபட்டனவாகும் . இதை மற்றொரு பக்கம் என்னும் தலைப் 
பின் கீழ் விரித்துரைக்கப்படும் . 
நிற்க , அஞ்ஞானம் முதல் குளிர்மையாதல் ஈறாகக் கூறப் பெற்ற 

அவத்தைகளே பந்தத்துக்குக் ( தளைகளுக்கு ) காரணமென் 
பதைத் தெள்ளெனவறிந்தோம் . 

கால நேமிப் பேர் என்ற நேரத்து அவ்வியக்தம் ( தொக்கிய 
நிலை ) என்னும் பிரகிருதியை ஆதாரமாய் ஏற்ற 

சீவன் இறை 
வனுட்பட்டுச் செயலற்றுக் கிடக்குமேல் , பின் , அவ் வீசன் 
உட்பார்வை ஏற்படுவதற்கும் அதனால் ( அவ்வியக்தம் ) தொக்கிய 
நிலை வியக்தமாகி ( தெரிநிலையாகி ) அது முதல் ஆக்கல் (சிருட்டி ) 
தொடங்கிச் சீவன் பஞ்சகோச மயமான உடலைப் பெற்று உலகில் 
தோன்றி , மறுபடியும் பிறப்பு , இறப்பென்ற முடிவற்ற தளையைப் 
( பந்தத்தை ) பெறுதற்குக் காரணம் யாது ? 

உறக்கத்தில் ஒருவன் கண்ட கனவின் பொருளை , உறக்கம் 
ஒழிந்த பின் ஓர்தலே 

ஆக்க லினுட்பட்டுப் பிறவிப் 
பேற்றைப் பெற்ற சீவன் கால நேமிப்பேர் என்ற நேரத்து 
( சுழுத்தியிற் கிடந்த நிலை ) அதற்கும் முன்னிருந்த பிறப்பின் 
அனு பவங்களென்ற பூர்வஞானங்களைப் பெறமாட்ட திருத்தற்குக் 
காரணமென்ன 


போல் , 


சிருட்டியில் வந்து சேரும் சீவன்கள் மனிதன் , மிருகம் , 
பறவை , ஊர்வன , நீர்வாழ்வன பல்வேறு 

உடலமைப்பின் 
தோற்ற வேற்றுமைகளைப் பெறுவதற்குக் காரணம் என்ன ? 
மனிதனாய்ப் பிறந்திடினும் கூன் , 

குருடு , 

செவிடு போன்ற 
குறைகளையும் , அறிவின் பெருக்கு , அறிவின்மை , 

விருப்பு , 
வறுப்பு என்ற இயல்புகளின் பாகுபாடுகளைப் 

பல்வேறு 
வகைகளாய்ப் பெறுவதற்குக் காரணம் என்ன ? 


போன்ற 


என்பன 
கன்மம் 

என்னும் 
படுகிறது . 


இவ்வினாக்கட்கெல்லாம் விடையாகக் 
ஒரே 

சொல்லினால் விடையளிக்கப் 


இக்கன்மம் மூவகைப்படும் , அவை ( 1 ) பூர்வ கன்மம் 
( முன் செய்வினை ) , ( 2 ) சஞ்சித கன்மம் ( துய்த்தது போக எஞ்சிய 
வினை ) . ( 3 ) பிராரப்த கன்மம் ( குறிப்பிட்ட பிறவிக்குக் 
காரண 
மாய் நின்ற வினை ) என்பனவாம் . இவை நல்ல கன் மாக்களாக 
வும் தீய கன்மாக்களாகவும் இருக்கக்கூடும் . 


( 1 ) பூர்வ கன்மம்- உயிரானது அதற்கென்று வரையறுக்கப் 
பெற்ற உடலின் ஆக்கத்துக்குக் (சிருட்டிக்கு ) காரணமாய் நின்ற 
மலத்துக்குப் 

கன்மம் என்று பெயராம் . பிரளயத்துக் 
முன் (ஊழிக்காலம் ) இருந்த பிறப் பிறப்பிற் செய்த வினை ஊழிக் 
காலத்திற்குப் பின் ஆக்கக் காலத்தில் ஆன்மாவானது 

உடலைப் 
பெறுதற்குப் பூர்வ கன் மமே காரணமாகும் . 


பூர்வ 


40 


( 2 ) சஞ்சித கன்மம் - குறிப்பிட்ட ஒரு பிறப்பில் ஒருவன் 
துய்த்த இன்பதுன்பங்களால் கழிவு பெற்றது போக எஞ்சி நின் 
றதும் , மற்றும் பிறப்பு , இறப்புகளின் தொடர்ச்சிக்குக் 
மாவதும் சஞ்சித கன்மமெனப்படும் .. 


காரண 


( 3 ) பிராரப்த கன்மம்.- குறிப்பிட்ட சிற்சில வினைகளின் 
பயனாகச் சிற்சில இன்ப துன்பங்களை மட்டும் துய்க்க , பிறப் 
பைத் தரக் காரணமான குறிப்பிட்ட கன்மங்களுக்குப் பிராரப்த 
கன்மமென் பெயர் . 

அதாவது , யாதொரு குறிப்பிட்ட சில 
கன்மங்களின் பலனை 

அனு பவிப்பதற்காகவே ஒரு குறிப்பிட்ட 
பிறவி ஏற்படுகிறதோ அக் கன்மங்களுக்குப் பிராரப்த கன்மமென் 
பது பெயராகும் . 


( ஞான 


ஆயின் , குருவின் உபதேசத்தினால் கிடைக்கப்பெற்ற 
மாகிய தீ இக் கன்மங்களை அறவே சுட்டெரிக்க வல்லதாகும் . 
ஆயினும் , அந்த ஞானத்தீயை ஓர் ஆன்மா தனது தனி முயற்சி 
யால் வளர்த்துப் பெருக்கிக் கொள்ள வே ண்டும் . 


சிலர் , இம் மூவகைக் கன்மங்களைச் 

சஞ்சிதம் , ஆகாமியம் : 
பிராரத்தம் என வகைப்படுத்திக் கூறுவர் . 

அதன் விளக்கம் 
வருமாறு : 


( 1 ) சஞ்சிதம் . - சென்ற பல பிறவிகளில் இயற்றப் பெற்ற கன் 
மங்களின் பலனைத் துய்க்கத் தொடங்காமல் கன்மப் பொதியா 
கச் சேமித்துக் வைத்து கொண்டுள்ள கன்மம் சஞ்சிதம் எனப்படும் . 


( 2 ) ஆகாமியம்.- இனி வரப்போகிற கன்மங்கள் 
எனப்படும் . 


ஆகாமியம் 


செய்த 


( 3 ) பிராரத்தம்.- முற்பிறவிகளில் 

கன்மங்களின் 
சேர்க்கையானது இ 

இப் பிறவிக்குக் காரணமாய் அமையுமாயின் 
அக் கன்மங்களைப் பிராரத்த கன்மங்களென்று கூறுவர் . 

. 


கார 


இம் மூவகைக் கன்மங்களில் சஞ்சித கன்மம் ஞானத்தீயால் 
அழிந்து படும் என்பர் . ஒரு ஞானிக்கு நான் , எனது என்ற அகங் 
மமகாரங்கள் இல்லையாதலால் 

அவனுக்கு ஆகாமிய 
கன்மம் இல்லையாகும் . 

கன்மாவின் கூட்டால் 
ஞானிக்கு யாக்கையானது தோன்றியதோ அக் கன்மங்களின் 
பலனைத் துய்க்காமல் அக் கன்மாவைத் 

தொலைக்க 

முடியாது . 
இது நூலோர் 

கண்ட உண்மை . இதனை , 


எக் 


பஞ்சினை யூழித் தீப்போல் பலசன்ம விவித வித்தாம் 
சஞ்சித மெல்லா 

ஞானத் தழல் சுட்டு வெண் ணீறாக்கும் 
கிஞ்சிதா காமி யந்தான் கிட்டாமல் 

கிட்டாமல் விட்டுப் போகு 
விஞ்சின பிராரத் தத்தின் வினை யனு பவித்துத் தீரும் . 

[ கை . ந . 103 ] 


41 


( ஞான 


( இ - ள் ) பற்பல பிறவிகளுக்கு வித்தான சஞ்சித கன்மாவை 
ஊழித் தீ ( பிரளய காலத் தீ ) யானது பஞ்சுப் பொதியை 
முழுமையாக எரித்திடுமாறு போல 

மென்னும் நெருப்பு 
வெண்ணிறச் சாம்பலாக்கிவிடும் . ஆகாமியம் என்ற கன்மம் 
ஞானியைச் 

சிறிதும் நெருங்காது விட்டுப் போய்விடும் . 
( ஞானிக்கு 

இந்த நிலை , அஞ்ஞானிகளுக்கோ நிலைமை எதிரிடை 
யானது என்று இப் பாடலில் கூறாமலே விளங்கவைக்கப்பட் 
டுள்ளது என்று அறிக ) . எஞ்சி நின்ற தான பிராரத்த கன் மா 
வானது மறு பிறவியில் அனு பவித்துத் ( கன்ம பலனைத் துய்த்தலால் ) 
தீர்த்தல் வேண்டும் . 


நீரின் மேக நீரிற் கண்டவா னிரண்டும் பொய்யே 
குடவானும் பெரிய வானும் கூடியொன் 

மெப் போதும் 
இடமான பிரமஞ் சாட்சி இரண்டு மெப் போது மேகம் 
திடமாகச் சுவானு பூதி சிவோகமென் றிருந்தி டாயே . 

[ கை . ந . 82 ] 


( இ - ள் ) ஒரு குடத்தினுள் உள்ள நீரில் பிரதிபிம் பிக்கும் ஆகாச 
மும் , மேக நீரில் பிரதி பிம்பிக்கும் ஆகாசமும் வேறு வேறாகக் 
காணப்படினும் , இட வேறுபாட்டின் தோற்றங்களே ஒழிய 
உண்மையான தன்று . அதேபோல குடத்திலுள்ள வானும் 
பரந்த வி ண்ணும் கூடினால் ஒன்றாய் விடுமே யொழிய மாறுபட்டு 
நில்லா . பரந்து விரிவடைந்துள்ள பிரமமும் அதனுடைய 
சாட்சியும் எக் காலத்திலும் ஒன்றிவிடும் ; வேறு வேறாக நில்லா 
என்பது குறிப்பு , இந்த ஒன்றிப்பின் தன்மை ஐயப்பாடின்றி 
மனத்தில் உறுதியுறும் வண்ணம் 

சிவம் 

என்ற 
பேருண்மையை மனத்திற் கொண்டு அநுபூதி 

பெற்று 
இரண்டற்ற நிலையில் நிலைப்பாயாக . 


நானே 


இப்பாடலின் பொருளால் தெரிய வரும் பொருளைக் குருவின் 
உபதேசத்தால் பெற்று ஒரு சீவன் தன் முயற்சியால் தத்துவத்தில் 
விளக்கிய நிலையைப் பெறக்கடவன் ஆவன் , எவ்வாறெனில் ; 


தஞ்சமாங் குருவும் சொன்ன தத்துவ வழிதப் பாமல் 
பஞ்சகோ சமுங்க டந்து பாழையுந் தள்ளி யுள்ளில் 
கொஞ்சமா மிருப்பும் விட்டுக் கூடத்தன் பிரம மென்னும் 
நெஞ்சமு நழுவி யொன்றாய் நின்ற பூ ரணத்தை கண்டான் . 

[ கை . ந . 83 ) 


( இ - ள் ) தனக்குப் பெருந்துணை யாகிய ஆசானார் அருளிய 
உண்மை 

நெறி தவறாமல் , அன்ன மயகோசம் முதல் ஆனந்தமய 
கோசம் ஈறாக 

வுள்ள 

ஐந்து கோசங்களும் தனதல்ல வென்று 
தள்ளியும் , 

அதற்கு மேலே வுள்ளதான பாழையும் நீக்கிவிட்டு , 
உள்ளத்தில் மேற்படி கோசங்களையும் பாழையும் காணும் 
சாட்சி யென்ற தன்மையையும் விடுத்துக் 

தன்மையையும் விடுத்துக் கூடஸ்தன் , பிரம்மம் 
என்ற கூறுபாடுகளையும் நீக்கிப் பிரம்மத்தோடு ஒன்றிக் கூறு 
பாடற்ற 

பிரமத்தைத் துய்த்தான் . 


42 


நனவினில் 


அனுபவா னந்த வெள்ளத் தழுந்தியே யகண்ட மாகித் 
தனு கர ணங்க 

ளாதி சகலமு மிறந்து சித்தாய் 
மனது பூ ரண மாய்த் தேக மானசற் குருவுங் காண 
சுழுத்தி யாகி நன் மகன் சுபாவ மானான் . 

[ கை . ந .84 ] 
( இ - ள் ) அநுபூதியின் உருவமாகிய பேரானந்தக் கடலில் 
மூழ்கி வேறுபாடற்று ( ஒன்றாகி ) உடல் , அந்தக்கரணங்கள் முத 

எல்லாம் பெயருருவற்று ( நீரிலிட்ட உப்பைப் போலக் 
கரைந்து ) சித்துருவமாய் உள்ளத்தில் 

முழுமை பெற்று 
அருளே திருவுருவா யமைந்த சற்குருவானவர் தம் திருக்கண் 
ணால் பார்த்தருள ( நயன தீட்சை பெற்று ) நல்ல சீடனானவன் 
நனவிலேயே 

சுழுத்தி நிலையை ( அதாவது , கனவற்ற ஆழ்ந்த 
உறக்க நிலை ) அடைந்து நல்லியல்பு ( சமாதி நிலையை பெற்றான் . 


லான 


மெய் , வாய் , கண் , மூக்கு , செவியாகிய ஐந்தும் தொழில் 
செய்யும் விழிப்பு நிலையிலிருந்த போதிலும் , அவை , இவ் வுலகச் 
செயல்களில் ஈடுபாடு கொள்ளாமல் இருக்கும் நிலையைச் சமாதி 
என்பர் . இதனை விழிப்பு நிலையில் சுழுத்தி என முரண் தொடையிற் 
கூறி விளக்கிய நயம் காண்க . 
மேலே விளக்கிய பாட்டின் பொருளில் கண்டாங்கு 

நல்ல 
சீடன் யோகத்தின் உயர்ந்த நிலையாகிய சமாதி என்ற நிலையைப் 
பெறுவான் . இதனால் பிரம்மமும் , சிவனும் ஒன்றேயாம் என்ற 
தத்துவத்தை அறிந்த பின்னரும் இத் தத்துவத்தைத் துய்க்கும் 
ஆனந்தத்திலிருந்து சற்றும் 

நழுவாமல் நிலை பெற்றிருத்தலை 
விரும்பி அதற்கான உபாயம் யாதெனக் 

யாதெனக் குருவின் வாயிலாக க் 
கேட்டறிகிறான் . 


ந் நிலையைப் பெறுதற்கு ஒருவனுடைய தன் முயற்சியே 
உதவியாகும் . அம் முயற்சி மூவகைப்படும் . அவற்றாலேயே குரு 
வின் உபதேசத்தால் கிடைத்த ஞானத் தீயை 

( அறிவுத் தீயை ) 
வளர்த்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் . அம் முயற்சிகளாவன : 
கேட்டல் , சிந்தித்தல் , தெளிதல் என்பனவாம் . இம் மூன்றும் 
முறையே அஞ்ஞானம் , சந்தேகம் , விபரீதம் ( அறிவீனம் , ஐயம் , 
திரிபு என்பன ) என்னும் மூவிதத் தடைகளைப் 

போக்கிக் குரு 
வின் உபதேசத்தால் கிடைத்த தத்துவ 
கிடைத்த தத்துவ ஞானத்தை 

ஞானத்தை வேரூன்றச் 
செய்யும் என்பதை , 


தங்கள் 
தாலே 


தடையெவை எனிலஞ் ஞான சந்தேக விபரீ 
படர் செயு மிந்த மூன்றும் பலசன்மப் பழக்கத் 
உடனுடன் வரும்வந் தக்கால் உயர்ஞானங் கெடுமி வற்றைத் 
திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளித லாலே . 

( கை . ந . 89 ] 


இப் பாடலின் விளக்கம் முன்னமே ஒருவாறு கூறியுள்ளோம் . 
முன் கூறிய அறிவீனம் , ஐயம் , திரிபு என்னும் இவை 

மூன்றும் 
பற்பல பிறப்பின் 

பழக்கத்தால் தோன்றுவதாகும் , இது 


43 


இதனால் 


ஞாளம் உயர்வதைக் கெடுத்திடும் என்ற விளக்கமும் காணப்படு 
கிறது , 

பிறவிகள்தோறும் அஞ்ஞானம் , ஐயப்பாடு 
திரிபு என்னும் மூன்றும் உயிரினைத் தொடரும் என்றறிக . 

அக்கினி கட்டுப் பட்டா லற்பமும் சுடமாட் டாது 
மக்கின ஞானத் தாலே வந்தபந் தமும்வே வாது 
சிக்கெனப் பழகிக் கேட்டல் சிந்தித்தல் தெளித லாலே 
விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்கு வாயே 


[ கை . ந . 90 ] 


( இ - ள் தீயானது மணி மந்திர ஒளடதங்களாலே அடக்கப் 
படுமாயின் கொஞ்சமும் ( எரியும் பொருள்களை ) கொளுத்தி வேக 
வைக்காது . அதுபோல அறிவீனம் , ஐயம் , திரிபு ஆகியனவற்றில் 
மூழ்கியுள்ளதான தத்துவ ஞான மென்னும் நெருப்பால் 

அனாதி 
காலந்தொட்டு உயிரைப் பலபிறவிகளிலும் டைவிடாது 
தொடர்ந்து வருவதான அகங்கார மமகாரங்களாகிய தளைகள் 
வெந்தழியா . ஆகையால் நெடுங்காலம் நிலையாக 

மிக்க நேயத் 
தோடு பயின்று குருவினுடைய உபதேசங்களைக் கருத்தூன்றிக் 
கேட்டல் கேட்டவறறைச் சிந்தித்தல் , தெளிதல் என்னும் 
மூன்று சாதனங்களின் உதவி கொண்டு வீடு பேற்றைத் தரும் 
அறிவு வளர்ச்சிக்குத் தடையாகயுள்ள அறிவீனம் , ஐயம் திரிபு 
என்பனவற்றை ஒழிப்பாயாக. 

இனி , அஞ்ஞானம் ( அறிவீனம் ) சந்தேகம் ( ஐயம் ) விபரீதம் 
( திரிபு ) என்பனவற்றை அடியிற்காணும் பாடலால் 

விளக் 
வோம் . 


பிரமபா வனையை மூடிப் பேதங்காட் டுவதஞ் ஞானம் 
குரவன் வாக்கியம் நம் பாமற் குழம்புவ தாஞ்சந் தேகம் 
திரமறு சகம் மெய் யென்றுந்தேகநா னென்று முள்ளே 
விரவிய மோகந் தானே விபரீத மென்பர் மேலோர் . 

[ கை . ந . 91 ] 


என்று 


மில்லாத 


( இ - ள் ) அகம் பிரம்மாஸ்மி அல்லது சிவோகம் என்னும் 
பாவனையை மறைத்துத் தான் பிரம்மம் அல்லன் 

என்னும் 
உணர்வைத் தருவது அஞ்ஞானமாம் . ஆசான் உபதேச வாக்கி 
யத்தை நம்பாமல் கலங்குவது சந்தேகம் ( ஐயம் ) எனப்படும் . 
நிலையில்லா உலகை உண்மைப் பொருளென்றும் , ஆன்ம தத்துவ 
சடப்பொருளான 

இந்த 

மெய்யை நான் 
வழங்கப்பெறும் ஆன்மாவாகக் கருதுவதும் உள்ளத்திலே பரவிக் 
கிடக்கும் மோகமே விபரீதம் ( திரிபு ) என்றும் பெரியோர் 
வர் என் க . ஆகையால் : 

( 1 ) அஞ்ஞானமாவது ( அறியாமை) .- சீவனே பிரம்மம் 
என்ற உண்மையை அறியாமை . இதனால் பேதம் ( வேற்றுமை ) 
என்ற குற்ற உணர்வு அதாவது சீவன் வேறு , சிவன் வேறு என்ற 
எண்ணம் உண்டாகும் . 


கூறு 


44 


( 2 ) சந்தேகமாவது ( ஐயம்) .- குருவின் உபதேசத்தில் அடங்கிய 
உண்மையில் நம்பிக்கை உண்டாகாமை சந்தேகம் எனப்படும் , 
இது தோன்றிடின் குரு மொழி கொள் என்ற கட்டளையை மீற 
நேரிடும் என்பது குறிப்பு . 


( 3 ) விபரீதமாவது ( திரிபு ) : - இவ்வுலகம் உண்மையானது : 
இது நிலையானது , இப் பூத வுடல் தான் ஆன்மா , என்றெண்ணி 
இவ் வுலகில் கிடைக்கும் இம்மை இன்பத்தை ( அற்ப இன்பத்தை ) 
பேரின்பமாகத் தெரித்தல் ( அதத்துவத்தைத் தத்துவமென ஏற்றல் ) 
ஆகிய இவை விபரீதம் எனப்படும் , இம்மூன்றும் வீட்டின்பத்தை 
யடையும் முயற்சிக்குத் தடையாகும் , ஆகையால் , இவற்றினை 
ஒழித்திடல் வேண்டும் . இவற்றை ஒழித்திடும் விவரத்தைக் கீழ்க் 
காணும் பாடலால் விளக்கப் பட்டுள்ளதைக் காண்க . 


தத்துவ அனு போ கந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார் 
ஒத்துள பொருளூ கத்தால் உசாவல்சிந்தித்தல் என்பார் 
சித்தமே காந்த மான சனம் தெளிதல் என்பார் 
நித்தமிப் படிசெய் தக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே . 

[ கை . ந .92 ] 


( இ - ள் ) பிரம்ம தத்துவத்தின் செயல்களை , வேதாந்தத்தின் 
பொருள் விளக்கங்களைக் கருவியாகக் கொண்டு , சிந்தனைகளுக்கு 
விளக்கந் தந்து அடிக்கடி விவரிப்பதைக் கேட்டல் சிரவணம் 
என்பர் பெரியோர் , அவ்வாறு கேட்ட விளக்கங்களை ஒத்துள்ள 
பொருள்களுடன் ஒப்பிட்டு , உத்தியால் ஆய்தல் சிந்தித்தல் என் 
பர் . சித்தம் என்னும் அந்தக்கரணத்தில் பிரம்மமே குடிகொண்ட 
நிலையைப் பெற்று ஆனந்தித்த நிலையைத் தெளிதல் என்பர் . 
இவ்வாறு நாள்தோறும் செய்து வந்தால் இம்மையின் அறியாமை , 
தளை முதலியன நீங்கி வீடடைவாய் ( மோட்சமடை 
வாய் ) என்றருளினார் குரு . 


குருவே . 


என்று 


இப் பாடலில் 

கூறியாங்கு தத்துவ அநுபோக த்தைச் சாற்ற 
வல்லவர் 

அதனை விளக்க அவர் கூறும் எடுத்துக்காட்டு 
கள் ( உதாரணம் ) , கையாளும் உத்திகள் , முக்காலும் உண்மை 

சான்றோர்களால் ஒப்புக்கொண்ட விடயங்கள் ( பிர 
மாணம் ) , சான்றோர் உரை ( ஆப்த வாக்கியம் ) என்னும் இவற் 
றின் உதவியாலும் தனது மாணவனுடைய உசாவும் ( ஆராயும் ) 
திறனால் தன் 

உபதேசத்தின் உண்மைப் பொருளை 
ஐயமறப் பெறவே 

சிந்தித்தல் பயன் தரும் . இது அதத்துவத் 
தைத் ( பொய்யை ) தத்துவமென்று (உண்மை ) 

தவறாகப் 
புரிந்து கொள்ளும் அறிவின் திரிபு ( விபரீதம் ) அறவே மாறி 
உண்மையை ஐயந்திரிபற அறிந்திட உதவும் . இத்தகை அறி 
வின் பேற்றைத் தெளிதல் என்பர் . 


குருவின் 


மாண 


உபதேசம் என்பது மகா வாக்கியங்களின் பொருளை 
வனுக்கு உணர்த்தல் எனப்படும் . இது குருவால் நிகழ்த்தப் 
பெறும் என்பது கூறாமலே விளங்கும் , 

அவ்வாறு உணர்த்தப் 
பெற்ற பொருளை ஏற்றுக் கொண்ட சீடன் அப் பொருள்களை 


45 


அனவரதமும் மனத்தால் சிந்தித்துத் தன் முயற்சியால் பெரு 
கொள்ளும் ஞானத்தின் 

பயனாக 

அம் மகாவாக்கியங்க 
பொருளை உணர்ந்து பழகி வருவதால் நிர்வாணத்தை ( முத்தி 
வீடு ) அடையக் கூடும் . அம் முத்தி நிலை யாது என்பதை , த 

குருவுஞ் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் என்ற பாட 
லுக்கு ( பக்கம் 41 - ல் ) 

கூறப் பெற்ற விளக்கத்தாலும் அனுப 
வானந்த வெள்ளத் தழுந்தியே ) என்ற பாடலுக்கு ( பக்கம் 42 - ல் ) 
கூறப்பெற்ற விளக்கத்தாலும் அறியலாம் . 


மாங் 


இவ்வாறு முத்தியைப் பெற்ற பின்னரும் பிராரப்தத்தின் 
தொடர்பினால் சின்னாள்கள் வாழ்ந்திருக்க நேரிடும் . அவ்வண் 
ணம் இப் பிறப்பிலேயே தத்துவத்தின் உண்மைப் பொருளை 
உணர்ந்து சாதனையின் பயனாய் பேரின்பத்தை ( ஆனந்தத்தைத் ) 
துய்க்கும் நிலை பெற்றவருக்கு சீவன்முத்தர் என்று பெயர் . 
சித்தர் வழிவந்த மருத்துவ முறைகட்கு முதற்புருடராய் நின்ற 
பதினெண்மரும் இத்தகைய சீவன் முத்தர்களே யாவர் . உலகுக் 
குத் தாம் வழிகாட்டியாயும் , இலட்சிய புருடராயும் இருக்கும் 
வண்ணம் இச் சித்தராம் சீவன் முத்தர் தமது எஞ்சிய 
களைத் ன்னலமற்ற 

வழியில் பயன்படுத்திக் கழித்தனர் .. 
காலக்கிரமத்தில் ( நாளாவட்டத்தில் ) பிராரப்த கன்மம் தீருங் 
கால் இவ்வுடலை நீக்கும் நேரத்தில் , தாம் அதற்கு முன்பே சாதித்த 
யோகசாதனையின் வலிவால் பிரம்மத்தினோடு இரண்டற்ற 
நிலையை ( அத்துவித நிலை ) ஆன்மா பெறுமாறு செய்து உடலைத் 
தவிர்ப்பவர்களை விதேக முத்தர் என்பர் . 


நாள் 


அத்தியாயம் 2 


அளவை . 


விளக்கு 


அளவையை அறிதலால் பிரமாணங்களை அறியலாம் . பிரமே 
யங்கள் வேதாந்த சித்தாந்த பாகங்களில் அடங்கி விடுகின்றன . 
அவற்றை ஐயந்திரிபற அறிய அளவை என்னும் பிரமாண சாத் 
திரப் பயிற்சி இன்றியமையாததாகும் . இந் நூலின் பயிற்சி 
யால் விஞ்ஞான , மருத்துவ சாத்திரங்களுக்குப் 

பெரிதும் 
பயனுண்டு . அச்சாத்திரத்தை 

ஒரு சிறிது 

பிறிது இங்கு 
வாம் . 
அளவை காண் டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப் 

பாறென்பர் 
அளவை மேலும் ஒழி புண்மை யை திகத்தோடியல் பென நான் 
காண்பர் அவையிற்றின் மேலும் அறைவர் 

அவையெல்லாம் 
அளவை காண்டல் கருதல் உரை என்றிம் மூன்றிலடங் 

கிடுமே . 
( சிவ . சித் . அளவை எண் 6 ) 


களவை 


( இ - ள் ) 

அளந்தறியும் பிரமாண மாவது ( 1 ) பிரத்தியட்சம் 
( காட்சி ) ( 2 ) அனு மானம் ( கருதல் ) ( 3 ) ஆகமம் ( உரை ) , ( 4 ) அபா 
வம் ( இன்மை) , ( 5 ) அருத்தாபத்தி ( பொருள் ) , ( 6 ) உபமானம் 
( ஒப்பு ) என ஆறென்று சொல்லுவர் . அவ்வாறு கூறிய 
மாணத்தின் மேலும் 

ம் ( 7 ) 

( 7 ) பாரிசேஷம் ( ஒழிபு ) , ( 8 ) சம்பவம் 
( உண்மை ) , (( 9 ) ஐதிகம் , ( 10 ) இயல்பு என நான்கு 

அளவை 
கூறுவர் . இவ்வாறு கூறிய பத்துவகை அளவைகளும் , மேலும் 
பிரமாண முண்டென்றும் கூறுவர் . அவையெல்லாம் 

காட்சி , 
கருதல் , உரை என்ற மூன்றனுள் அடங்கும் . இவற்றை 
முறையே ஆங்கிலத்தில் . 


அபாவம் என்பது இன்மை.- அது சீதம் இன்மையால் பனி 
இல்லை என்று அறிவது . 


அருத்தாபத்தி.- பகலு ண்ணான் பருத்திருப்பான் என்றால் 
அவ்வாறு சுட்டப்பெற்ற ஒருவன் இளைத்தலின்றி இயல்பாகப் 
பருத்துத் தெம்புடன் இருத்தலின் 

இரவில் 

ஒளித் துண்பான் 
எனக்கோடல் . 


சென்று 


உபமானம் : 

ஆமா என்னும் மிருகம் பசுவைப்போல் இருக் 
கும் எனக் கேள்விப்பட்டிருந்த ஒருவன் காட்டகத்தே 
அங்கு நாட்டுப் பசுவைபோலக் காணப்படும் விலங்கினைக் 
கண்டு , இது தான் ஆமா 

என்று அறிதல் சமான தருமததால் 
என்க . 


47 


ஒழிபு . - இடும்பாசுரனும் ஜராசந்தனும் இறந்தமையாலும் , 
சல்லியன் இங்கே இருக்கின்றமையாலும் கீசகனைக் கொன்றவன் 
ஒழிந்து நின்ற வீ மனே என்று கோடல் . 

உண்மை.- ஆயிரத்தில் நூறு உளது என்க . 


ஐதீகம் . இந்த ஆலமரத்தில் பேய் உண்டு என்று யாவரும் 
கூறுதல் . 


இயல்பு.- மா பூத்தது என்றால் மரத்தின் மேல் நிற்றல் . 
அபாவமும் , இயல்பும் , உபமானமும் காண்ட 

உபமானமும் காண்டலில் அடங்கும் 
அருத்தாபத்தியும் , உண்மையும் , ஒழியும் அனு மானத்தில் 
அடங்கும் ; ஐதிகம் உரையில் அடங்கும் . 

மாசறு காட்சி யையந் திரிவின்றி விகற்ப முன்னா 
வாசற வறிவ தாகும் அனு மான மவினா பாவம் 
பேசுறு மேதுக் கொண்டு மறைபொருள் பெறுவ தாகும் 
காசறு முறையிம் மானத் தடங் கிடாப் பொருளைக் காட்டும் 

[ சிவ . சித் . அளவை 7 ] 
( இ - ள் ) குற்றமற்ற காட்சியாவது ஐயந்திரிபாகிய 

குற்ற 
மின்றிச் சவிகற்பத்தை நினைந்து குற்றமற அறிவதாகும் . அனு 
மான மாவது தன்னை விட்டு நீங்காத வியாப்தி பொருந்தின ஏது 
வைக் கொண்டு மறைந்த பொருளை அறிவது , குற்றமற்ற ஆகமப் 
பிர மண மாவது காட்சியாயினும் , அனு மானத்தாலும் அறியப் 
படாத சுவர்க்க நரகாதிகளை தொறு அறுதியிட்டறிவது . 

சவிகற்பம் , நிருவிகற்பம் - இலக்கணம். 
கண்ட பொருளை இரட்டுறவே கருத லையந் திரியவே 
கொண்ட றிரிவாம் பெயர் சாதி குணமே கன்மம் பொரு 

ளெனவைந் 
துண்டவ் விகற்ப வுணர்வினுக்குப் பொருளி னுண்மை 

மாத்திரத்தின் 
விண்ட லில்லா வறிவாகும் விகற்ப மில்லாக் காட்சியே 

[சிவ .சித் . அளவை எண் 8 ] . 
( இ - ள் ) ஐயக் காட்சியாவது , தோன்றின தொரு பொருளைக் 
குற்றி கொல்லோ , மகன் கொல்லோ என இரட்டுறக் கருது மது . 
திரிவுக் காட்சியாவது , தோன்றின தொரு பொருளை விபரீதமாகக் 
கருது கை . 

அந்தச் சவிகற்பக் காட்சிக்குப் பெயர் முதலிய ஐந்து 
உறுப்புண்டு ; நிரு விகற்பக் காட்சியாவது , பெயர் முதலிய 
பகுப்பின்றிப் பொருள் மாத்திரமாக உணரும் உணர்வு . 
விபரீதமாகக் கருதலாவது பழுதையைப் பாம்பென்றஞ்சுதல் . 

பெயர் - மா என்பது . சாதி 
பெயர் முதலிய ஐந்து உறுப்பாவன . 
மாவின் தன்மை , குணம் --வண்ணம் , வடிவு முதலியன . கன்மம் 

பொருள் --ரம் . 
அசைதல் , நிற்றல் முதலியன . 
லில்லா அறிவாவது- இஃது ஒன்றென்கை , 


விண்ட 


48 


மேற் காண்டல் நால்வகைத் தென்பதூஉம் , அனு மானம் இரு 
வகைத் தென்பதூஉம் , உரை மூவகைத் தென்பதூஉம், பிரமேயம் 
ருவகைத்தென்பதூ உம் உணர்த்துகின்றார் . 


காண்டல் வாயின் மனந்தன் வேதனையோடியோகக் காட்சி 

( யென 
வீண்டு நான்கா மனுமானந் தனக்கும் பிறர்க்கு மென்றி 

[ரண்டாம் 
ஆண்ட வுரை தந்திர மந்திரத்தோ டுபதே சச் சொ லெனமூன் 
பூண்ட வளவைக் கெதிர் புலன் றன்னியல்பு பொது வென் 

[ றிரண்டாமே . 
( சிவ.சித் . அளவை எண் 9 ] 


( இ - ள் ) காட்சி . - வாயிற் காட்சி , மான தக் காட்சி , 
வே தனைக் காட்சி , யோகக் காட்சியென நான்கு வகைத் தாம் . 


தன் 


பரார்த்தானு மானம் 


அனு மானம் .-- சுவார்த்தானு மானம் , 
என இரு வகைத்தாம் . 


ஆகமம்.- மாட்சிமைப்பட்ட தந்திரக்கலை , மந்திரக்கலை , 
தேசக் கலை என மூவகைத் தாம் . 

பிரமேயம் . - அங்கீகரிக்கப்பட்ட பிரமாணத்தாலறியப்படும் 
பிரமேயம் தன்னியல்பு , பொதுவியல்பு என இருவகைத்தாம் . 
( பிரமாணம் அளவை , பிரமேயம் = புலன் அல்லது பொருள்கள் , 
அனு மானம் கருதல் , 

கருதல் , ஆகமம் = உரை . ) 


இனி முறையானே இந்திரியக்காட்சி , மான தக் காட்சி இரண் 
டையு முணர்த்துகிறார் . 


உயிரினோ டுணர்வு வாயி லொளியுரு வாதி பற்றிச் 
செயிரொடு விகற்ப மின்றித் தெரிவதிந்திரியக் காட்சி 
அயர்விலிந் திரிய ஞான மைம்புலன் சார்ந்துயிர்க்கண் 
மயர்வற வந்த ஞான மானதக் காண்ட லாமே . 

[ சிவ . சித் . அளவை 10 ] 
( இ - ள் ) ஆன்மாவோடு சமவாயமாய் இருக்கின்ற சிற்சத்தி 
யானது , கண் முதலிய இந்திரியங்கள் ஐந்தையும் , அக்கினியாதி 
பூதம் ஐந்தையும் பற்றி உருவம் முதலிய 

விடயம் ஐந்தையும் 
ஐயநதிரிவின்றிச் சவிகற்பமாக அறிவது இந்திரியக் காட்சி . குற்ற 
மில்லாத 

அவ்விந்திரிய ஞானமானது மயக்கற ஆன்மாவினிடத் 
தில் வந்தது வே மான தக் காண்டலாகும் . 

விடயத்தை இந்திரியம் அறிந்தமையால் இந்திரியக் காட்சி 
யென்றும் , இந்திரியத்தை அந்தக் கரணம் அறிந்தமையால் மான 
தக் காட்சியென்றும் கூறப்பெற்றன . ஆன்மா ஒரு விடயத்தை 
யறியும் பொழுது பொறியில் ஒன்று , அதற்கு இயைந்த பூதத்தி 

( * கூட்டம் - தற்கிழமை) 


49 


லொன்று , அந்தக் கரணம் நான்கு , காலாதிகள் ஏழு . சிவ தத்து 
வம் ஐந்து ஆகப் பதினெட்டுக் கருவிகளால் அறியும் என்க . சிவன் 
செய்யும் கிருத்தியமெல்லாம் சத்தி செய்யும் என்றாற்போல 
ஆன்மா அறிவதைச் சிற்சத்தி அறியும் என்றார் 

மேல் நிறுத்த முறையானே , தன் வேதனைக் காட்சியும் யோகக் 
காட்சியும் உணர்த்துகின்றார் . 


என்க . 


அருந்தின் பத் துன்ப முள்ளத் தறிவினுக்கராக மாதி 
தருந்தன்வே தனை யாங் காட்சி சமாதியான் மலங்கள் 

[ வாட்டிப் 
பொருந்திய தேச கால வியல் பகல் பொருள்க ளெல்லாம் 
இருந்துணர் கின்ற ஞானம் யோகநற் காண்ட லாமே . 

[ சிவ.சித் . அளவை 11 ] 


( இ - ள் ) அருந்தப்பட்ட 

இன்ப 

துன்பங்களை , ஆன்மாவை 
விட்டு நீங்காத சிற்சத்தியின் கண் இராகாதிகள் சேர்ப்பது தன் 
வதனைக் காட்சியாம் . சமாதியால் மலங்களைக் கெடுத்துத் 
தேச காலங்களிலே பொருந்திய பொருள்கள் எல்லாவற்றையும் 
இருந்த இடத்தே இருந்தறிவது யோகக் காட்சியாம் . 


இராகா தியால் வரும் சுக துக்கங்களைப் புருடன் அடைதலின் , 
அப்புருடனும் ஆன்மாவும் ஒன்றாதலின் அதுபற்றித் தன் வேதனை 
யாங் காட்சி என்றார் . சமாதி என்பது (சம்- நன்றாக , ஆதி 
வைத்தல் ) மனத்தைச் சிவன் திருவடியில் வைத்தல் 

என்று 
பொருள்படும் என்க . 


அனு மானத்தை விரித்து உணர்த்துகின்றார் . 


பக்க மூன்றின் மூன்றேது வுடைய பொருளைப் பார்த்துணரத் 
தக்க ஞானம் தன் பொருட்டாம் பிறர் பொருட்டா மனு 

( மானந் 
தொக்க விவற்றால் பிறர் தெளியச் சொல்ல லாகு மச்சொல்லு 
மிக்க வன்னு வயத்தினொடு வெதிரே கச்சொ லெனவிரண் 

[ டாம் . 
( சிவ.சித் . அளவை 


12 ] 


என 


( இ - ள் ) பக்கம் , சபக்கம் , விபக்கம் 

பக்கம் மூன்றி 
னுள்ள இயல்பேது , காரியவேது , அனு பலப்தியேது என்னும் 
மூன்று வகை ஏதுகளையுடைய பாருளை அறியத்தக்க ஞான 
மானது , தன்னனு மானமென்றும் , பிறரனு மானமென்றும் இரு 
வகைத்தாம் , இந்த 

பக்ஷ ஏதுக்களால் 

பிறர் அறியச் 
சொல்வதாகும் , அந்தச் சொல்லும் - அன்னுவயம் , 

வயம் , வெதிரேகம் 
என இரண்டாகும் . பிரதிக்ஞை ஏது , உதாரணமென்னும் அவய 
வத்திரயமும் இதனுட் கிடந்த தென்க . 

371 B - 2-4 


50 


மேல் தொகுத்துப்போந்த பக்க முதலிய மூன்றன் பகுதியை 
உணர்த்துகின்றார் . 

மூன்று பக்கம் பக்க நிகர் பக்க நிகரில் பக்கமெனத் 
தோன்றும் பக்கத்துணிபொருளுக் கிடமா முவமை நிகர் பக்க 
மான்ற பொருள் சென் றடையாத விடமா நிகரில் பக்க முத 
லேன்ற விரண்டும் பொருளுண்மைக் கிடமா மொன்று 

( பொருளின்றாம் . 

( சிவ . சித் . அளவை 13 ] 
( இ - ள் ) பக்கம் , சபக்கம் , விபக்கம் எனப் பக்கம் மூன்றாம் . 
வற்றில் பக்கம் அறுதியிடும் பொருளுக்கு இடமாம் . சபக்கம் , 
உபமானத்துக் கிடமாம் . விபக்கம் , தான் அறுதியிடும் பொருள் 
சென்றடையாத இடமாம் . முற்கூறிய இரண்டும் பொருளுண் 
மைக்கு இடமாம் . பிற்கூறிய ஒன்றும் பொருளின்மைக்கு 
இடமாம் . இதில் பக்கத்தில் பிரதிஞ்ஞையும் சபக்கத்தில் உதா 
ரணமும் விரிந்து கிடந்தன . 
மேல் நிறுத்த முறையானே ஏது மூன்றையும் 

வகுத்து 
ணர்த்துகின்றார் . 

ஏது மூன்றா மியல்புகா ரியத்தோ டனுபலப்தியென 
வோதி னியல்பு மாமரத்தைக் காட்ட லுறு கா ரியம் புகைதன் 
னாதி யான வனல்காட்ட லாகு மனு ப லப்தியது 
சீத மின்மை பனியின்மை காட்டல் போலும் செப்பிடினே . 

[ சிவ . சித் அளவை 14 ] 
( இ - ள் ) இயல் பேது , காரியவேது , அனுபலப்தியேது 
ஏது மூன்றாகும் . இவற்றுள் இயல்பேது ஆவது மா பூத்தது 
என்றால் மரத்தின் மேல் நிற்றல் . காரிய ஏது ஆவது புகை 
தனக்குக் காரணமாகிய அனலை அறிவிக்கை . அனு பலப்தியே 
வது , சீதமின்மையானது பனியின்மையைக் காட்டுவது போல் 


என 


வனவாம் . 


இலக் 


கணம் 


வகையா 


மேல் , நிறுத்த முறையானே அன்னு வய - வெதிரேக 

உணர்த்துகின்றார் . 
புகையா லனலுண் டடுக்களை போலென்னப் புகற லன்னு 

[ வயம் 
மன லில்லா விடத்துப் புகையின் ராகு மலரினோடு 
முகையார் நீரிற் போலென்று மொழிதல் வெதிரேகச் 

[ சொலிவை 
தொகையா ருறுப்பைத் தொடுங்கூடச் சொல்லுவாருமுளர் 

துணிந்தே . 

[ சிவ . சித் . அளவை 151 
( இ - ள் ) 

புகையாகிய காரிய ஏதுவால் இம் மலையின் கண் 
நெருப்புண்டு. என்போல வென்னில் 

அடுக்களையில் 
( சமையல் அறையில் ) புகையும் அனலும் இருத்தல் போல் என்கை 
அன்னுவயமாகிய உண்மையாம் . எங்கே புகை இல்லையோ 
அங்கே நெருப்புமில்லை . அஃது என் போல வென்னில் மடுப்போல் 
என்கை , வெதிரேகமாகிய இன்மையாம் . இவ்வுண்மையின்மை 

இவையிற்றிலடங்கிய மூன்றுறுப்போடு உபநயம் , நிக 
மனம் 
ம் என இரண்டுங் கூட்டி ஐந்தென்று துணிந்து கூறுவாருமுளர் 


அஃது 


51 


ஐந்தென்று துணிந்து கூறுவாரு முளர் எனவே பிரதிக்ஞை, 
ஏது , உதாரணம் இவை மூன்றுமே இந் நூற் கருத்து என்பது 
பெற்றாம் . இவ்வாறு இவ் ஆசிரியர் மூன்று கூறி யிருக்கவும் , 
உரையாசிரியர்கள் உபநயம் , நிகமனம் என இரண்டுங் கூட்டி 
ஐந்து உறுப்பாக கூறியது எக் காரணமோ அறிகிலோம் . 


பின்னு மோர் பிரகாரத்தால் உணர்த் 


அனுமானத்தைப் 
துகின்றார் . 


போது நாற்றத் தாலறிதல் பூர்வக் காட்சி யனு மான 
மோது முரையா லறிவினள வுணர்தல் கருத லனு மான 
நீதி யான் முற் கன்மபல நிகழ்வ திப்போ திச் செய்தி 
யாதி யாக வரும் பயனென் றறிதலுரையால்னு மானம் . 

( சிவ . சித் . அளவை 16 ] 


ஒருவன் 


( இ - ள் ) முன்பு கண்டுள்ள பூவைப் பின்பு காணாது இருக்கவும் 
மணத்தால் அறிவது பிரத்தியட்ச அனு மான மாம் . 
சொல்லும் வார்த்தையைக் கொண்டே , இவனுக்கு இந்நூல் வரு 

உணர்தல் அனு மானன அனுமான மாம் . இப்போது 
க்கரும் முயற்சியால் 

வரும்பயனைக் கிரமமாக முற்பிறப்பிற் 
செய்த , கருமத்தின் பலன் நிகழ்வதென அறிவது ஆகம அனு 
மான மாம் . 


மென்று 


ஆகமம் 


மூவகைத்தாம் 


என 


நிறுத்த 

முறையானே 
உணர்த்துகின்றார் : 


அநாதியே யமல னாய வறிவனூ லாக மந்தான் 
பினாதி மா றின்றிப் பேணல் தந்திர மந்திரங்கள் 
மனாதிக ளட 

க ளடக்கித் தெய்வம் வழிபடும் வாய்மை யாகும் 
தனாதியீ றிலா தான் தன்மை உணர்த்துதல் உபதேசந்தான் . 

( சிவ . சித் . அள . 17 ] 


( இ - ள் ) இனி அநாதியே மலரகிதனாகிய , சர்வஞ்ஞனான 
சிவன் அருளிச் செய்த வேதாகமமே ஆகமமாம் . அவ் வாகமம் 
தந்திரகலை , மந்திரகலை , உபதேசக்கலை என மூன்றாம் . அவற்றுள் 
தந்திர கலையாவது . முன்னோடு பின் மலைவின்றி கிரியா பாதத்தைப் 
போதிப்பதாம் . மந்திரகலையாவது , மந்திர செபத்தால் மனாதி 
களையடக்கித் தெய்வத்தை வழிபடும் யோகத்தைப் போதிப் 
பதாம் . 

உபதேசக்கலையாவது . ஆதியந்தம் இல்லாத கடவுளது 
இலக்கணத்தைப் போதிப்பதாம் . 

இங்கு , ஆகமம் என்றது வேதகாமம் இரண்டையும் பிரத்தி 
யட்சம் , அனுமானம் , ஆகமம் என்னும் பிரமாணத்திரயத்தானும் 
2.ணர்க . சரியை , கிரியையில் அடங்குதலின் 
தாயினர் . 

371 - B - 2-4A 


வேறு ஓதா 


52 


பிரமாணத்தால் அறியப்படும் பிரமேயம் இருவகைத் தாம் 
என்றுணர்த்துகின்றார் : 


அன்னிய சாதி யுந்தன் சாதியு மகன்று நிற்றல் 
தன்னியல் பன்னியத்தைத் தவிர்ந்து தன் சாதிக் கொத்தல் 
துன்னிய பொதுவியற்கை சொன்னவிவ் விரண்டினுள்ளே 
மன்னிய பொருள்கள் யாவும் அடங்கிடு மான முற்றால் 

( சிவ . சித் . அள . 18 ] 


( இ - ள் ) அன்னிய சாதியாகிய இலுப்பையையும் , தன் 
சாதியாகிய மாவையுந் தவிர்ந்து தேமா என நிற்றல் தன்னியல் 
பாம் . அன்னிய சாதியாகிய இலுப்பையை ஒழித்துத் தன் 
சாதியாகிய மா மரம் எனப் பொதுப் பெயர் பெற்று நிற்றல் 
பொதுவியல்பாம் . இந்த விசேடசாமானியம் இரண்டினுள் , 
உலகத்துள்ள நிலை பெற்ற பொருள்களெல்லாம் பிரமாணத்தைப் 
பொருந்தி அறியுங்கால் இவற்றினுள் அடங்கும் . 


பக்கப் போலி முதலியவற்றைத் தொகுத்து உணர்த்து 
கின்றார் : 

ஈண்டுப் பக்கப் போலிநான் கேதுப் போலி யொரு மூன்றாய் 
வேண்டு மெழுமூன் றாகும் விளங்குவ மைப்போலி 

[ யீரொன்பான் 
காண்டுந் தோல்வித் தான மிரண் டிருபத்தி ரண்டாங் 

( கருதி லிவை 
யாண்டு மொழிவ ரவையெல்லா மளக்கி லறுபத்தைந் 

[ தாகும் . 
( சிவா . சித் . அள . 19 ] 


( இ - ள் ) இவ்விடத்து , பட்சாபாசம் நான்காம் . 

ஏதுவா 
பாசம் மூன்று வகையாகி விரியால் இருபத்தொரு பேதப்படும் . 
விளங்குகின்ற திருட்டாந்தா பாசமானது பதினெட்டாகக் காணப் 
படும் . நிக்ரகத்தானம் இரண்டாகி விரியால் 

இருபத்திரண் 
டாம் . இவையிற்றின் மேலுங் 

கூறுபவர் : அவற்றின் 
பகுதியை விசாரித்து அறியுமிடத்து அறுபத்தைந்தாகும் . 


53 


ALAVAI OR LOGIC . 


Some Classify Logical methods into six 

1. Pratyaksha ( Observation and Experiment) 
2. Anumana ( Inference ). 
3. Agama ( Testimony or Authority ) . 
4. Abhava ( Non - Existence ). 
5. Arthapatti ( Deduction ). 
6. Upamana ( Analogy ) . 


Some add the following four to the foregoing , namely 


7. Parisesha ( Inference by exception ) . 
8. Sambhava ( Co - Existence ). 

9. Aytigam ( Tradition ) . 
10. Svabha - Linga (Natural Inference ). 


All these * are included in the three first Pratyaksha, Anumana and 
Agama . 


ஐ தீகம் 


* The Tamil equivalents of these ten pramanas are : 
1. காட்சி 

2. கருதல் 3 . உரை 4. இன்மை 5. பொருள் 
6. ஒப்பு 7. Rudy 8 . 2.60T WLD 

10. இயல்பு 
Abhava is the mere negation of a fact, and Svabha - Linga is merely the 
gathering the meaning of an ambiguous word from the context, and there 
is no inference in either case , and they rest therefore and are included 
under Pratyaksha. Arthapatti ( e.g. He does not eat during the day . 
He is fat, hence he must eat during the night). Parisesha ( e.g. Rama 
fought Ravana , Rama won , hence Ravana failed ), Sambhava ( e.g. 
fifty is included in hundred , part in a whole ), are all included under 
Inference ; but in many of these there is little or no inference. Aytigam 
is included under Agama. Upamana occupies a peculiar place and is 
included in inference but is sometimes ( which I think is more correct) 
classed as a separate method . - The essential distinction between Western 
and Eastern Logic has to be borne in mind , namely, that the former 
deals with names and propositions and Syllogisms ( all forms) whereas 
the later deals with , concepts and real argumentation . Western Logic 
was, till Mill s time, all deduction and induction was barely enough 
noticed . But the Eastern Logic was more inductive than dedcutive, and 


54 


was concerned more with the proof of things , and the methods of dis 
covering truth by the application of human reason and by the aid of the , 
Highest Testimony. And in this last respect of including Testimony 
of course , it is broader than Western Logic . Of the ten divisions of 
proof, herein set forth , the various Indian Schools, adopt only some or 
all . For instance , the Indian Materialist ( Lokayita ) accepts only Pratyak 
sha . The Buddha and Vaiseshika accept this and inference, the Sankhya 
accepts also Agama Pramana ; The Nyayika accepts also analogy; The 
jain and Prabhakara add to these four Arthapatti The Vedanti accepts 
also Abhava ; The Pauranic adds to these Sambhva and Tradition . 
Each one of these schools take up Logic as only an instrument for 
ascertaining the Highest truth ; and the subject is merely appended as in 
Sivanjnanasiddhi, as serving to help them in the elucidation of the postu 
lates and proofs they set forth in their discussion as to the nature of God , 
Soul and matter , and each of the two distinctively so - called Logical 
Schools - Vaiseshika and Nyayika - treat of Logic as such and proceed to 
discover the Highest truth, whereby and whereby alone , can any real 
escape from human pain and suffering be effected . 

" When man shall roll up the sky as a piece of Leather , 
Then shall there be an end of pain without the knowledge of Siva " . 

-Svet . V. 20 . 


As such , we shall explain certain terms which are used frequently in 
these discussions . Pramana (Alavai 9 OT ) is proof ; Prameya 
( Our ( 61) is the thing proved ; Pramatha ( அறிகிறவன் ) is the 
person who investigates ; Pramithi ( அறிவு) is the Intelligence 
cognizing the proof . The term Abhava ( Non -existence) is frequently 
used in vedantic discussions. It is divided into Samasargabhava 
( Relative non - existenence ) and Anyonyabhava ( or @ ura ) 
( natural or Reciprocal non - existence ); and the former is divided into 
Adyantabhava ( o )OLD ) ( absoulute non - existence ) Prabhava 
( LOGOT OP OT 6 LD -antecedent non -existence) Pratidvamsabhava 
( 2 TOT GUTUIT JLD ) ( emergent non -existence ). The terms Vyapaka , 
Vyapti , Vyapya are of very great importance in Logic and in Siddhantha 
Literature. Vyapaka is that which pervades over everythingelse , the 
universal , ( மேல் நிறைவு ) and corresponds to the major term in a 
syllogism . Vyapti is what is comprised in the universal, the particular 
( 5) 204 and corresponds to the middle term and Vyapya 
what is co-inherits to the Vyapti ( ஒன்றின் மிடைந்த நிறைவு ) and 
corresponds to the minor term . 


2. Pratyaksha is the direct and correct perception of things without 
doubt and mistake , and without the sense ofdifferentiation . By Anumana 
we infer things hidden from certain data by knowledge of their insepara 
ble connection ( by succession or co - existence or equality) . Agama 
Pramana will guide us to the knowledge of things unattainable by the 
foregoing two methods . 


55 


3. Doubtful perception is doubting a thing seen to be th s or that; 
the mistaken knowledge is knowing one thing to be another ; Savikarpa 
knowledge comprises the knowledge of name, class , attribute , action 
and thing. Nirvikarpa knowledge is the knowledge of the thing itself 
without knowledge of its name , class , attribute and action . 


* 4 . Direct Perception or Pratyaksha is classified into four kinds , 1. Perce 
ption by means of external senses , 2. by means of internal senses , 3. by 
the feeling of pleasure and pain , and 4. by Yoga or Seership . Anumana 
or inference is divided into two namely 1. Svart - anumana , 2. Parart 
anumana . Agama is divided into 1. Mantra , 2. Tantra and 3. Upadesa , 
the words of the wise teacher ( Jnani ) . The things proved by means of 
these logical methods are classed as Visesha ( particular) and Samanya 
(General) 

5. Visesha applies to things which exclude from its denotation , species 
of its own class, as well as other classes . Samanya applies to class to 
which the things belongs, excluding other classes. These two classes 
described above will comprise all things . 


@ 6 . Perception by external senses arises when with the Soul s intelli 
gence , the external senses coming in contact with light , air , etc. , perceives 
correctly form , Sound , etc , without being misled by difference or simi 
larity. 


ог 


* The different kinds of perception are called இந்திரிய 
வாயிற்காட்சி , உள்ளக்காட்சி - மான தக்காட்சி , வேதனைக்காட்சி 
and யோகக்காட்சி . The different kinds of Anumana are called தன் 
பொருட்டனு மானம் , பிறர் பொருட்டது மானம் . 

Visesha are called தன்னியல்பு , and Samanya பொதுவியல்பு . 
The Visesha means the infima species or the lowest species of objects 
and even among them , it seems to mean to mean the class of diffe 
rentia more particularly . 


@ The first kind of perception is bare external perception without 
any shade of thought or operation of the internal senses . The mental 
perception is infact the more direct perception so far as the soul is concer 
nedand the external perception is accordingly rumote and indirect . 
This classification of perception is very exact and strictly scientific . Fee 
lings are also classed properly as a source of perception . As regards 
perception by Yoga , the Western Scientist may not admit, but proofs 
are accumulating which make such knowledge possible. If by the inter 
position of a few slides and by the arrangement of a few wires , things 
invisible by distance by the interventing matter , etc. can be made visible . 
Why should not the human intellect be so sharpended by practice as to 
make such knowledge possible ? The difference between the Eastern and 
Western method is in this . The European tries to cubjugate external 
nature to serve his material ends, etc. but the Oriental aims at the highest 


56 


and his mind is always turned on himself. In regard to Yoga , the really 
gifted are so few and the Charlatans and deceivers are so numerous, 
which latter class are only too much encouraged by the utter stupidity 
and credulity of the many (we are afraid that we have to include among 
them , a large section of even the so - called educated , that it is a pity 
that the practice should be gradually falling into contempt . 


Perception by internal senses arises when after such external percep 
tion , a mental impression is produced freed from doubt and mistake , 
involving the operations of retention and reflection and the sense of 
difference and similarity . 


7. Perception by feeling arises when the feelings of pleasure and pain 
are produced in accordance with the instinct of desire and hate, 
guided by the law of kala * . 


Perception by Yoga is the perception by the Yogi , Seated in one place , 
of all things , remote in place and time, possible to him by his having 
destroyed all Mala by remaining in Samadhi. 


8. Paksham ( propositions ) are of three kinds , Paksham ( conclusion ) , 
Sapaksham (analogy ), Vipaksham (Negative Proposition ). 


There are three kinds of Hetu ( இயல்பு , காரியம் , அனு பலத்தி ). 
Inference is drawn out of the invariable concomitants flowing from the 
Paksham and Hetu . And the inference is of two kinds, inference for one 
self and inference for others. Inference for others is for explaining 
the proof to others. And this latter is divided into Anvaya 
Anumana and Vyatireka - Anumana . 


@ 9 . The three Pakshamsare - Paksham , Sapaksham and Vipaksham . 
Paksham is the statement comprising the conclusion or inference . Sapak 
sham is statement of similar instances. Vipaksham is the negative 
statement where the thing proved and the antecedent are absent. The 
first two give the proof by the method of agreement and the last by the 
method of difference. 


* Kala ( 5JT ) is one of the higher Tattvas which anables man to 
experience perceptions , without at the same time reaching Jnanam , 
by the temporary drawing of the Veil of Apava . 


@These have reference to purely Logical methods of Inductive proof. 
The text gives here the grounds of all Induction, as based on uniformities 
in Nature ( 9 UIT J ) as equality or inequality, Co - existence and 
causation . And on these depends all inductive reasoning; and inference 
( paksham ) is got at by the methods of Agreement ( Sapaksham ) and , by 
the methods of difference ( Vipaksham ). This is exactly the foundations 
of Mills Inductive Logic and , Dr. Bain condenses Mill s six kinds of 


57 


predicates into three as here stated and Dr. Bain gives five methods, 
Method of Agreement, Method of Difference, the Joint Method , the 
Method of concomitant variations , and the Method of Residue , of which 
the first two are no doubt the primary Methods. 

We will state the five laws as given by Dr. Bain - The Method of 
Agreement - If two or more instances of a Phenomenon under investiga 
tion have only one circumstance in common that instance is the cause or 
effect of the phenomenon . 


( ii ) The Method of Difference - If an instance when a phenomenon 
occurs and an instance when it does not occur , have every circumstance in 
common except one , that one occuring only in the first ; the circumstance 
present in the first and absent in the second is the cause or a part of the 
cause of the given phenomenon . 


( iii ) The Joint Methods - If two or more instances when the pheno 
menon occurs have only one circumstance in common , while two of 
more instances when it does not occur have nothing in common save the 
absence of that one circumstance ; the circumstance wherein alone the 
two set of instances differ, is the effect or the cause or a necessary part of 
the cause of the phenomenon . 


( iv ) The Method of concomitant Variations - Whatever phenomenon 
varies in any manner whenever another phenomenon varies in some other 
particular manner , is either a cause or an effect of the phenomenon and 
is connected with it through some bond of concomitance . 


( v ) The Method of Residue.- Subduct from any phenomenon such 
part as previous induction has shown to be the effect of certain antece 
dents , and the residue of the phenomenon is the effect of the remaining 
antecedent . 


* 10 . Hetu or Reason is of three kinds . Reason from natural rela 
tion ( Co - existance and equality ). Reasoning from causal relation 
(succession ) and Reasoning by means of contraries ( inequality ) . As 
for instance , we exhibit the first kind of reasoning when we infer the 
meaning of " மா " in the sentences " மா பூத்தது , " மா ஏறினான் . 
The second, when we infer fire from the presence of smoke , the third , 
when we infer the absence of dew from the absence of cold . 


* See note ( @ ) on the previous page . 


11. Anvayi - Anumana comprises the argument with Prathijna 
Hetu and Instance as in the form ; Fire is in the mountain ( Prathijna ). 
Because smoke is rising from the mountain ( Hetu ) . Because fire and 
smoke is both present in the oven (Instance ). 


58 


Vyatireki argument is of this form : There is no fire in the mountain , 
because there is no smoke arising from the mountain . For instance , 
there is neither smoke nor fire in the deep tank filled with lotus flowers. 
Nyayikas and Saivas clearly state the argument with five propositions 
including Nigama and Apanaya . 


* 12 . Purvadarsana Anumana is where we infer a particular flower 
from a particular smell, from our past knowledge of its connection . 
Vasanalinga Anumana is where we infer the amount of a man s learning 
by the words he utters ; Agama Anumana is when we infer a man s past 
karma from his present experience of pleasure and pain . 


@ 13 . Agama is the word of the Perfect Eternal Being . Of this Agama, 
the Tantra portion treats of the rituals ascertained without defects and 
inconsistency and required for salvation . The Mantra portion treats of 
Upasana required for controlling the senses and contemplation of God ; 
The Jnana Kanda treats of the nature of the Supreme , Beginningless 
and Endless . 

14. Inferential Fallacies are four in number . Fallacies in reasoning 
( Hetu ) are three . These divide again into twenty - one . Fallacies in 
agreement or analogy are eighteen . Fallacies of Nigrahasthan are 
divided into two and sub -divided into twenty - two . There are six other 
sub -divisions again . On the whole the fallacies are sixty - five in number. 


* These kinds of inference are to be distinguished from the Logical 
divisions of Pratyaksha , etc. 


@Agama is Revelation and means both Veda and Saivagamas. It 
must be the word of the Perfect Eternal Being . The words of any Being 
who does not answer to this description are of no authority . The Tantra 
and Mantra portions, The Mantra Kanda and Jnana Kanda portions 
find place both in the Vedas and Divyagamas . The Mantra portion 
answers more to he Upanishads, the Yogapada, and Jnana Kanda to 
the Jnana Kanda the Divygamas . 


அத்தியாயம் III . 


தத்துவ ஆராய்ச்சி 


உடல் தத்துவம் . 


பொருள் தத்துவம் . 


என்பது 


தத்துவம் என்ற சொல்லிற்கு உண்மை என்பது பொருளாகும் . 
எனவே தத்துவஞானம் 

உண்மையை அறிவதெனப் 
பொருள்படும் . உண்மை என்பதற்கு உள்ளது ; அதாவது என்றும் 
உள்ளது என்பதே கருத்து . நம் உடல் உட்பட நாம் காணும் 
பொருள்கள் யாவும் என்றும் உள்ளவை அல்ல . என்றுமே 
உள்ள நிலையான பொருள் ஏதாவதுண்டா ? உண்டாயின் அது எது ? 
அதன் இயல்புகள் யாவை ? என்பன போன்றவற்றை ஆராய்வமேதே 
தத்துவஞானம் எனப்படும் . 


உண்மையாக என்றுமே உள்ள பொருள்களின் தத்துவத்தை 
ஆராய்வது மெய்ஞ்ஞானம் என்றும் , அழியும் அல்லது மறையும் 
அதாவது பகுதிகளாகப் 

பிரியும் பொருள்களை அறிவது விஞ் 
ஞானம் என்றும் கொண்டனர் . 


ஞானிகளின் 


மெய்ஞ்ஞான ஆராய்ச்சி நம் நாட்டில் என்றோ முடிந்து அதன் 
முடிவுகளும் அறுதியிட்டு வெளியிடப்பட்டு விட்டன . பின் வந்த 
ஆராய்ச்சிகள் யாவும் அம்முடிவுகளைச் 

சரியாக 
விளங்கிக் கொள்வதன் பொருட்டே மேற்கொள்ளப்பட்டன . 

மெய்ஞ்ஞானத் தத்துவ ஆராய்ச்சியைப் பொழுது போக் 
கிற்காகத் தொடங்கவில்லை . 

சீவராசிகள் படும் அல்லலும் , 
மனிதர்களிடையே காணப்படும் ஏற்றத் தாழ்வுகளுமே இந்திய 
ஞானிகளை இவ் வாராய்ச்சியில் ஈடுபடச் செய்தன . 


வேறு 


மெய்ஞ்ஞானக் கொள்கைக்கும் மக்களது வாழ்க்கைக்கும் 
அதிகத் தொடர்புண்டு . இத் தத்துவஞானமும் வாழ்க்கையும் 
ஒன்றோடொன்று கருதுமளவுக்கு அவை இரண்டும் பின்னிக் கிடக் 
கின்றன 

இதனாற்றான் சமயம் வேறு , தத்துவஞானம் 
என்றில்லாமல் இந்நாட்டில் இரண்டும் பிணைந்து கிடக்கின்றன. 

மய்ஞ்ஞானிகளும் , தத்துவ ஞானிகளும் தத்துவ ஆராய்ச் 
சியில் மட்டுமன்றி அவ்வாராய்ச்சிக்குத் துணை யாகும் சாதனங்களை 
ஆராய்வதிலும் பெரிதும் ஈடுபட்டனர் . 

சாதனங்கள் அறிவைப் 
பெறும் வழிகளைக் குறிக்கும் . இவைகளைத் தத்துவ ஞானிகள் 
பிரமாணங்கள் என்பர் . 

பாறிகள் , நூல்கள் ஆகிய இவை 
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரமாணம் எனப்படும் . இப்பிர 
மாணங்கள் தத்துவ ஞானத்தின் சிறப்பியல்புகளும் ஒன்றாகக் 
கருதப்படுகின்றன. தத்துவ ஞான முடிவுகளை ஆகமம் , வேதம் 


60 


என்ற நூல்களில் 

பல்களில் வெளியிடப்பட்டுள்ளன . இந்த ஆகம வேதங் 
களில் கூறப்பட்டவைகளுக்கு விளக்கம் கூறுவதில் ஏற்பட்ட வேறு 
பாடுகளால் பிற்காலத்தில் பல பிரிவுகள் தோன்றின . இந்தியத் 
தத்துவ னிகள் அனைவரையும் இரு பெரும் பிரிவினராகப் 
பிரிப்பது வழக்கம் . 

ஒரு பிரிவினர் ஆகமங்களில் 

கூறப்பட்ட 
வற்றைச் சரியென ஒப்புக் கொள்ளுவோர் . மற்றொரு பிரி 
வினர் வேத உபநிடதங்களில் கூறப்பட்டவற்றைச் 

சரியென 
ஒப்புக்கொள்வோர் . வேதத்தை ஒப்புக் கொள்ளுவோரை 
வைதிகர் என்ற சொல்லாலும் , ஒப்புக் கொள்ளாதோரை 
அவைதிகர் என்ற சொல்லாலும் குறிப்பிடும் மரபும் உண்டு . 
உலகாயதர் , சமணர் , பௌத்தர் ஆகிய மூவருமே அவைதிகர் 
எனப்படும் பிரிவைச் சேர்ந்தவர்களாவர் . வைதிகருள் சாங் 
கியர் , யோக மதத்தினர் , நையாயிகர் , மீமாம்சகர் , வேதாந்தி 

சித்தாந்திகளெனப் பல உட்பிரிவினர் இடம் பெறுவர் . 
வேதத்தை ஆதரித்தமையால் எழுந்தவை 

பிரிவுகள் , 
அவற்றை எதிர்த்தமையால் எழுந்தவை சில பிரிவுகள் . 

ஆகமப் 
பிரமாணங்களைக் காண்டு நிரூபிப்பது 

நிரூபிப்பது சிறப்பான அம்சமாக 
விளங்குகிறது . 

மற்றவை அளவைப் பிரமாணங்கள் , தத்து 
வார்த்தத்தையறிய இவ்விரு பிரமாணங்களையும் அறிவது அவசிய 
மாகும் . 


கள் , 


அளவு கோல் 


பிரமாணங்கள் தான் அறிவைத் தரும் கருவிகள் . 

அவை தான் 
அளவு கோல்கள் . 

ஒரு பொருளை அளக்கத் தொடங்குமுன் 

சரியான தாவென அறிய வேண்டும் . தத்துவ 
ஞானம் என்பது பிரபஞ்ச ஆராய்ச்சி . பிரபஞ்ச ஆராய்ச்சி 
பற்றிய முடிவை நாம் அடையுமுன் , பிரபஞ்சத்தைப் பற்றி 
அறிய உதவிகளாயிருக்கும் கருவிகளைப் பற்றிய ஞானத்தை 
அவசியம் அறிய வேண்டும் . இதனை அளவை என்னும் பிர 
மாணயியலில் காணலாம் . 


எனவே , உடல் , தத்துவ நூலில் , முதலில் மெய்ஞ்ஞான 
விளக்கம் தந்து அதனை யடுத்து வருவது விஞ்ஞான 

விளக்க 
மாகும் . விஞ்ஞானமும் பொருள் தத்துவம் கொண்டுள்ளது .. 
பொருள் மூன்று வகைப்படும் , அவை , அருவப் 

பொருள் , 
அருவுருப் பொருள் , உருவப் பொருள் என்பவை யாம் . 

அருவப் 
பொருள் மெஞ்ஞானத்திலும் , அருவுருப் பொருள் , உருவப் 
பொருள்கள் விஞ்ஞானத்திலும் விளக்கப்பட்டுள்ளன . 

அருவப் 
பொருளை விளக்க மெய் கண்டான் நூலை உறு துணையாகக் கொண்டு 
விளக்க வேண்டியுளது . 

விஞ்ஞானத்தை அறிவது உடல் 
தத்துவ விளக்கத்திற்கு உறு துணையும் 

ன்றியமையாதது 
மாகும் . 


பொருள் தத்துவம் 


பொருள் என்பது யாதோவெனில் சொல்லில் உணரப்படுவது . 
அது முதல் , கரு , உரிப்பொருள் என மூவகைப்படும் . 


61 


முதல் கரு உரிப் பொருள் என்ற மூன்றே 
நுவலுங் காலை முறை சிறந்தனவே 
பாடலுட் பயின்றவை நாடுங்காலை ( அகத்திணை இயல் ) 


நிலமும் , காலமும் என இருவகைப் 


முதற் பொருளாவது : 
படும் . 


முதல் எனப்படுவது நிலம் பொழுதிரண்டின் 
இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே 

( அகத்திணை இயல் ) 


1. நிலம் எனவே நிலத்திற்குக் காரணமாகிய நீரும் , நீருக்குக் 
காரணமாகிய தீயும் , தீக்குக் காரண மாகிய காற்றும் , காற்றிற்குக் 
காரணமாகிய 

ஆகாயமும் பெறுதும் . 


2. காலமாவது மாத்திரை முதலாக நாழிகை, 
பொழுது , நாள் , பக்கம் , திங்கள் , இருது , 

இருது , அயநம் , 
உகம் எனப் பலவகைப்படும் . 


யாமம் , 
ஆண்டு , 


கருப் பொருளாவது : நிலத்திலும் , காலத்திலும் தோற்றும் 
பொருள் அது தேவர் , 

மக்கள் , விலங்கு முதலியனவும் , 
உணவு செயல் முதலாயினவும் , பறை , யாழ் முதலியனவும் 
ன்ன பிறவும் ஆகிப் பலவகைப்படும் . 


அஃது அகம் , 


உரிப் பொருளாவது : மக்கட்குரிய பொருள் . 
புறம் என இருவகைப்படும் . 


தல் 


அகமாவது உள்ளத்தின் உணரப்படும் நிகழ்ச்சியைக் - புணர்தல் 
குறிப்பதாகும் பிரிதல் , இருத்தல் , இரங்கல் , ஊடல் எனவும் , 
கைக்கிளை , பெருந்திணை எனவும் ஏழுவகைப் படும் . 

அகப் பொருளாவது போக நுகர்ச்சி யாதலின் அதனால் ஆய 
பயன் தானே அறிதலின் அகம் எனப்பட்டது . 

புறப் பொருளாவது மறஞ் செய்தலும் , அறஞ் செய்தலும் 
ஆகலான் அவற்றால் ஆய பயன் பிறர்க்கு 

ஆய பயன் பிறர்க்கு புலனாதலின் புறம் 
என்றார் . அஃதற்றாக , உலகத்துப் பொருள் எல்லாம் உணர் 
வேண்டுமெனின் அது முதல் , கரு , உரிப்பொருள் எனத் தொகை 
நிலையான் அடங்கும் . 

அவ்வாறு வகுக்கப்பட்ட பொருளை 
உருப்பினாலும், தொழிலினாலும் , பண்பினாலும் பாகுபடுத்தி 
நோக்க வரம்பிலவாய் 

விரியும் . இக் கருத்தினாலே உலகத்துப் 
பொருள் எல்லாவற்றையும் முதல் , 

உரிப் பொருள் எனக் 
கூறி , உருவத்தினால் உருவப் பொருளினையும் தொழிலினாலும் பண் 
பினாலும் அருவப் பொருளையும் ஓதினார் என உணர்க . 

நிலம் , தீ , நீர் , வளி விசும் போடைந்துங் 
கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் 

( தொல்காப்பியம் பொருளதிகாரம் 635. ) 


கரு . 


62 


மண் டிணிந்த நிலனும் 
நிலனேந்திய விசும்பும் 
விசும் புதை வம்ரு வளியும் 
வளித்தலை இய தீயும் 
தீமுரணிய நீருமென்றாங் 
கைம் பெரும் பூதத்தியற்கை போல 


( புற நானூறு) 


என்றாராகலினாலும் , இவ்வுலகம் ஐம்பெரும் பூத அணுக்களினால் 
ஆயது என்று சொல்லப்பட்டது . இவ்வைம் பெரும் பூத 
அணுக்களில் ஒவ்வொரு அணுக்கள் தோறும் 96 தத்துவங்கள் 
பொருந்தியிருக்கின்றன . 


இவ்வுலகத்தில் காணப்படும் முதல் , கருப் பொருள்களாகிய 
அருவ உருவப் பொருள்களில் இத்தொண்ணூற்றாறு தத்துவங்கள் 
பொதிந்து கிடைக்கின்றன . 


தனையே , 


பேதமை சார்வாச் செய்கையாகும் 
செய்கை சார்வா வுணர்ச்சி யாகும் 
உணர்சி 

சார்வா வருவுரு வாகும் 
அருவுருச் சார்வா வாயி லாகும் 
வாயில் சார்வா வூறா கும்மே . 
ஊறு சார்ந்து நுகர்ச்சி யாகும் 
நுகர்ச்சி சார்ந்து வேட்கை யாகும் 
வேட்கை சார்ந்து பற்றா கும்மே 
பற்றிற் றோன்றுங் கருமத் தொகுதி 
கருமத் தொகுதி காரண மாக 
வருமே யேனை வழி முறைத் தோற்றம் 
தோற்றஞ் சார்பின் மூப்புப் பிணி சாக்கா 
டவல மாற்றுக் கவலை கையா றெனத் 
தவலிறுன்பந் தலைவரு மென்ப 

ஊழின் மண்டில மாச் சூழுமிந் நுகர்ச்சி 
(மணிமேகலை -பவத்திறமறுகெனப்பாவை நோற்ற காதை ) 


இன்னும் , 


பேதமை செய்கை யுணர்வே யருவுரு 
வாயிலூறே நுகர்வே , வேட்கை 
பற்றே பவமே தோற்றம் வினைப் பயன் 
இற்றென வகுத்த வியல் பீராறும் 
பிறந்தோ ரறியிற் பெரும் பேறறிகுவர் 
அறியா ராயினாழ் நர கறிகுவர் 


(மணிமேகலை ) 


என்றும் கூறப்பட்டுள்ளது . 


63 


மானந்தி எத்தனை காலம் அழைக்கினுந் 
தானந்தி யஞ்சின் தனிச் சுடராய் நிற்குங் 
கானந்தி யுந்தி கடந்து கமலத்தின் 
மேனந்தி ஒன்பதின் மேவி நின்றானே . 

(திருமந்திரம் 1716 ) 
உருவம் அருவும் உருவோ டருவும் 
மருவு பரசிவன் மன் பல்லுயிர்க்குங் 
குருவு மென நிற்குங் கொள்கைய னாகுந் 
தருவென நல்குஞ் சதா சிவன் தானே . 

( திருமந்திரம் 1733 ) 
நாலான கீழ துருவ நடுநிற்க 
மேலான நான்கு மருவு மிக நாப்பண் 
நாலான ஒன்று மருவுரு நண்ணலாற் 

பாலா மிவை யாம் பரசிவன் தானே . ( திருமந்திரம் 1734 ) 
கட்புலனும் , திணை பால் வேறு பாட்டுருவும் , கட்புலனாகா 
கட்புலனாயினும் 

வேறுபாடு தோன்றா அருவுருவும் 
கிய முத்திறப் பிழம்புகளாய் உலகத்தில் பொருள்கள் திகழ் 
கின்றன . 

இம் முத்திறப்பட்ட பிழம்புகளில் அருவப் பொரு 
ஒன்பது திருமேனிகளை யுடையன . 


அருவும் , 


ருள் 


உருவம் நான்கும் கீழ்ப்படி யென்றும் 
அருவம் நான்கும் மேற்படி யென்றும் 


அருவுருவம் நடுப்படியென்றும் அழைக்கப்பெறும் . 


உருவம் : -1 . 


அயன் 


2 . 


3 . 


அரன் 
ஈசன் 


4 . 


அருவுருவம் : -1 . 


சதாசிவம் 


அருவம் : -1 . 


விந்து 


நாதம் 


2 . 
3 . 
4 . 


சக்தி 
சிவம் 


ஆக ஒன்பதாம் . 


மற்றும் , 


ஆதி பரந் தெய்வம் அண்டத்து நற்றெய்வஞ் 
சோதி யடியார் தொடரும் பெருந் தெய்வம் 
நீதியுள் மாதெய்வ நின்மலன் எம்மினா 

பாதியுள் மனனும் பராசக்தியாமே . ( திருமந்திரம் 1737 ) 
மேல் ஓதிய ஒன்பான் திருப்படிமங்களில் ஒவ்வொன்றிலும் 
ஓர் பாதி தன தாகக் கொள்ளும் நிலை பெற்ற வனப் பாற்றலாகிய 
பராசக்தியாகும் . 


-64 


எனவே , 


சக்திக்கு மேலே பராசக்தி தன்னுள்ளே 
சுத்த சிவபதந் தோயாத தூவொளி 
அத்தன் திருவடிக் கப்பாலைக் கப்பாலாம் 
ஒத்தவும் ஆமீசன் தானான வுண்மையே . 

( திருமந்திரம் 1738 ) 


சத்தி தத்துவத்துக்கு மேல் விளங்கும் இயக்க நிலை அறிவுப் 
பேராற்றலாகிய பராசக்தியாகும் . அப்பேராற்றலினுள் திகழ்வது 
இயற்கை உண்மைச் சிவனிலையாகும் . 

அதன்மேல் 

யாதினும் 
தோயாது அருவப் பெருவெளி நிற்கும் . அந்நிலையும் ஆற்றலாகிய 
சக்திக்கு இயைந்த அறிவாகிய சிவம் வீற்றிருந்ததனாலும் மெய்மை 
யாகும் . 


கொழுந்தினைக் காணிற் குவலயந் தோன்றும் 
எழுந்திடங் காணில் இருக்கலு மாகும் 
பரந்திடங் காணிற் பார்ப்பதி மேலே 
திரண்டெழக் கண்டவன் சிந்தையுளானே . 

( திருமந்திரம் 1739 ) 


பரம் என்றிடத்தில் சிவனும் சக்தியும் ஒரு காற்றிலே உடைய 
மெய்மை தோன்றும் . ஆகவே சக்தி சிவமாகும் . 

சிவம் சக்தியு 
மாகும் . இவ்விரண்டு பொருளானதும் ஒன்றே . அகங்கை , 
புறங்கை போன்று இயல்பால் இரு நிலை என்ப . சக்தியும் சிவமும் 
இல்லாமல் எப்பொழுதும் தோற்ற முறாது . சக்தியே யாண்டும் 
எல்லா பொருள்கட்கும் தாங்கும் நிலைக்களம் . 

ஆனால் சிவ 
சக்தியே உலகப் பொருள்களாகச் சமைந்தது என ஏற்றுக் கூறுவர் . 
ஆகவே உலகத்தில் காணப்படும் 

காணப்படும் முதல் , கரு , வென்னும் 
பொருள்கள் உருவமாயும் உருவருவமாயும் அருவமாயும் தோற்ற 
மளிக்கின்றன . அருவமும் உருவமும் பிரிக்கப்படாதது . அருவத்தில் 
உருவமும் உருவத்தில் 

அருவமும் 

பிணைந்து கிடக்கின்றன 
என்பதை நன்கு சித்தாந்த நூல்கள் கூறுகின்றன . 
இதனையே திருமூலர் திருமந்திரத்தில் : 

பெருவாய் முதலெண்ணும் பேதமே பேதித்து 
அருவா யுருவாய் அருவுருவாகிக் 
குருவாய் வருஞ் சத்தி கோனுயிர்ப் பன்மை 
உருவாயுடனிருந் தொன்றா யன்றாமே . 

( திருமந்திரம் 2442 ) 


உயிர்க்குயிராகிய வுருவா யருவாய் 
அயற் புணர் வாகி யறிவாய்ச் செறிவாய் 
நயப்புறு சத்தியும் நாதன் உலகாதி 
இயற்பின்றி யெல்லாம் இருள் மூடமாமே . 

( திருமந்திரம் 217 ) 


65 


க 


எந்தை பரமனும் என்னம்மை கூடமும் 
முந்த வுரைத்து முறை சொல்லின் ஞானமாஞ் 
சந்தித் திருந்த விடம் பெருங் கண் ணியை 
உந்தியின் மேல் வைத்துகந்திருந்தானே . 

( திருமந்திரம் 1740 ) 
சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் மணி யொளி போலப் பிரிப் 
பின்றிக் கலந்து கூடிய கூட்டம் ஒரு பாகத்தமர்ந்த சேர்க்கை என , 
திருமூலர் கூறுகிறார் . 

அருவமும் உருவு மாகி அநாதியாய்ப் பலவாய் ஒன்றாய்ப் 
பரமமாய் நின்ற சோதிப் 

நின்ற சோதிப் பிழம்பதோர் மேனியாகக் 
கருணை கூர் முகங்க ள் . 

( கந்தபுராணம் ) 
அற்றமில் உருவமாகுவன் , அருவம் ஆகுவன் , அருவுரு வகன்ற 
பெற்றியு மாவன் , மறைகளுந் தெரியாப் பெரியவன் , பெரியார்க்கும் 
பெரியான் , சுற்றிடும் பொருள்கள் அனைத்து மாய் அலவாய்த் 

தோன்றிய 
தனிப் பெருந் தோன்றல் . 

( கந்தபுராணச் சுருக்கம் ) 
எனவே , வடிவம் , வடிவு இல்லது , வடிவம் இல்லது மாயது என்ற 
முத்திறப்பட்ட சகல நிட்கள திருமேனிகளாக விளங்குகின்றன 
எனப்பட்டது . 
மற்றும் இக்குறிப்பையே , 

அருவுருவந் தானறிதலாயிழையா யான்மா 
அருவுருவ 

மன்றாகு முண்மை- அருவுருவாய்த் 
தோன்றியுட னில்லாது தோன்றாது நில்லாது 
தோன்றன் மலர் மணம் போற் றொக்கு . 

( ஏழாஞ் சூத்திரம் ) 
என்று சிவஞான போதமும் ,, 

" ஈசனரு ளிச்சையறி வியற்ற லின்ப மிலய 

மொடு போகமதி கார மாகித் 
தேசருவ மருவுருவ முருவ மாகித் தேவியுமாய்த் 

தேசமொடு செல்வமாகிப் , 
அருவினி லுருவந் தோன்றியங் காங்கி பாவமாகி 
யுருவினிலுருவ மாயே யுதித்திடு முலக மெல்லாம் 
பெருகிடுஞ் சுருங்கும் பேதா பேதமோ டபேதமாகு 

மொருவனே யெல்லாமாகி யல்லவா யுடனு மாவன் 
எனச் சிவஞான சித்தியாரும் விளக்குகின்றன . 
எனவே , 

காரியப் பரம் பொருள் அருவாய் . உருவாய் , 
அருவுருவாய்த் தோன்றி யருளப்பட்டது . 

இந்நிலைமை தொன் 
மையிலேயே இயற்கையாக அமைந்த நன்ை 

ன்மைப் 

பண் பாம் 
இனி அருவம் அருவுருவம் , உருவம் ஆகியவற்றை ஆராய்வோம் . 

371 - B - 2-5 


காரண 


அருவப்பொருள் . 


சதாசிவம் 


அருவப் பொருள் ஒன்பது திருமேனிகளையுடையது . அவை , 
சிவம் , சக்தி , விந்து , நாதம் என நான்கும் மேற்படி ; 
மட்டும் நடுப்படி ; அயன் , அரி , அரன் , ஈசன் என நான்கும் 
ஆகிய ஒன்பதும் திருமேனிகளாகும் . இவைகளை முறையே , 


3 . 


1 . அறிவு 
2. ஆற்றல் 

ஒலி 
4 . 

ஒளி 
அருளோன் 

ஆண்டான் 
7. படைப்போன் 
8. காப்போன் 
9. அழிப்போன் எனச் சித்தாந்த சாத்திர நூல்கள் கூறு 
கின்றன வென்பதை 

வன்பதை மேலே கண்டோம் . 


6 . 


வேத 


சிவம் இயல் : சிவம் என்ற சொல் முதன் முதல் எந்த 
நூ 

எந்த மொழியில் காணப்படுகிறது என்பது ஆராயத் 
தக்கதாகும் . புற நானூறு 

போன்ற 

மிகப் பழைய 
தமிழ் நூற்களிலே சிவன் என்ற சொல் காணப்படவில்லை . 
காலத்தில் தோன்றிய இருக் , யசுர் , சாம வேதங்களிலும் காணப் 
படவில்லை . எனினும் , சிவன் என்ற சொல் இல்லாதபோதும் 
சிவபெருமானைக் குறிக்கும் நீலமணி மிடற்றொருவன் , கறை 
மிடற்றண்ணல் போன்ற அநேக சொற்கள் உபயோகித்திருத் 
தலைப் புறநானூற்றில் காணலாம் . 


சைவ சித்தாந்தமும் , ஆகம நூலும் தமிழருக்கே உரியதாக 
இருந்தும் சிவன் என்னும் சொல் பழைய தமிழ்ச் சங்க நூல் 
களில் காணப்படாமைக்குக் காரணங்களில்லாமலில்லை . 

தென் 
னகத்தில் ஆகம நூல்கள் தமிழ் அறிவர்களிடையே மனப்பாடமாக 
இருந்தது . வாழையடி வாழையாக மனப்பாடமாக இருந்ததே 
ஒழிய அவ்வமயம் ஏடுகளில் எழுதப்படவில்லை . தென்பாலி 
முகத்தில் அநேக கடற்கோள்களினால் தமிழர்கள் நான்கு பக்கமும் 
சிதறி ஓடினர் . தமிழர்களும் , நாகர்களும் சிந்து கங்கை இடை 
வெளி தீரத்தை அடைந்தார்கள் . ஆகமமும் அவ்விடம் சென்றது . 
எஞ்சிய தமிழகத்தில் ஆகமம் மறைந்தது . இக்காரணங்களால் 
ற்காலத்தில் எழுந்த பழந் தமிழ்ச் சங்க நூல்களில் சிவன் 
என்ற சொல் காணப்படவில்லை . 

சிந்து கங்கை இடைவெளி 
தீரத்தில் பாவிய நாகர்களும் , தமிழர்களும் , ஆகம நூற்களுக்குப் 


67 


எனவே 


புத்துயிர் அளித்து மறுமலர்ச்சி அடையச் செய்தார்கள் . மனப் 
பாடமாக இருந்த ஆகம நூற்கள் 

ஓலைச் 

சுவடிகளில் எழுதப் 
பட்டன . அங்குச் சொல்லாட்சி வடமொழியானபடியால் காலக் 
கிரமத்தில் ஆகம நூல் வடமொழியில் பதிந்து விட்டது . 
தமிழர் , நாகர் பரம்பரையிலுதித்த அரசர்களிடையே சைவ சித் 
தாந்தம் மிகவும் சிறப்பாகப் போற்றி வரப்பட்டது . 

அம் 
மன்னர்களின் ஆட்சி நிலை குலையவே , அன்னார்கள் தெற்கு 
நோக்கிப் போந்தார்கள் . அவ்வாறு போந்தவர்கள் வாகடர் 
களும் , பல்லவர்களுமாம் . இம் மன்னர்கள் தென்னகத்தில் 
குறு நில மன்னர்களாகி , பிறகு பெரியதொரு 

அரசையே 
தோற்றுவித்தார்கள் . அவ்வாட்சியுடன் சைவ சித்தாந்தமும் 
சிறந்தோங்கியது . ஆனால் வட மொழியிலே வலுவுற்றிருந்தது . 
இச் சம்பவங்கள் எல்லாம் வரலாற்று காலத்திற்கு முன்பு நடந்த 
தாகும் . 

ஆகவே தென்னகத்தில் சைவ சித்தாந்தம் சற்று மறைந்தே 
இருந்தது . கங்கை நாட்டை விட்டு , தென்னகத்திற்கு வந்து 
மறுபடியும் தமிழில் மறுமலர்ச்சியடையும் வரையில் 

ஆகம் 
நூற்களுக்கு இருண்ட காலமாக இருந்தது . 


வரலாற்று காலத்துக்கு முன்பு வடக்கில் போற்றியிருந்த ஆகம 
நூலின் கருத்துக்களைத் தென்னகத்தில் திருவாடுதுறையில் முதன் 
முதலாக இனிய தமிழில் திருமூலர் தன் திருமந்திரத்தில் ஒன்பது 
தந்திரங்களாகக் கூறியுள்ளார் . அவ்வமயம் பிற மொழி , ஆட்சி 
யானபடியால் திருமந்திரமும் கி.பி. 700 

700 வரையில் மறைந்து 
கிடந்தது . ஆனால் கடைச் 

சங்க நூற்களில் சிவன் என்ற 
சொற்கள் மிகவும் பொலிந்து கண்ணுற்றது . கடைச் சங்க 
காலம் ஏறத்தாழ 

ஏறத்தாழ கி.மு. 760 முதல் கி.பி. 1300 எனலாம் . 
நிற்க , கி.பி. 700 - க்கு மேல் தமிழில் சைவ சித்தாந்தத்திலும் 
தேவார திருவாசகத் தோத்திரப் பாடலிலும் சிவன் சொல் 
லாட்சி பெற்றது . 

கி.பி. 1300 - ல் மெய்கண்ட தேவர் தோன்றி 
தமிழில் முறையாக , சைவசித்தாந்தத்தைச் சிவஞான போதம் , 
என்ற நூலை வெளியிட்டார் . அதனைத் தழுவி மெய்கண்ட 
சாத்திரத்தோடு மேலும் பதின்மூன்றும் உண்டாயது . 


முறையான சைவ சித்தாந்தம் தமிழில் வரலாற்று வாயிலாக 
கி.மு. 900 - க்கும் ,, 

கி.பி. 1200 - க்குமிடைப்பட்ட காலத்தன 
வாகிய ஆகம் நூற்கள் தென்னகத்தில் இடம் 

பெற்றிருந்த 
போதிலும் , 

கி.பி. 400 - க்கும் கி.பி. 1300 - க்குமிடைப்பட்ட 
காலத்தில் தமிழில் முறையான சைவ சித்தாந்த நூல்களும் மெய் 
கண்டான் சாத்திரமும் வெளியிடப்பட்டன என்பது திண்ணம் . 

சிவம் என்ற சொல்லினைப் பற்றிய ஆராய்ச்சியை இம்மட் 
டாடு நிறுத்தி சிவன் என்பது என்னென்பதை ஆராய்வோம் . 


சிவனைக் கடவுள் என்று குறிப்பிடுகின்றனர் . கடவுள் என்ற 
தனித் தமிழ்ச் சொவ்லின் பொருளிலேயே சைவ சித்தாந்த கருத் 
துப் பெரிதும் அடங்கியுள்ளது எனக் காட்டுவதுண்டு கதவுள் 

371 - B--5A 


68 


கின்றது . 


என்பது தனித் தமிழ்ச் சொல் . 

அது புற நானூறு , தொல் 
காப்பியம் போன்ற மிகப் பழைய தமிழ் நூல்களிலே காணப்படு 

கடவுள் என்றால் இயக்குதல் ; எனவே , கடவுள் 
என்பதற்கு , உலகை இயக்குபவர் என்பது கருத்து . கடவுள் 
என்பதற்கு உள்ளத்தைக் கடந்தவர் எனப் பொருள் 

கூறுவது 
முண்டு . கடவுள் உலகைக் கடந்தவர் எனப் பொருள் கூறுவது 
முண்டு . கடவுள் உலகைக் கடந்தவர் . அதே சமயம் உலகிலும் 
உள்ளவர் எனக் கொள்வது , உலகினுள்ளும் உயிர்களினுள்ளும் 
நிறைந்து நிற்கும் நிலையை உள் என்ற சொல்லும் , அவற்றைக் 
கடந்து நிற்கும் நிலையைக் கட 

என்ற சொல்லும் குறிக்கும் . 
உலகை இயக்குபவன் இறைவன் . அவன் உலகெங்கும் நிறைந் 

அதே சமயம் , உலகைக் கடந்து நிற்பவனுமாவான் . 
கடவுள் என்ற சொல்லிலே அடங்கியிருக்கும் இக் கருத்துகள் 
சைவ சித்தாந்தக் கருத்துக்கள் . மிகப் பழைய நூல்களாகிய 
தொல்காப்பியம் , 

புறநானூறு ஆகியவற்றிலேயே இச்சொல் 
குறிப்பிடத் தக்கது அவற்றைக் கீழ்க்கண்ட வரிகளில் காணலாம் : 
1 . அருந்திறற் கடவுள் காக்கும் உயர்சிமைப் 
பெருங்கல் நாடன் 

( புறம் 158 ) 
2 . " கடவுள் ஆலத்து 

( புறம் 199 ) 
3 . ஆலமர் கடவுளன்ன- நின் 
கடவுள் சான்ற கற்பு 

( புறம் 198 ) 


தவன் . 


GG 


ஆகவே , 


அருவப் 


4 . அறங்குறித் தன்று பொருளாகுதலின் 
மருள் தீர்ந்து மயக்கு ஓரீஇ 

( புறம் 29 ) 
கடவுள் சிவன் போன்ற மற்ற சொற்களாலும் அதற் 
கேற்ப பிற மொழியா உணரப்படுவதெல்லாம் 
பொருள் ; ஊனக் கண்களால் காண்பவை அல்ல . 

அறிவால் 
உணரப்படுவதே . அதனை நேரடியாகக் கூறுவதே சைவ சித் 
தாந்தம் . 

சிவனைப் பற்றியோ , கடவுளைப் பற்றியோ நிரூபிப்பது 
சைவ சித்தாந்தம் , இது இரு பிரிவினைக் கொண்டது . சுபக்கம் 
என்றும் பர பக்கம் என்றும் இருவகைப்படும் . சுபக்கம் என்பது 
கடவுள் உண்டென்பதை நிரூபிப்பது . 

ஒரு பொருள் உண்டென்பதை நிரூபிக்கப் பொதுவாக மூன்று 
வழிகள் உண்டு . அவ்வழிகள் அளவைகள் எனப்படும் . 
உரை கல் , கருதல் , காண்டல் 

மூன்றுமே அளவைகள் 
இவை அளவை நூலில் விளக்கப்பட்டுள்ளன . இவற்றுள் முதலாவ 
தாகிய உரைகல் , ஒரு பொருளை அனுபவத்தால் அறிந்த மகான் 
களின் அல்லது அறிஞர்களின் வாய்மொழி மூலம் அறிதலாகும் . 
அவர்களது வாக்கைக் கேட்பதன் மூலம் அறிதலாகும் . 
மூன்றினுள்ளே கடவுளுண்டு அல்லது சிவன் உண்டு என்பதற்கு 
முக்கிய ஆதாரமாகச் சைவ சித்தாந்திகள் கைக்கொள்வது உரை 
கல்லே . 

ஏனைய அளவைகளைக் கொண்டு சிவத்தை நிரூபிப்பது 
கடினம் . 

இக்காரணத்தால் தான் சிவம் உண்டென்பதை ஒப்புக் 
கொள்வோர் அனை வரும் உரைகல்லையே முக்கிய அளவையாக்க 
கொள்ளுகின்றனர் . 


என் 


இம் 


69 


இறையருள் பெற்ற அநுபூதிமான்களுடைய வாக்குகளே 
ன்று வேதம் என்றும் ஆகமம் என்றும் குறிப்பிடப்படுகின்றன . 


கருதல் அளவை மூலமாகவும் சிவத்தை நிரூபிக்கலாம் . வேத 
கமங்களிலே கூறப்பட்டவற்றை மேலும் வலியுறுத்த கருதல் 
பிரமாணம் பயன்படும் . சில சமயம் வேத ஆகமங்களை ஒப்புக் 
கொள்ளாதவர்களுக்குக் கடவுள் உண்டென்பதை நிரூபிக்க கருதல் 
மட்டுமே பயன்படும் . கரு தலைக் கொண்டு சிவத்தை மூன்று 
விதமாக நிரூபிக்கலாம் . உலகின் உண்மையைக் கொண்டு அதனைப் 
படைத்தவனும் உளன் என நிரூபிப்பது . இரண்டாவது , 
படைப்பின் நோக்கத்தை ஆராய்வதன் மூலம் படைத்தவனும் 

என நிரூபிப்பது . மூன்றாவது , பொருள்களிலுள்ள 
குறைகளைக் கொண்டு குறைவில்லா பரிபூரண மான 
உண்டென நிரூபிப்பது . 


உளன் 


பொருளும் 


சைவர்கள் உலகைக் கொண்டு நிரூபிக்கும் 

நிரூபிக்கும் விதம் மிகவும் 
சுருக்கமானது . 

பானையைக் கொண்டு அதனை வனைந்த குயவன் 
ஒருவன் உளன் என்பது அறியப்படுகிறது . அதைப் போலவே , 
உலகத்தைக் கொண்டு அதனைப் படைத்தவன் ஒருவன் இருந்தே 
யாக வேண்டும் என்பது உறுதியாகின்றது . பானை தன்னைத் 
தானே ஆக்கிக் கொண்டது என்று கூறுதல் பொருந்தாது . 
என்றைக்கோ ஒரு நாள் ஆக்கப் பட்டது அல்ல ; அநாதி தொட்டே 
ஆக்கப்பட்டபடியே 

உள்ளது என்றும் வாதிக்க முடியாது . 
இதைப் போலவே , 

உலகம் தன்னைத் தானே படைத்துக் கொண் 
டது என்றோ அல்லது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் படைக்கப்பட்டது 
அல்ல , என்றுமே இந்த நிலையிலேயே உள்ளது என்றோ, வாதிடல் 
பொருந்தாது . பானை தானாகவே உற்பத்தியானது 

பொருந்தாது . 
உலகம் பகுதிகளையுடையது . பகுதிகளையுடைய பொருள் 

எதிலும் 
அப்பகுதிகளைத் தாமாகவே வந்து சேர்ந்து கொள்வதை 
எங்கும் கண்டதில்லை . அப்பகுதிகளை ஏற்ற மாதிரி யாராவது 
ஒருவர் ஒன்று சேர்த்தால் தான் அவை ஒன்று சேர்ந்து ஒரு பொரு 
ளாகும் . பானை என்றைக்கோ ஒருநாள் வனையப்பட்டது அல்ல . 
அது என்றுமே உள்ளது எ 

பாருந்தாது . உலகிலுள்ள 
ஒவ்வொரு பொருளும் ஒரு காலத்தில் தோன்றி இன் காலத் 
தில் அழியக் காண்கிறோம் . இதிலிருந்து உலகம் முழுவதற்கும் 
இக்கதியுண்டென்பது தெளிவாகிறது . உலகம் படைக்கப்பட் 
பொருள் எனக் கொண்டு அதனைப் படைத்தவன் உளன் எனச் 
சைவ சித்தாந்திகள் நிரூபிக்கும் விதம் எடுத்துக் காட்டப்பட்டது . 


நாம் 


பாலாக 


சிவத்தை ஆண் 

உருவகப்படுத்துவதன் காரணம் 
என்ன எனின் , ஆண் , பெண் , அலி என்னும் மூன்று மல்லாத 
பதியாகிய சிவம் சர்வான் மாக்களுக்குந் தனு கரண புவன போகங் 
களைத் தோற்றுவித்தலால் ஆண்பாற் படுத்தி பலவிதமாக உரு 
வகப்படுத்தப் பட்டிருக்கின்றதைக் காண்கிறோம் . 

ஆண்பால் 
படுத்தி வழக்கில் வந்தமையால் சிவத்தைச் சிவனென , 

வழங்க 
நிர்ப்பந்தம் ஏற்பட்டுள்ளது . உண்மையில் சிவத்துக்குப் பால் 
வேற்றுமையே கிடையாது . உருவமும் கிடையாது . 


70 


4. முற்று 


சிவத்தின் பண்புகளைக் கூறுமிடத்து , திருவள்ளுவர் எண் 
குணத்தான் என்கிறார் . அவை 

1. தன்வயத்தனாதல் , 2 . 

தூய 
உடம்பினனாதல் , 3 . இயற்கையுணர்வினனாதல் , 
முணர்தல் , 

5 . இயல்பாகவே பாசங்களினின்று நீங்குதல் , 
6. பேரருளுடைமை , 7. முடிவிலாற்றலுடைமை , 8. வரம்பி 
லின்பமுடைமை என்பனவாம் . இதனையே உமாபதி சிவாச் 
சாரியார் 


பதி பரமே யது தா 
நிலமரு வுருவன்றிக் குணங் குறிகளின்றி 
நின்மலமா யேகமாய் நித்தமாகி 
அலகிலு யிர்க்குணர்வாகி அசல மாகி 
யகண்டிதமா 

யானந்த வுருவா யன்றிச் 
செலவரிதாய்ச் செல்கதியாய்ச் சிறிதாகிப் பெரிதாய்த் 
திகழ்வது தற்சிவமென்பர் பெரிதாய்ச் தெரிந்துளோரே . 


இவ்வாறு தெளிவாகக் கூறுகிறார் . 

சிவமே மேலான பொருள் , உருவமும் இல்லை ; குறியும் இல்லை ; 
குணமும் இல்லை ; அழுக்கு அற்றது , அது ஏகம் . அழிவில்லாதது . 
உயிர்களின் அறிவுக்கு அறிவு . சலனம் அற்றது ; எல்லை அற்றது . 
ஆனந்தமே உருவானது . மாறுபட்டவர்களுக்கு அரியது . வழி 
படுபவருக்கு எளியது . சிறியவற்றுள் சிறியது . பெரிய வற்றுள் 
பெரியது . 

அறிவுடையோர் அதனைச் சிவம் என்பர் , 
இதனையே , 


எல்லா வுலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய் 
நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்கலால் 
எல்லாரும் உய்யக் கொண்டிங்கே அளித்தலாற் 

சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே . 
என்று திருமந்திரம் 1551 - ஆம் பாடலும் விளக்குகிறது . மேலும் 
இதன் விளக்கத்தைக் கீழ்வரும் பாடல்களில் 

கீழ்வரும் பாடல்களில் நன்குணரலாம் ; 
1. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் 

நிகரில் இறை நிற்கும் நிறைந்து . 


2 . 


தன் நிலைமை மண் உயிர்கள் சாரத் தரும் சக்தி 
பின்னம் இலான் எங்கள் பிரான் . 


3 . 


பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் 
அருமைக்கும் ஒப்பின் மையான் .. 


ஆக்கி எவையும் அளித்தா சுடன் அடங்கம் 
போக்குமவன் போகாப் புகல் . 


5 . 


அரு உருவும் அறிஞர்க் கறிவாம் 
உருவம உடையான் உளன் . 


71 


எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் ஏகம் 
தங்கும் அவன் தானே தனி . 


7. 


நலமிலன் நண்ணார்க்கு நண்ணினர்க்கு நல்லன் 
சலம் இலன் பேர் சங் கரன் . 


கும் . 
னுள் 


சிவத்தைச் சிவன் என்றும் கடவுள் என்றும் அநுபூதிமான்கள் 
கூறினர் . முதன் முதல் , முடிவுக்கு முடிவான பொருளைக் 
கண்டவர் சிவ பெருமான் . அம் மா பெரும் சித்தனின் பெயரையே 
முடிவுக்கு முடிவான 

பொருளுக்கு 

ஏறிட்டுக் கூறப்பட்டுள்ளது . 
ஆகவே , மெய்கண்டான் நூலில் சிவன் 

என்றால் மாபேரும் 
சித்தனாகிய சிவபெருமான் கண்டு ஆகமத்தில் கூறியதைக் குறிக் 

இந்நூலில் கூறுவதெல்லாம் எல்லாப் பொருளையும் தன் 
அடங்க வைத்திருப்பதனால் 

பெரியோனாக இருப்பதோடு 
கூட , 

மிகமிக நுண்ணிய பொருளினுள்ளும் தான் அடங்கியிருக்கும் 
தன்மையும் உடையது 

சிவம் . ஆதலால் , 

புரியட்டமாகும் . 
ங்ஙனம் அணுவுக்குள் அணுவாய்த் தங்கியிராவிட்டால் எந்தப் 
பாருளும் நிலை கொள்ளாது . அணுவுக்கு அணுவாகச் சிவம் 
இல்லாவிடின் எங்கும் நிறைந்த பொருளாக வழங்கப்படமாட்டாது . 
இதனால் , புறத்தே நிறைந்திருத்தலேயன்றி அகத்தும் அங்ஙன 
மிருப்பது சிவம் என்பது உணரப்படும் . 

ஆகவே , 

சிவம் 
நுண்மை நிலை உணரப்பட்டது . இந்நுண்மை நிலை தான் யாவரை 

யாவற்றையும் ஆட்டுவிக்கும் நிலையாம் சிறப்புடையது . 
உயிர்க்குயிராம் நொய்மை நிலையிலும் சிவத்துக்கு எவரும் இணை 
யாகார் . 

மற்றும் , சிவம் ஒன்றே முத்தொழிற்கும் 
ஏனையோர் தத்தமக்குரிய தொழிற்கே உரியராவர் . 

இதனால் 
பிரபஞ்சத் தோற்ற ஒடுக்கங்கள் சிவத்தாலே உள என அறியலாம் . 
தானே யாவற்றிற்கும் முதன்மையாயிருத்தலே கடவுள் தன்மை 

இத்தன்மை சிவத்திற்கே இயல்பாக உள்ளது . ஏனைய 
எவர்க்கும் எதற்கும் இல்லை . முதல்வன் 

ஒருவராலும் அறிய 
முடியாதவனல்லன் . அறிவர்க்கு எளியன் ; அல்லோர்க்கு 
அரியன் . 


யும் 


உரியது . 


யாம் . 


எனவே , அறிவுடைய 

உயிரானது மனத்தோடு கூடி 
காரியத்தை நினைக்கிறது . பிறகு , அறிவினால் இந்த விதமாய்ச் 
செய்யவேண்டுமென்று பகுத்துத் திட்டமிடுகின்றது . 

ஆனால் , 
காரியத்தைச் செய்யும்போது அதற்கு ஓர் உடம்பு வேண்டியிருக் 
கிறது . 

ஆன்மாவானது ஒரு தொழிலைச் செய்யும்போது ஓர் 
உருவத்தை மேற்கொண்டே ஆக வேண்டியுள்ளது . உடம்பு 
இல்லாவிடில் உயிர் எத்தொழிலும் செய்ய இயலாது . உடம்பை 
அசைப்பதற்கு உயிரின் நினைப்பே போதும் . ஆனால் , பிறிதொரு 
பொருளை அசைப்பதற்கு உடம்பு ( உருவம் ) 

வேண்டியுள்ளது 
உயிருக்கு இவ்வகையான உடம்பு அதன் வினைக்கேற்ப அமைகிறது . 
உயிரும் நினைத்தல் , அறிதல் , தொழிற்படுத்தல் 

என்ற மூன்று 
நிலைகளை அடைவதை நாம் அறிகிறோம் . இங்ஙனமே சிவமும் 
உயிர்களுக்குப் படைத்தலாதி தொழிலியற்ற விரும்புகையில் உரு 
வங் கொள்ளுகின்றது . 

சிவத்தின் சங்கற்ப சக்தியா 
லடைகிறதேயன்றி , நம்போன்று வினையினால் அமைய பெறுவதன்று 


ஆனால் 


72 


சிவம் அனாதியாகவே 

வினையின் நீங்கிய இயல்புடையது . 
ஆதலால் , 

சிவத்திற்குக் கன்ம உடம்பு கிடையாது . எல்லாத் 
தத்துவங்களையும் தன்னுள் ஒடுங்கச் செய்தலும் , அத்தத்துவங் 
களை உயிர்களின் பொருட்டாக உபகரித்தலும் , அவற்றை 
உயிர்கள் பற்றி நின்று துய்த்து அறிவு விளக்கம் பெறச் செய்தலும் 
என்கிற இந்த மூன்று தொழில்களுக்கும் சிவமே முதலாகும் . இந்த 
நிலைகளை , இலயம் , போகம் , 

அதிகாரம் என்ற பெயர்களால் 
ஓதுவர் அறிஞர் . இம் மூவகைச் சிவபேதங்களும் சுத்த மாயா 
தத்துவங்களைக் கடந்து நிற்பதே சுத்த 

சுத்த சிவம் . 

இதனையே 
றைவன் , முதல்வன் , கடவுள் எனவும் செப்புவர் . 


என்பது 


உடல் 

இதனால் 


சிவம் எனப்படுவது முழு 

முழு வியாபக அருவப் பொருளாம் . 
உயிர் அவ் வியாபகத்துள் அடங்கிய வியாப்பியப் பொருளாம் . 
ஆதலால் உடல் வியாப்திப் பொருளாம் . சிவம் எல்லா இடங் 
ளிலும் இருப்பது . ஆதலால் எங்கும் தங்குவது 
சொல்லினும் முடிவினும் என்னும் பட்டினத்தடிகள் பாடலும் , 
வானாகி மண்ணாகி என்னும் திருவாசகத்தாலும் , இருநில 
னாய்த் தீயாகி என்னும் தேவாரப் பாடல் முதலானவை சிவம் 
எங்குமாகி , எவையுமாகியும் நிற்கும் நிலையினை உணர்த்து 
கின்றனவையாம் . நீருக்கும் நீரோடு கலந்துள்ள 

கலந்துள்ள உப்புக்கும் 
ஆகாயம் இடந்தந்து நிற்பது போல்வது இந்நிலை . எப்பொருளி 
லும் சிவம் நீருள் வெளிபோல் கலந்தும் உள்ளது . அங்ஙனம் 
சிவம் கலந்திராவிட்டால் 

அல்லது உருவப் பொருள் 
அசையாது . உயிர் அறியாது . 

எவையும் தங்குவது 
எனப்பட்டது . எவையும் தங்கு தற்கு இடமாயிருப்பது என்று 
பொருள்பட்டது . ஆகாயம் , நீருக்கும் உப்புக்கும் இடந் தந்து 
நிற்பினும் ஆகாயம் உப்புத் தன்மை அடையாது . உப்பு நீருக் 
குள்ளேயே வாழினும் , மீன்கள் உப்பு ஏறிய உடம்பினை அடைவ 
தில்லை . 

எனவே , ஆகாயம் உள்ளும் புறம்பும் வியாபித்திருப் 
பினும் உவராந் தன்மை யெய்தாமல் தனிப்பட 

தனிப்பட விளங்குதல் 
பால் சிவமும் எங்கு தங்கினும் எவையுள்ளும் தங்கினும் தோய்வு 
உறான் . ஏகம் தங்குவது தனிதாமே என 

எனப்பட்டது . சிவம் 
நடுவு நிலையின் பாற்பட்டது . வேண்டுதல் வேண்டாமை 
என்று திருவள்ளுவர் சொல்வது போலும் . 

நினக்கு 
மற்றொரு வரும் இலர் ; கேளிரும் இலரே என்று பரிபாடலில் 
கூறியது போலும் சிவம் சலம் இலன் எனப்பட்டது . 
சக்தி இயல் : 

ஈராறு நாதத்தில் ஈரெட்டாம் அந்தத்தின் 
மேதாதி நாதாந்த மீதாம் பராசக்தி 
போதா லயத்த விகாரந்தனிற் போத 
மேதாதி யா தார மீதான உண்மையே .. 

( திருமந்திரம் 1677 ) 
நில முதல் நாதம் ஈறாகச் சொல்லப்பட்ட முப்பத்தாறு மெய் 
களுக்கும் மேலாகப் பேராற்றலாகிய திருவருள் சக்தி வீற்றிருக்கும் 
இயற்கையுணர்வின் இருப்பிடமாகிய தனி முதற் சிவம் அதற்கு 
மேல் காணப்படும் . 


இலான் 


73 


உலகில் எடுத்தது சத்தி முதலா 
உலகில் எடுத்தது சத்தி வடிவாய் 
உலகில் எடுத்தது சத்தி குணமாய் 
உலகம் எடுத்த சதாசிவன் தானே . 

( திருமந்திரம் 1684 ) 


சிவம் தன்னை விட்டு நீங்கா ஆணை யாகிய சத்தியே வினை முதற் 
காரணங் கொண்டு உலகினைக் கருத்தளவானே படைத்தருளு 
கிறது . 

அதனால் சத்தியே உலகின் காரணம் , உலகின் வடிவம் , 
உலகின் குணம் . 


எண்ணில் இதயம் இறைஞான சத்தியாம் 
விண்ணிற் பரைசிர மிக்க சிகையாதி 
வண்ணக் கவசம் வனப்புடை இச்சையாம் 
பண்ணுங் கிரியை பரநேத் திரத்திலே . 

(திருமந்திரம் 1714 ) 


சிவத்துக்கு நெஞ்சம் அறிவாற்றலாகும் ( ஞான சக்தி ) , 
அறிவுப் பெருவெளியாகிய வனப்பாற்றல் பரையாகும் . ( பரா 
சக்தி ) ; நடப்பாற்றல் ஆதியாகும் ( ஆதி சக்தி ) அழகிய போரவை 
திருவளர் அன்பாற்றலாகும் ( இச்சா சக்தி ) தொழிலாற்றல் 
கிரியை ஆகும் ( கிரியா சக்தி ) எனவே , 

சிவத்தின் அனைத்தும் 
திரு ஆற்றல் மயம் என்பது தெளிவு . 


இதனையே , 


சத்திதானாதமாதி தானாகுஞ் சிவமு மந்தச் 
சத்திதா னாதியாகுந் தரும் வடிவான வெல்லாஞ் 
சத்தியுஞ் சிவமுமாகுந் சத்திதான் சத்தனுக்குச் 
சத்தியாஞ் சத்தன் வேண்டிற் றெல்லாமாஞ் சத்திதானே 


சிவஞ் சத்திதன்னை யீன்றுஞ் சத்திதான் சிவத்தை யீன்று 
முவந்திரு வரும்பு ணர்ந்திங் குல குயிரெல்லா மீன்றும் 
பவன் பிரம சாரியாகும் பான்மொழி கன்னியாகுந் 
தவந்தரு ஞானத் தோர்க்குத் தன்மை தான் தெரியுமன்றே " 


என்று சிவஞான சித்தியார் வலியுறுத்துகிறது . 


மற்றும் , சிவம் நிமித்த காரணமாகி , அச்சிவத்தை அகல்ல 
கில்லேன் என்றும் பண்புடைய சத்தியே , அச்சிவம் 
தொழிலை இயற்றுவதற்குத் துணைக் காரணமாயிருத்தலால் பெண் 
பாலெனப்பட்டது . உலக வழக்கில் ஆற்றலைப் ( சக்தியைப் ) 
பெண்பாலாகவே உருவகப்படுத்தி உணரப்பட்டுள்ளது கவனிக்கத் 
தக்கதாகும் . ஆராயுமிடத்து சக்தி ஆற்றலே அன்றி வேறல்ல . 


சக்தியும் , சிவமும் ஒரு 
சிவமும் ஒரு விதத்தில் ஒன்றாகவும் , 

இன்னொரு 
விதத்தில் அவை இரண்டும் வேறு எனவும் அறிஞர்கள் கூறுவர் . 
றைவனும் அவனது சக்தியும் , சூரியனும் அவனது ஒளிக் 


74 


எனவே , 


ச.திர்களும் போன்றவை . சூரியனின்றி ஒளிக்கதிர்கள் இருக்க 
முடியாது . ஆயினும் கதிர்கள் தான் சூரியன் ஆகமாட்டா . 
ஆகவே தீயினுக்குச் சூடு போலவும் , பூவுக்கு மணம் போலவும் , 
மணிக்கு ஒளி போலவும் விளங்குகின்றன சிவமும் சக்தியும் . 

ஆற்றல் என்னும் பராசக்தி சிவத்தினிடமாகப் 
பாதியுள் மன்னி இயங்குகிறது . சிவத்தின் ஒன்பது திருமேனி 
களிலும் சக்தி உடனிருந்து தன்னை விட்டுப் பிரியாமல் , ஓர் பாதி 
தன தாகக் கொள்ளும் நிலைபெற்ற வனப்பாற்றலாகிய பராசத்தி 
யாகும் . அரு , உருவ , அருவுருவ முத்திறப் பொருள்களில் 
சிவத்துடன் சக்தி சரிபாதி இடம் பெற்றிருக்கிறது என்பது 
வெள்ளிடை மலை . 


சத்தி சிவமாம் 

லிங்கமே தாபரஞ் 
சத்தி சிவமாம் இலிங்கமே சங்கமஞ் 
சத்தி சிவ மாம் இலிங்கஞ் சதாசிவஞ் 
சத்தி சிவமாகுந் தா பரந் தானே . 


( திருமந்திரம் 1725 ) 


என்று திருமூலர் வாக்கு வலியுறுத்துகிறது . 


த்தி தராதல மண்டஞ் சதாசிவஞ் 
த்தி சிவ மிக்க தாபர சங்கமஞ் 
சத்தி யுருவம் அருவஞ் சதாசிவஞ் 

சத்தி சிவதத்துவ முப்பத் தாறே . ( திருமந்திரம் 1707 ) 
சத்தியும் , சிவனும் ஆகிய இரண்டும் நிலைத்திணை , இயங்கு 
திணை , ஆகிய இரண்டன் கண்ணும் இயைந்து இயக்குவர் . 
சத்தி , உருவம் , சதாசிவம் அருவுருவம் ஆகவே சக்தி ன்றேல் 
சிவமில்லை . சிவமில்லையேல் சக்தி இல்லை . எனவே , 

தோற்றக் 
கிரமமே இல்லை . சக்தி ஆற்றல் சிவம் பரம் ஆக மெய்களில் 
முப்பத்தாறுள் உயர்ந்து சிறந்து விளங்குகின்றன . 


விந்து ( ஒளி ) இயல் : 


தானே யுலகுக்குத் தத்துவனாய் நிற்குந் 
தானே யுலகுக்குத் தையலு மாய் நிற்குந் 
தானே யுலகுக்குச் சம்புவுமாய் நிற்குந் 
தானே யுலகுக்குத் தண்சுட ராகுமே 

( திருமந்திரம் 1941 ) 


முன் கூறிய சிவமே உலகினுக்கு என்றும் ஒரு படித்தாய் நிற்கு 
மெய்ப்பொருளாகும் . சிவமே உலகியல் நடத்தற் பொருட்டுத் 
தையலாகிய திருவருளாயும் நிற்கும் . சிவமே உலகினுள் 

ஒவ் 
வொரு அணுக்கள் தோறும் தானு மாய் மிளிர்ந்து அவ்வணுக் 
குள்ளே இன்பருளச் சம்புவு மாய் நிற்கும் .. 

சிவமே தண் சுட 
ராகிய திருவருட் பேரொளியாய் நிற்கும் . இது அண்டாதித்தன் 
எனப்படும் . இவ்வொளி வளையம் , முக்கோணம் , வட்டம் 
அறுகோணம் , துளை , 

இருவட்டம் ஆகிய அணுவகை அடை 
யாளங்களாகக் காணும் . 

இவ்வித அடையாளங்களில் தூய 


75 


தன்மையாகச் சுழன்றுக் கொண்டிருக்கும் . அச்சுழலை ஆராயின் 
முன் சொன்ன அடையாளங்களில் பதினாறு இதழ் தாமரை காணப் 
படும் . 


அணுவினில் அணுவனாகிய சிவம் 

மண் என்னும் 

மெய்ப் 
பொருளைப் பிளந்து விண்ணின் கண்ணாய்ச் 

சுழலும் போது 
தன்னையும் மற்ற மெய்ப் பொருள்களையும் தன் கதிரால் விளக்கி 
நின் றிடும் . அவ்வாறு நிற்கையில் மற்ற மெய்ப் பொருள்கள் 
கண்டும் , கொண்டும் , உண்டும் , கூடியும் , அன்புற்றுக் களிக் 
கின் றன . 

இதனைத் திருமூலர் , 
மண்ணை யிடந்ததின் கீழொடும் ஆதித்தன் 
விண்ணை யிடந்து வெளி செய்து நின்றிடுங் 
கண்ணை யிடந்து களிதந்த வானந்தம் 
எண்ணுங் கிழமைக் கிசைந்து நின்றானே 

( திருமந்திரம் 1946 ) 
என்று திருமந்திரத்தில் கூறுகிறார் . 

ஒளியை அண்ட ஒளி , பிண்ட ஒளி , மன ஒளி , ஞான ஒளி , 
சிவ ஒளி என ஐம்பெரும் பிரிவில் அடக்குவர் . 

இவைகளை 
முறையே அண்ட ஆதித்தன் , பிண்ட ஆதித்தன் , மன வாதித்தன் 
ஞான வாதத்தின் , சிவ ஆதித்தன் என்பர் . 


( 


பிண்ட ஆதித்தன்.- உயிர் என்னும் அணுக்கள் நின்றாலும் , 
இருந்தாலும் , கிடந்தாலும் , நடந்தாலும் அருவாகிய சிவம் 
அவைகளை விட்டு அகலாது நின்று ஆற்றல் புரியும் . 

அதனால் 
மலங்கள் அல்லது பாசங்கள் அடங்கும் . இவ்வாறு அணுக்களில் 
அருள் புரியும் ஆற்றலை அக ஒளி , என்றும் அக ஞாயிறு என்றும் 
உணர்த்தப்படுகிறது . அகத்துவ முயற்சியால் , அக ஒளியைக் 
காணலாம் . அக்காட்சியிற் பல அண்டங்கள் ஒன்றோடொன்று 

சுழன்று கொண்டு நிற்கும் உண்மை நிலையினை 
உணர்வர் . 


நெருங்கிச் 


மனவாதித்தன் . அணு வனுள் வலப்பால் உயிர்ப்பைப்பிங்கலை 
என்றும் ஞாயிறு 

என்றும் , இடப்பால் உயிர்ப்பை இடைகலை 
என்றும் , 

திங்களென்றும் அனலாகிய தீயும் , கலை எனப்படும் . 
நடு நாடி ஆகிய சுழுமுனையும் சேர்ந்து நான்கு கலைகள் இயங்கு 
கின்றன . 

வெப்பக்கதிரினை வீசும் ஞாயிறும் தட்பக்கதிரினை வீசும் 
திங்களும் மேல் கீழாய் நேரொக்கத் தோன்றுங் காலம் 
வெனப்படும் . முற்கூறிய நான்கு கலைகள் 

உவா 
மிடத்தில் கூடிப் பொருந்தியிருப்பது அறிவுப் பிழம்பாய் 
நிற்பது . 


உவா 


என்னு 


ஞானாதித்தன்.- அறிவுச் சுடர் என்பதாகும் . இவ்வறிவுச் 
சுடர் மூலத்திடமாக நின்று ஓசை வடிவாய்த் தோன்றும் . அவ் 
வோசை மேல் நிலை நாதத்தின் செயல் . 

. 

அந்த மேல் நிலையில் 
விந்து வினின்று நுண்ணோசை ; நினைவோசை ; மிடற் றோசை ; 


76 


கலை 


ஒளி 


தன் செவிக்குக் கேட்கும் ஓசை ; பிறர் செவிக்குக் கேட்கும் 
ஓசை என்ற ஐந்து ஓசைகள் தோன்றும் . 

அது போலவே 
பர நாதத்திலிருந்து ஐவகைக் 

தோன்றியது . அவை 
1. நீக்கி , 2. நிலைப்பி , 3. நுகர்வி , 4. அமைப்பி , 5. அழுத்தி 
என்பன . இவ்வைந்துவகை ஓசையினோடும் 

ஐவகை 
யோடும் சிவம் அறிவுச் சுடரை இயக்குவான் . இவ்விதம் 
தோன்றலை அருணோதயம் எனப்படும் ( அருள் நன் தோற்றம் 
இதனைத் திருமூலர் , 

" விந்து அபரம் பரமிரண்டாய் விரிந்து 
அந்த அபரம் பர நாத மாகியே 
வந்தன தம்மிற் பரங்கலை யாதிவைத்து 
உந்து அருணோ தயமென்ன வுள்ளத்தே . 

( திருமந்திரம் 1956 ) 


உள்ள அருணோதயத் தெழும் ஓசைதான் 
தெள்ளும் பர நாதத்தின் செயலென்பதால் 
வள்ளல் பரவிந்து வைகரி யாதி வாக்கு 
உள்ளன ஐங்கலைக் கொன்றாம் உதயமே . 

( திருமந்திரம் 1957 ) 
என்று திருமந்திரத்தில் கூறுகிறார் . 
சிவ ஆதித்தன் : 

கடங் கடந் தோறுங் கதிரவன் தோன்றில் 
அடங்கிட மூடில் அவற்றில் அடங்கான் 
விடங்கொண்ட கண்டனு மேவிய காயத்து 
அடங்கிட நின்றதும் அப்பரி சாமே . ( திருமந்திரம் 1965 ) 


நிலத்தே நீர் நிரப்பி வைக்கப்பட்ட குடங்கள் பலவற்றிலும் 
வானத்தே காணப்பெறும் கதிரவன் தோன்றுவன் . அக்கதிரவன் 
பல குடங்களிலும் ஒரே வடிவாய்த் தனித் தனி வெவ்வேறாகக் 
காணப்படுவன் . அங்ஙனம் காணப்படினும் கதிரவன் ஒருவனே . 
குடமாகிய கடம் பலவாதல் பற்றி அவன் நிழலுரு பலபோன்று 
தோன்றினும் உண்மையில் கதிரவன் ஒருவனே . அக்கதிரவனைத் 
தாந்தாம் கண்டவாறே குடத்துள் அடக்கிவிட வேண்டுமென்று 
குடத்தை மூடினால் அக்கதிரவன் அக்குடத்துள் அடங்குவ 
துண்டோ ? இல்லை . 

அது போல் சிவத்தின் கலப்பால் எல்லா 
அணுவனு மாகிய உயிருடனும் அணுவினுடனும் தனித்தனி வெவ் 
வேறாம் . ஆனால் , அவ்வணுவகத்தே காணப்படும் உயிர் தோறும் 
நீக்கமற விரவி நிற்கும் சிவம் ஒன்றே . சிவம் கதிரவனைப் 
போலே அணுவில் அடங்காது . சிவம் அணுவகத்தும் புறத்தும் 
யாங்காணும் எஞ்ஞான்றும் விரவி நிற்கும் . 


தானே விரிசுடர் மூன்று மொன்றாய் நிற்குந் 
தானே யயன் மா லெனநின்று தாபிக்குந் 
தானே யுபலுயிர் வேறன்றி நின்றுளன் 
தானே வெளியொளி. தானிருட்டாகுமே . 

( திருமந்திரம் 1966 ) 


77 


தெய்வச் சுடரங்கி ஞாயிறுந் திங்களும் 
வையம் புனல் அனல் மாருதம் வானகஞ் 
சைவப் பெரும்பதி தாங்கிய பல்லுயிர் 
ஐவர்க் கிடமிடை யாறங்க மாகுமே . 

( திருமந்திரம் 1967 ) 


ஞாயிறு , திங்கள் , தீ என்னும் மூன்றும் தனித் தனியே 
ஒளிதரும் ஒளிப் பொருள்கள் . 

அவை மூன்றும் சிவத்தின் 
ஒளியினைப் பெற்றே ஒளி தருகின்றன . அவற்றைச் சிவம் அயன் , 
அரனாக நின்று ஆக்கியும் , நிறுத்தியும் , அழித்தும் அருளு 

ஆகவே , சிவம் எல்லாவற்றிற்கும் புகலிடமாகவுள்ள 
வெளியாகவும் நின்றருள்வன் . இருள் என்னும் பாசத்திற்கு 
ஒராற்றான் நிலைக்களமாய் 

நிலைக்களமாய் நீக்கத் தொழிற்றுணையாய் நிற்கும் 
சிவமே . 


, 


கின்றது . 


பல 


அணுக்கள் 


களாக 


இச் சிவ ஒளியின் அருள் பெற்று திகழ்ந்து சுடரும் தீ , ஞாயிறு , 
திங்கள் , நிலம் , புனல் , அனல் , மாருதமாகிய காற்று , வானம் , 
உயிர்களென்னும் 

ஆகிய எட்டு திருவுருவங் 
வெளிப்பட்டு நின்று இயங்கும் சிவத்தின் நிலைக்களன் 
களாகும் . 

ஒளியை யறியில் உருவும் ஒளியும் 
ஒளியும் உருவம் அறியில் உருவாம் 
ஒளியின் உருவம் அறியில் ஒளியே 
ஒளியும் உருக வுடனிருந் தானே . 

( திருமந்திரம் 2632 ) 


ஆருயிரின் இயற்கை நிலை அறிவொளியாகும் . அருளால் அதனை 
நாட்டின் அவ்வுயிரின் நிலைக்களமாகிய 

நிலைக்களமாகிய உடம்பின் நாட்டமும் 
மறையும் . ஒடுக்கமாகிய மறைவே இயல்பாகவுள்ள உருவமாம் . 
உடம்பினை நாடின் மீண்டும் உடல் உருவெடுக்கும் . 

ஆருயிரின் 
அறிவொளித் தன்மையை அறியின் சிவவுருவாம் ஒளியும் வெளி 
யாகும் . 

மேலொளி கீழதன் மேவிய மாருதம் 
பாலொளி யங்கி பரந்தொளி யாகாசம் 
நீ ரொளி செய்து நெடுவிசும் பொன்றிலும் 
மேலொளி யைந்தும் ஒருங்கொளி யாமே . 

( திருமந்திரம் 2636 ) 
ஒளி ஐம்பூத ஒளியாகத் திகழ்கிறது . 

அவை 

மேலொளி 
( ஆகாயம் ) ; 

மாருதம் ஒளி ( காற்று ) ; தீ ஒளி ; நீர் ஒளி ; நிலம் 
ஒளி என்பன . 

மின்னிய தூவொளி மேதக்க செவ்வொளி 
பன்னிய ஞானம் பரந்த பரத்தொளி 
துன்னிய வாறொளி தூய்மொழி நாடொறும் 
உன்னிய வாறொளி யொத்தது தானன்றே . 

( திருமந்திரம் 2637 ) 


78 


சிவத்தினிடமாக மிளிர்வது வெள்ளொளி. அவ்வெள்ளொளி 
யினின்றும் தோன்றிய ஐந்து வர்ண ஒளிகளில் மேலானது பரா 
சக்தியின் சிவந்த ஒளி . வெள்ளொளி அறிவுப் பண்பாகும் . 
செவ்வொளி ஆற்றல் பண்பாகும் . மற்ற நான்கு வர்ண ஒளிகள் 
ஆதி , இச்சை , 

கிரியையாகிய சக்தியின் பிரிவுகளி 
லடங்கும் . 


ஞானம் , 


இலங்கிய தெவ்வொளி யவ்வொளி யீசன் 
துலங்கொளி போல்வது தூங்க ருட்சத்தி 
விளங்கொளி மூன்றே விரிசுடர் தோன்றி 
உளங்கொளி யுள்ளே யொருங்கு கின்றானே . 

( திருமந்திரம் 2640 ) 


மாக 


வ ஒளி பேரொளியாகும் . அவ்வொளியின் அருட்கதிராய் நின்று 
ஒளிர்வது அருள் அறிவுப் பேராற்றலாகும் . உலங்கொளியாவது 
அருள் நிறை ஆருயிராகும் . விளங்குகின்ற இம் மூன்று ஒளியு 
விரிந்த 

சுடரையுடைய சிவ ஒளி தோன்றி ஒளிக்கு 
ளொளியாய் ஒருங்கி உடனின் றருள்கிறது . உள்ளங் கொள்ளும் 
ஒளியாக நிற்பது ஆருயிர் . அவ்வுயிர்க்கு உயிராய் ஒளிக்கு 
ஒளியாய் விளங்குவது சிவ ஒளி . ஆகவே தூய அறிவு விண்ணில் 
ஓடுங்கும் . ஒடுங்கி வளம் பெற வழங்கும் ஒளிக் கதிர்க் கூட்டத்துள் 
நிற்பது சிவ மாகும் . 


காரண 


பெரு 


விந்து சிவத்தின் ஒன்பது திருமேனிகளில் ஒன்று . 

இதனையே 
மாயை எனப்படும் . விந்துவினால் சிறந்த குண்டலியும் , 

வெளியில் மாயாகாரியமான வைந்தவம் ஒன்பதும் , 
அவற்றின் முறையால் அயன் முதலிய ஒன்பதின்மரும் , திருவருள் 

கரணங்கள் , கலைகள் , வைகரி முதலிய ஓசைகள் 
ஆகிய எல்லா ஆக்கப்பாடுகளும் தோன்றும் . ஆகவே , விந்து 
வினின்று நல்லுயிர்களை இயக்கிச் சிவம் கொள்ளும் திருவுருவ 
வகை இருபத்தைந்தாகும் . அவை வருமாறு : 


முறையாகக் 


1 . சிவக்கொழுந்து 
2 . அம்மையப்ப பிள்ளை 
3 . ஒற்றைத் தாளர் 
4. எச்சத் தலைவர் 
5. விடையூர்தி 
6. நந்திவர்த்தர் 
7 . கூத்தப் பெருமானார் 
8 . 

கொடுஞ் சினத்தர் 
9 . பெண்ணொரு கூற்றண்ணலார் 
10 . ஆலமர் செல்வர் 
11. திருநீலகண்டர் 
12. சலந்தரனொடுக்கி 


79 


13. ஆழியருள்வோன் 
14. அந்தகாசுரன் ஒடுக்கி 
15. திரிபுர ரொடுக்கி 
16. கங்கை தாங்கி 
17. உற்றுழி யுதவி 
18. சிவச்சுடர்கொழுந்து 
19. மீனொடுக்கி 
20 . ஆமையொடுக்கி 
21. பன்றியொடுக்கி 
22. ஆளரியொடுக்கி 
23. முதுகெலும்பு தூக்கி 
24 . காலவைரவர் 
25. பலிப்பகவன் 


இவ்விருபத்தைந்து சிவ வடிவத்தின் விளக்கத்தைக் 
புராணம் சிவ புண்ணிய பாடலி ( 3-35 ) ல் காண்க . 


இதனையே திருமூலர் கீழ்வரும் அடிகளில் கூறுகிறார் . 


செய்திடும் விந்து பேதத்திறன் ஐயைந்துஞ் 
செய்திடு நாதபே தத்திற னாலாறுஞ் 
செய்திடு மற்றவை யீரீரண் டிற்றிறஞ் 
செய்திடு மாறாறு சேர்தத் துவங்களே . 

(திருமந்திரம் 1885 ) 


குடிலை , 


அன்றியும் விந்துவில் வாகேசி , 

வாகேசி , தற்பரை , செலுத்துங் 
இன்புறுத்துங் குண்டலி என்ற ஆற்றல்கள் பொருந்தி 
யிருக்கின்றன . 


வந்திடு பேத மெலாம்பர விந்து மேல் 
தந்திடு மா மாயை வாகேசி தற்பரை 
உந்து குடிலையோ டேமுறு குண்டலி 
விந்துவில் இந்நான்கு மேவா விளங்குமே . 

( திருமந்திரம் 1888 ) 


மேலும் , நீக்கல் , நிலைப்பித்தல் , நுகர்வித்தல் , அமைதியாக்கல் , 
அப்பாலாக்கல் , ஆகிய ஐங்கலைகளும் , விந்துவில் தோன்றுவது 
மன்றி எழுச்சி , இருப்பு ,, மனம் , 

எண்ணம் , ஆள் என்னும் 
ஐந்து , கருவிகளும் பொருந்தியிருக்கின்றன . இவ்வைந்தும் 
அயன் , அரி , ஆண்டான் , அருளோன் 

என்பவை 
களிடம் செயலாற்றுகின்றன . 


அரன் , 


80 


இதனை , 


விளங்கு நிவிர்த்தாதி மேவக ராதி 
வளங்கொள் உகார மகாரத் துளவிந்து 
களங்கமில் நாதாந்தங் கண்ணினுள் நண்ணி 
உளங்கொள் மனாதியுள் அந்தமுமாமே . 

( திருமந்திரம் 1889 ) 


என்னும் அடிகளினால் காண்க . 


நாதம் ( ஒலி) இயல் : 


ஆதியனாதி யகாரணி காரணி 
சோதிய சோதி சுகபர சுந்தரி 
மாது சமாதி மனோன் மணிமங்கலி 
ஓதி யென்னுள்ளத் துடனியைந்தாளே . 

( திருமந்திரம் 1090 ) 
தொடக்க நடப்பாற்றலாகிய ஆதியும் ; தொன்மை 

வனப் 
பாற்றலாகிய அனாதியும் , தனக் கோர் காரணம் இல்லாதவளு 

எல்லாவற்றுக்கும் காரணமாயுள்ளவளும் ; ஒளிக்குள் 
ஒலியாய்த் திகழ்பவளும் , பேரின்ப மருளும் அழகிய முதல்வியும் , 
னிய அமைதி தருபவளும் , மனதின் கண் 

மனதின் கண் சிவ நினைப்பை நிலை 
பெறச் செய்பவளாகிய மனோன் மணியும் மங்கல குணமுடைய 
வளும் ஆகிய இறைவி திருவைந்தெழுத்தை உயிருக்கு உயிராய் 
நின்று ஓதுவித்து உடனாக இருந்தருளினள் . 


தான் 


ருளது சத்தி ஒளிய தெம் அண்ணல் 
பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம் 
தெருளது சிந்தையைத் தெய்வமென்றெண்ணில் 
அருளது செய்யும் எம் ஆதிப்பிரானே . 

( திருமந்திரம் 1095 ) 


திருவரு 


அறிவாற்றலாகிய மாயையினைத் தொழிற்படுத்தும் 
ளம்மையின் தன்மை நிறம் இருளாகும் : 


காரணி சத்திகள் ஐம்பத்திரண் டெனக் 
காரணி கன்னிகள் ஐம்பத்திருவராய்க் 
காரணி சக்கரத் துள்ளே கரந்தெங்குங் 
காரணி தன்னருளாகி நின்றாளே . 

( திருமந்திரம் 1364 ) 


எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பன எழுத்துக்களே . 
அவற்றிற்குரிய தெய்வங்கள் ஐம்பத்திரண்டு . அத்தெய்வங்களை 
இயக்கும் திருவருட் கன்னியும் ஐம்பத் திருவராவர் . 


81 


அதுவே 


தான வெளியென எங்கும் நிறைந்தவன் 
தானே பரம வெளியது வானவள் 
தானே சகலமும் ஆக்கி அழித்தவள் 
தானே யனைத் துள அண்ட சகலமே . 

( திருமந்திரம் 1336 ) 
சத்தி நான்கு பூதங்களுக்கும் இடங்கொடுத்து மேலோங்கி 
நிற்கும் வெளியாகிய வானம் போன்று எங்கும் நிறைந்துள்ளது . 
நிலைத்திணை , இயங்குதிணை என்னும் எல்லா உயிர்களுக்கும் இரு 
வினை கட்கு வேண்டியவாறு உடல்களைப் 

படைத்தளிப்பதும் 
அதுவே . துடைத்தழிப்பவளும் அதுவே யாகும் . 
தாங்கும் கலப்பால் அண்டமும் உலகமும் அனைத்து மாகுவள் . 

அண்டத்தினுள்ளே அளப்பரிதானவள் 
பிண்டத்தினுள்ளே பெருவெளி கண்டவள் 
குண்டத்தினுள்ளே குணம் பல காணினுங் 
கண்டத்தில் நின்ற கலப்பறியார்களே . 

( திருமந்திரம் 1337 ) 
அண்டமாகிய பேருலகின் கண் பிரிப்பின்றி நிறைந்து நிற்கும் 
திருவருளம்மை அளத்தற்கரிய வியத்தகு தன்மையள் . 
மாகிய உடலின் கண்ணும் வெளிக்கு வெளியாம் அருள் வெளி 
யாவள் . 

மணி கடல் யானை வார் குழல் மேகம் 
அணிவண்டு தும்பி வளைபேரிகையாழ் 
தணிந்தெழு நாதங்கள் தாமிவை பத்தும் 
பணிந்தவர்க் கல்லது பார்க்க ஒண்ணாதே . 

(திருமந்திரம் 586 ) 


பிண்ட 


அகத்தவத்தால் உள்ளெழும் தெள்ளிய பண்ணார் இன்னோசை 
பத்தென்ப . அவை ; மணி , கடல் , யானை , 

புல்லாங்குழல் , 
மேகம் , வண்டு , 

தும்பி , சங்கு , 

பேரிகை , யாழ் என்பன . 
இப்பத்தினையும் ஒத்த ஓசை அகத்தே பயிலப் பெறும் . இதுவே 
ஒலி என்றும் நாதம் என்றும் பெயர் பெறும் . 

ஓரெழுத்தாலே உலகெங்குந் தானாகி 
ஈரெழுத்தாலே இசந்தங் கிருவராய் 
மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை 
மாவெழுத்தாலே மயக்கமே உற்றதே . 

( திருமந்திரம் 865 ) 


ஓதும் எழுத்தோ டுயிர்க்கலை மூவைந்தும் 
ஆதி எழுத்தவை ஐம்பதோ டொன்றென்பர் 
சோதி எழுத்தின் நிலையிரு மூன்றுள 
நாத எழுத்திட்டு நாடிக் கொள்ளீரே . 


( திருமந்திரம் 942 ) 


371 - B - 2-6 


82 


ஆக 
ஓம் 


சப்த ரூபமாகவுள்ள மந்திரங்கட் கெல்லாம் முதலாக ஓதப் 
படும் ஓங்காரத்துடன் ஏனை 

ஏனை உயிரெழுத்துப் பதினைந்துங்கூட 
மொத்தம் உயிரெழுத்துப் பதினாறாகும் . மெய்யெழுத்து முப் 
பத்தைந்தாகும் . 

மாத்தம் ஐம்பத்தொன்றையும் நாத 
எழுத்தாகிய 

என ஒலித்துக் கொள்க. 
ஐம்ப தெழுத்தே அனைத்துவே தங்களும் 

ம்ப தெழுத்தே அனைத்தாக மங்களும் 
ஐம்ப தெழுத்தேயு மாவதறிந்தபின் 
ஐம்ப தெழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே . 

( திருமந்திரம் 944 ) 
ஓங்காரத்துடன் கூடிய ஐம்பத்தோ ரெழுத்துக்களாலாகியதே 
பொதுவும் சிறப்புமாகக் கூறப்படும் தொன்மைத் தமிழ் மறையும் 
முறையும் என்ப . 


எனவே , 

ஒன்பது திருமேனியுள் அமைந்த ஒலி ( நாதம் ) 
பரத்திலிருக்கின்ற ஒலியாம் . ஒலியும் ஒளியும் ஒன்றினுள் 
ஒன்றுளது ; 

பிரித்தலாகாது . திருமூலர் ஒலியும் ஒளியும் 
( நாதமும் விந்துவும் ) சேர்ந்த நிலையைக்கீழ் வருமாறு 
கிறார் . 


கூறு 


விந்துவும் நாதமும் மேவக் கனல் மூல 
வந்த வனன் மயிர்க் கால்தோறும் மன்னிடச் 
சிந்தனை மாறச் சிவமக மாகவே 
விந்துவு மாளுமெய்க் காயத்தில் வித்திலே. 

(திருமந்திரம் 1926 


விந்துவும் நாதமும் விளைய விளைந்தது 
வந்த இப் பல்லுயிர் மன்னுயி ருக்கெலாம் 
அந்தமும் ஆதியு மாமந் திரங்களும் 
விந்து அடங்க விளையுஞ் சிவோகமே . 

( திருமந்திரம் 1932 ) 
விந்துவும் நாதமும் மேவியுடன் கூடிச் 
சந்திரனோடே தலைப்படு மாயிடில் 
அந்தா வானத் தமுதம் வந் தூறிடும் 
அங்குதி மந்திரம் ஆகுதியாகுமே . 

( திருமந்திரம் 1934 ) 


விந்து . நாதம் என்னும் இரண்டும் கட்டுற்று விளைய விளைந்தது 
உயர்திணை . வினைக்கீடாக ஆணை யால் தோன்றிய இயங்கு திணை 
நிலைத்திணையாகிய 

உயிர்கட்குள்ளும் 

ஆறறிவு நிரம்பப் 
பெற்றது உயர்திணை . விந்துவும் நாதமும் அருளால் பொருந்தி 
யுடன் கூடித் திங்களுடன் தலைபடுமாயின் 

ஆயிரம் 

இதழ்த் 
தாமரைப் 

பரவெளியினின்று உற்றெழும் அமிழ்தம் வந்து 


83 


வெள்ளம் போன்று இடையறாது பெருகும் . 
இதனையே 


மற்றும் திருமூலர் 


செய்திடு நாத பேதத்திறனாலாறுஞ் 


( திருமந்திரம் 1887 ) 
இருபத்து நான்கு நாத பேதங்கள் உள என்று கூறி 
யுள்ளார் . 


என , 


சதாசிவம் இயல் :: அருவுருமாகிய சிவத்தைச் 

சிவத்தைச் சதாசிவ 
மனப்பட்டது . சிவனின் ஒன்பான் திருமேனிகளில் நடுவி 
லுள்ளது சதாசிவமாகும் . 

உருவும் அருவும் உருவோ டருவும் 
மருவு பரசிவன் மன்பல் லுயிர்க்குங் 
குருவு மென நிற்குங் கொள்கைய னாகுந் 
தருவென நல்குஞ் சதா சிவன் தானே . 

( திருமந்திரம் 173 ) 


ஒன்பது திருமேனிகளிலும் அருளால் பொருந்தியிருப்பவன் 
சதா சிவன் ஆருயிர்களுக்குத் தம் முதல் குருவாய்த் தோன்றியருள் 
பவனும் சிவனே . வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈபவன் வள்ளலாத 
லின் தருகவென வேண்டியதும் இல்லையென்னாது அப்பொழுதே 
வேண்டுவ 

நல்குவது சதாசிவம் . அருவமாகிய சிவமும் உருவ 
மாகிய சக்தியும் வேறுருவில் ஒரு டம்பாய் திகழ்கின்றமையால் எல் 
லாம் சதாசிவமே . சிவமும் சக்தியும் கூடிய நிலை எல்லா அண்டங் 
களுக்கும் நன்மையருளும் சதாசிவம் . ஆராக் காதலுடன் இடை 
யறாது அகலகில்லேன் அகலகில்லேன் என்றுத் தொடரும் சக்தி 
யோடு சேர்ந்த சிவ நிலை சதா சிவம் என்பர் . நீதியுள் நிறைந்த 
நீள் பெரும் அருவ வுருவப் பொருள் சிவத்தின் ஓர் பாதி தன 
தாகக் கொள்ளும் நிலை பெற்ற வனப்பாற்றலாகிய பராசக்தி 
இணைந்த நிலை சதாசிவமென்பது . ஆகவே , சிவம் , சக்தி ஆகிய 
வ்விரண்டும் பொருளால் ஒன்றே . அகங்கை , புறங்கை போன்று 
இயல்பால் இருநிலை என்ப . சக்தியும் சிவமும் இல்லாமல் எப்பொரு 
ளும் தோற்றமுறாது . சக்தியே யாண்டும் எல்லாப் பொருட்கட்கும் 
தாங்கும் நிலைக்களன் . அதனால் சக்தியே உலகமாகச் சமைந்தது 
என்பர் . 


தானொரு கூறு சதாசிவன் எம் இறை 
வானொரு கூறு மருவியும் அங்குளான் 
கானொரு கூறுடல் உள்நின்றுயிர்க்கின்ற 
தானொரு கூறுடல் சலமய னாமே . 

(திருமந்திரம் 60 ) 


சத்தியோடு கூடிய சிவன் சதாசிவன் . சதாசிவன் எனினும் 
அருளோன் எனினும் ஒன்றே . சிவமும் சததியும் கூடி ஒரு கூறாய் 

371 - B - 2- 6A 


84 


உயிர்க்குயிராய் உண்ணின்று உயிர்த்தலாகிய செலுத்தலைச் செய் 
வதும் திரு அருளே . அத்திருவருள் குளிர்ச்சியாயிருத்தலின் அவ 
னும் தண்ணளியன் 

ஆவன் . 


தூரத்திற் சோதி தொடர்ந்தொரு சத்தியாய் 
ஆர்வத்து நாதம் அணைந்தொரு விந்து வாய்ப் 
பாரச் சதாசிவம் பார் முதல் ஐந்துக்கும் 
சார்வத்துச் சத்திஓர் சாத்துமா னாமே . 

( திருமந்திரம் 371 ) 


ஆகாய மாதி சதாசிவ ராதியென் 
போகாத சத்தியுட் போந்துடன் போந்தனர் 
மாகாய ஈசன் அரன்மால் பிரமனாம் 
ஆகாயம் பூமி காண அளித்தலே . 

( திருமந்திரம் 387 ) 


அளியார் முக்கோணம் வயிந்தவந் தன்னில் 
அளியார் திரிபுரை யாம் அவள் தானே 
அளியார் சதாசிவ மாகி அமைவாள் 
அளியார் கருமங்கள் ஐந்து செய்வாளே . 

( திருமந்திரம் 388 ) 


சிவம் தொலைவில் தோன்றும் சுடர் சோதியாயுள்ளான் . சிவத் 
தின் அன்பினால் அவனைத் தொடர்ந்தொரு சத்தி தோன்றிற்று . 
அச்சத்தியின் ஆர்வத்தால் ஒலி (நாதம் ) தோன்றும் . அவ்வொலி 
யின் பின் ஒளி ( விந்து ) தோன்றும் . அதன் பின் அறிவும் ( சிவம் ) 
ஆற்றலும் ( சக்தி ) ஆகிய சிவசக்தி என்னும் இரண்டும் ஒப்ப நிற் 
தம் சதா சிவம் மெய் . அதன் பின் தோன்றும் நிலம் முதலாகிய 
பூதம் ஐந்திற்கும் சத்தியையுடைய பெரும் பொருள் ஒப்பில்லாத 
சிவன் எனப்படும் சாத்து மான் . இதுவரையும் நிலை வேறுபாட்டு 
நிகழ்ச்சி முறைகளாகும் . இம்முறை ஒன்றினின்று ஒன்று தோன்று 
வதன்று . வீட்டில் பல அறைகளைத் தடுக்கப்படுவது போல் அமைப் 
பதாகும் . இதனைப் பகுப்பமைப்பு எனப்படும் . இதுவே விருத்தி 
யெனப்படும் . படம் குடிலானாற் போல என்பதும் இது . 


வான் , வளி , தீ , நீர் , நிலம் என்னும் ஐம்பூதங்களும் அவற்றை 
முறையே இயைந்தியக்கும் கண் காணி மெய்கள் அருளோன் , ஆண் 
டான் அரன் , அரி , அயன் என்னும் ஐவரும் தோற்றக் கேடில்லாத 
திருவருளினாற்றலுடன் போந்தவைகள் . அருளோன் , 

ஆண்ட 
டான் , அரன் , அரி , அயன் என்னும் இவர்களால் நாம்காணும் 
பருமையான வான் முதல் ஐந்தும் தோன்றின . 

ஆகவே , 

அரு 
ளோன் சதாசிவம் என்ப . திருவருள் நிலைக்களமாக நிற்கும் திரி 
புரை ( திரிபுரி ) சக்தி அருளோனாகிய சதாசிவத்தின் 

சதாசிவத்தின் உடலாய் 
அமையும் . அந்நிலையில் 

படைத்தல் , காத்தல் , துடைத்தல் , 
மறைத்தல் , அருளல் என்னும் ஐந்தொழில் நடக்கும் . அவ்வைந் 
தொழில்கள் அருளால் புரிய படுதலால் அருளோன் என்றும் , 


85 


அருள் மயமான சக்தியும் அருளை நல்கு பவனான சிவனும் சேர்ந்த 
இணைப்பைச் சதாசிவமெனப்பட்டது . 


குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணைக் 
குசவன் மனத்துற்ற தெல்லாம் வனைவன் 
குசவனைப்போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் 
அசைவில் உலகம் அது இது வாமே . 

( திருமந்திரம் 428 ) 


கலம்பல படைக்கும் வேட் கோவாகிய குயவன் தகுதியாம் 
மண்ணைச் செய்வன செய்து திரிகையில் ஏற்றுவன் . ஏற்றிய 
மண்ணை அக்குயவன் நல்லுள்ளத்தில் எண்ணியவாறே பல்வேறு 
வகைக் கலங்களாக்குவன் . அங்ஙனம் ஆக்குவது தன் பொருட்டு 
அன்று . ஆருயிர்களின் 

நன்மையின் பொருட்டேயாம் . அவ் 
வுயிர்களின் வளர்ச்சி முறைக்கு ஏற்றவாறு பல்வேறு கலங்கள் 
வேண்டப்படுவனவாயின . அக்குயவனைப்போல் எங்கள் பேரறி 
வுப் பெருந்தலைவராம் சதாசிவம் ( நந்தியடிகள் ) உன் முகமாய்த் 
திருவுள்ளங்கொள்ளில் காரணத்தில் அசைவில்லாத தன் வைப் 
பாற்றலாம் | சக்தியினின்று 

அது இது என்று சொல்லப்படும் 
பலவகையான உடல் உலகம் உண் பொருள்கள் தோன்றலாயின . 
இவ்வருளால் தொழிலினை ஆருயிர்களின் நன்மையின் பொருட்டே 
சதாசிவம் 

செய்தருள்கின்றன . அவ்வுயிர்களின் பொருட்டே 
அவையும் பல்வேறு வகையாக அமைந்துள்ளன . 


விடையுடை யான்விகிர் தன் மிகு பூதப் 
படையுடை யான் பரி சே உல காக்குங் 
கொடையுடை யான் குணம் எண் குண மாகுஞ் 
சடையுடை யான்சிந்தை சார்ந்து நின் றானே . 

( திருமந்திரம் 429 ) 


அகன்றான் அகலிடம் ஏழு மொன்றாகி 
இவன்றா னெனநின் றெளியனும் அல்லன் 
சிவன்றான் பலபல சீவனும் ஆகி 
நவின்றான் உல குறு நம்பனு மாமே . 

( திருமந்திரம் 433 ) 


ஆரும் அறியாத அண்டத் திருவுருப் 
பார்முத லாகப் பயிலுங் கடத்திலே 
நீரினிற் பால்போல நிற்கின்ற நேர்மையைச் 
சோராமற் காணுஞ் சுகம் அறிந்தேனே . 

(திருமந்திரம் 435 ) 


சதாசிவன் கலப்பினால் விரிந்த உலகங்கள் ஏழுடனும் ஒன்றாகி , 
நீக்கமற நிறைந்து நின்றது . சதாசிவன் அங்ஙனம் கலந்து நிற் 
பினும் இவன் தான் இறைவன் என்று சுட்டி யுணர்த்தப்படக்கூடிய 
அத்துணை எளியனும் அல்லன் . அது போலவே சதாசிவம் அதன் 
கலப்பினால் ஆருயிர்களுடன் ஒன்றாகி நீக்கமற நிற்கின்றனன் 


86 


ஆகவே , சதா சிவமே சிவ குருவாய் வந்தருளி வழிகளை நவின் 
றருளி , நம்புவார்களுடைய நம்பிக்கைக்கு முழு உரிமை 

வாய்ந் 
தவன் நம்பன் . 


ஆண்டான் ( ஈசுரன் ) இயல் : 

உள்ளத் தொருவனை உள்ளுறு சோதியை 
உள்ளம்விட் டோரடி நீங்கா ஒருவனை 
உள்ள முந் தானும் உடனே இருக்கினும் 
உள்ளம் அவனை உருவறி யாதே . 

( திருமந்திரம் 417 ) 
உயிருக்குயிராய் உள்ளத்தே நீங்காது நிற்கின்ற ஒப்பில் முழு 
முதல் பொருளாம் சிவத்தை உள்ளத்து ஒன்று என்பர் . சிவமே 
உள்ளுறு சோதியாகும் , சிவம் ஒவ்வொரு உள்ளந்தோறும் ஓரடிச் 
சிற்றள வேனும் விலகாது நின்றருள்கின்றது . உள்ளமும் சிவமும் 
வேற்றக் கலந்து உடனாக இருப்பினும் , உள்ள மாகிய உயிர் தன் 
சிற்றறிவினாலும் சுட்டறிவினாலும் அச்சிவத்தைக் காண மாட்டாது 
முற்றறிவினால் காணுமாயினும் , அம் முற்றுணர்வினைச் சிவம் 
வெளிப்படுத்தி யருளுதல் வேண்டும் . சிவம் தன்னை வெளிப்படுத்தா 
மலிருப்பதே மறைப்பருள் என்று கூறப்படும் . 

கூறப்படும் . சிவம் 
காட்டாத நிலையை ஆண்டான் அல்லது ஈசுரன் எனப்பட்டது 
ஆருயிர்க்கண் 

சிவத்தின் உண்மை நிலையினை அறிய மாட்டாத 
யை ஆண்டான் எனப்பட்டது என்பதை அறிக . 


தன்னைக் 


மண்ணொன்று தான் பல நற்கல மாயிடும் 
உண்ணின்ற யோனிகட் கெல்லாம் ஒருவனே 
கண்ணொன்று தான் பல காணுந் தனைக்காணா 
அண்ணலும் இவ்வண்ண மாகி நின்றானே . 

( திருமந்திரம் 425 ) 


சிவம் ஆருயிர்கட்குக் கட்டு , ஒட்டு என்னும் ஈரிடத்தும் உள் 
ளது வாகிய சிவம் , உடனாய் நின்று முறையே சுட்டுப் பொருளைச் 
சுட்டிறந்து நின்ற முற்றுப்பொருளாகிய தன்னையும் காட்டும் அவ் 
வுயிர் , கட்டு 

நிலையில் 

காட்டுகின்ற சிவத்தையும் காண்கின்ற 
தன்னையும் காண மாட்டாது 

ஒட்டு நிலையில் 

தன்னையும் சிவத் 
தையும் , சிவத்தின் துணை யால் கண்டின்புறும் . 
அயன் ( படைப்பு ) இயல் : 


நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் 
தீதற் றகம் வந்த சிவன் சத்தி என்னவே 
பேதித்து ஞானங் கிரியை பிறத்தலால் 
வாதித்த விச்சையில் வந்தெழும் விந்துவே 

(திருமந்திரம் 369 ) 


87 


சதாசிவத்தில் ஓசையாகிய நாதத்தினின்றும் ஒளியாகிய 
விந்து தோன்றும் . நாதவிந்துக்களாகிய இரு மெய்களினின்றும் 
சிவன் சிவை என்றும் மெய்கள் தோன்றா நிற்கும் . சிவன் பால் 
பேரறிவும் சிவையாகிய சத்தியினின்று பேராற்றலும் வெளிப் 
படும் . விந்து வாகிய சிவத்தில் இச்சை தோன்றும் . சக்தியினி 
டமிருந்து கிரியை ஆற்றல் தோன்றும் . 


இல்லது சத்தி இடந்தனில் உண்டாகிக் 
கல்லொளிபோலக் கலந்துள் ளிருந்திடும் 
வல்லது ஆக வழிசெய்த அப்பொருள் 
சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமே . 

( திருமந்திரம் 370 ) 


உடல் உலகு உண்பொருள்களாகிய காரியம் தோன்று தற்கு 
இடமெனப்படும் . இல்லாயுள்ளது மாயை அம் மாயை சத் 
தியால் காரியப்படும் . அம்மாயையினை இத்தகைய 

உறுதிப் 
பொருள்காளாகச் சத்தியின் இடமாக 

ஆக்கியரு 
ளிய அப்பெரும் பொருள் புகழ்ச்சி மொழிகளுக்கு 
தொலைவிலுள்ள தாகும் . 


நின்று 


எட்டாத 


புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி 
புவனம் படைப்பார்க்குப் புத்திரர் ஐவர் 
புவனம் படைப்பானும் பூமிசை யானாய்ப் 
புவனம் படைப்பானப் புண்ணியன் தானே . 

( திருமந்திரம் 373 ) 


சதாசிவ 


ஒருவன் ( சிவம் ) ஒருத்தியாய் ( சக்தி ) ஓர் அணுவின் ( உலகு , 
உயிர் , சதாசிவம் ) கண்ணே தோற்றுவித்துத் திகழும் சிவபெரு 
மான் புவனம் முழுவதையும் படைப்பவனாவன் . பேரறிவும் பேரா 
ற்றலும் சீராக ஒருங்கமைந்த இவற்றிற்கு ஐம்பெரும் 
அணுவன்கள் . அவ்வை வரும் முறையே அருளோன் , ஆண்டான் , 
அரன் , அரி , அயன் ஆவார்கள் . ஆகவே , அயனும் சிவத்தின் திரு 
வானை பெற்ற வனாதலினாலும் அயனுடன் கலப்பால் சிவன் ஒன்றா 
யிருப்பதால் அதனையும் சிவன் என்பர் . 


புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும் 
தண்ணிய மானை வளர்த்திடுஞ் சத்தியுங் 
கண்ணியல் பாகக் கலவி முழுதுமாய் 
மண்ணியல் பாக மலர்ந்தெழு பூவிலே. 

( திருமந்திரம் 374 ) 


சிவமும் சக்தியும் பொருந்தி சதாசிவமாகத் 

திகழ்கின்ற 
காலத்து மானாகிய உடல் மெய்யினை 

வளர்த்தருளும் . கண்ணு தலா 
கிய திருவுள்ளங் கொண்ட இயல்பினாலே ஐம்பூதம் முதலிய தத்து 
வங்கள் ஒன்றோடொன்று கலந்து நிலம் , நீர் , நெருப்பு , வளி , 
விசும்பு முதலிய உலகங்களாக விரிந்து தோன்றும் . இப்பூதங்கள் 


88 


அகத்தும் புறத்தும் காணப்படும் . புறத்துக் காணப்படுவது அண் 
டம் எனவும் , அகத்துக் காணப்படுவது 

பிண்டம் எனவும் 
கூறுவர் . 


நீரகத் தின்பம் பிறக்கும் நெருப்பிடை 
காயத்திற் சோதி பிறக்கும் அக் காற்றிடை 
ஓர் வுடை நல்லுயிர்ப் பாதம் ஒலி சத்தி 
நீரிடை மண்ணின் நிலைப் பிறப்பாமே . 

( திருமந்திரம் 375 ) 


அதன் 


றும் . 


ஐம்பூதங்களுள் மண்ணானது எல்லாவற்றையும் தாங்கி நிலைப் 
பிக்கச் செய்யும் தன்மை வாய்ந்தது . அதனால் மண்ணின் நிலைப் 
பிறப்பாம் என்றனர் . அதன் மேல் விளங்கும் நீரகத்துச் சுவை 
இன்பம் தோன்றும் . 

மேல் நெருப்பிடத்து ஒளி தோன் 
அதன் மேல் காற்றினிடத்து உயிர்ப்புப் பிறக்கும் . அதன் 
மேல் வானத்தினிடத்து ஒலி தோன்றும் . ஐம்பூதங்களும் ஐந்து 
தன் மாத்திரைகளினின்றுந் தனித்தனி தோன்றும் . 

ஒரு பூதத் 
தினின்று மற்றொரு பூதம் தோன்றுவதன்று . அங்ஙனம் தோன்று 
வனவாகச் சொல்வது ஏற்றுரையே . வானத்தினின்றும் காற்று 
தோன்றும் என்பதற் குரிய காரணம் காற்றினிடத்து அதன் இயற் 
கைப் பண்பாகிய ஊறுமட்டு மன்றிச் செயற்கையாகிய வானத் 
தின் பண்பாம் ஓசையும் விரவியிருப்பதால் அச் சிறப்பு நோக்கி 
வானத்தினின்றும் காற்றுத்தோன்றிற்று என்பதாம் . காற்று 
ஊற்றுத் தன் மாத்திரையினின்று விரவியிருக்கும் ஓசையோடு சிறப் 
புற்று நிற்கும் ஊற்றுத் தன் மாத்திரையின் 

எனக் 
கூறுவர் . அவ்வாகாயத்தினின்றுங் 

காற்று 

தோன்றும் என்பர் . 
மேவும் வேற்றுப் பண் பிடமாய் விளம்புவரால் தாவில் சிறப்பு 
ணர்த்து தற்கு ஆதலால் அமையும் என்க . இப்படியே மற்றைப் 
பூதங்களும் தோன்றும் என்ப . 

நின்றுயி ராக்கு நிமலன் என்னாருயிர் 
ஒன்றுயி ராக்கும் அளவை உடலுற 
முன்துய ராக்கும் உடற்குந் துணை யதா 
நன்றுயிர்ப் பானே நடுவு நின்றானே . 

( திருமந்திரம் 381 ) 


ஆகாயம் 


உயிருக்கு உயிராய் நின்று எல்லாவற்றையும் இயைந்து இயக் 
கும் சிவம் இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்கியது . அச்சிவமே 
எல்லா சீவன்களுக்கும் ஆருயிராக உள்ளான் . ஆருயிர்களை அன்பு 
செய்வதற்குக் கருவியாக உடலுடன் ஒன்றும்படி பொருத்து பவ 
னும் அவனே . அக்காலத்து அவ்வுயிர்கள் முன் செய்து கொண்ட 
வினைக்கீடாக பேறு , இழவு , இன்பம் , பிணி , மூப்பு , சாக்காடு 
என்னும் ஆறும் அவ்வுயிர்களுக்குக் கருவினுள் அமையப்படைத் 

சிவம் உயிர்ப்பாய்ப் புறம் போந்து புக்கு நின்ற 


தருள்வன் . 
வன் . 


89 


அரி ( காப்பு ) இயல் : 


தாங்கருந் தன்மையுந் தானவை பல்லுயிர் 
வாங்கிய காலத்து மற்றோர் பிறிதில்லை 
ஓங்கி எழுமைக்கும் யோகாந்த மவ்வழி 
தாங்கி நின் றானும் அத் தாரணி தானே . 


( திருமந்திரம் 405 ) 


சிவம் பல்லுயிர்களையும் வேற்றக் கலந்து தாங்குவதாகிய காத் 
தலையும் புரியும் அரிய இயல்பு வாய்ந்தவன் . அவ்வுயிர்களை ஒடுக் 
கும் பேரொடுக்கக் காலத்துக் காப்பதும் 

அவனே . 

மற்றவை 
எதுவும் இல்லை , மிகச் சிறந்து தோன்றும் தலைமைப் பாட்டினை 
எய்துவதற்குரிய செறிவு நெறியைக் காப்பவனும் அவனே . 
செறிவு வழியாற் பெறப்படும் தானே ஆவன் . 


உடலாய் உயிராய் உலகம தாகிக் 
கடலாய்க் கார்முகில் நீர் பொழி வானாய் 
இடையாய் உலப்பிலி எங்குந் தானாகி 
அடையார் பெருவழி அண்ணல் நின்றானே . 

( திருமந்திரம் 400 ) 


அவனே . 


முழு முதல் விழுப்பொருளாம் சிவன் கலப்பால் உடல் , உயிர் 
உலகமாகவும் நின்றனன் . கடலாய் , அக்கடனீரைப் பருகிக் கருக் 

காண்ட கருமுகிலாய் நின்றனன் . அம்முகிலால் பொய்யாது 
பெய்யப்படும் நீர் நிறைவனாகவும் நின்றனன் . இவை அனைத்தினும் 
இடையென்று சொல்லப்படும் உள்ளுறைபவனாக நிற்பவனும் 

ஒரு படித்தாய் அழிவின்றி நிற்பவனும் அவனே . எங் 
கும் தானாகி நிற்பவனும் அவனே . 

யாவையும் காத்தருள்பவன் 
அவனே . 

உற்று வனை வான் அவனே உலகினைப் 
பெற்று வனை வான் அவனே பிறவியைச் 
சுற்றிய சாலும் குடமுஞ் சிறு தூதை 
மற்றும் அவனே வனையவல் லானே . 


( திருமந்திரம் 403 ) 


உலகனைத்தையும் முதற்காரணமாம் மாயையினின்றும் படைத் 
தருள்பவன் சிவன் . 

ஓரறிவு முதல் ஆறறிவு ஈறாகவுள்ள உயிர் 
கள் என்னும் பாகுபாடு பருவுடலைப் பற்றியன வேயாகும் . இந் 
நிலை எய்துவதற்கு முன் ஆண்டவன் படைத்தருளும் எட்டுறுப்புக் 
களோடு கூடிய நுண்ணுடம்பினையேயாம் . 

நுண்ணுடம்பு 
யாவர்க்கும் ஒன்று போல் அமைந்த இயற்கைப் பிறப்புடம்பாகும் . 
வினைக் கீடாகச் செய்ய வேண்டிய தொழிலுக்கு வாய்ப்புடைய 
உடம்பு இது செயற்கையுடம்பாகும். இவற்றை படைத்தும் 
காத்தும் அருள் புரிவான் . 


90 


அரன் ( அழிப்பு) : 


இலயங்கள் மூன்றினும் ஒன்றுகற் பாந்த 
நிலையன் றழிந்தமை நின்றுணர்ந் தேனால் 
உலை தந்த மெல்லரி போலும் உலகம் 
மலை தந்த மானிலந் தான் வெந்ததுவே . 

(திருமந்திரம் 408 ) 


இலயங்கள் என்று சொல்லப்படும் ஒடுக்கங்கள் மூவகைப்படும் 
அவை , நாளொடுக்கம் , ஊழி யொடுக்கம் , பேரூழி யொடுக்கம் 
என்பன . அவற்றுள் ஊழி முடிவின் நிலைமை ஒரு காலத்து அழிந் 
தமையை அவனருளால் நின்றுணரப்பட்டது . உலைப்பானையிலிட்ட 
மெல்லிய அரிசி செவ்வியுற ஆக்கப் பெறும் . அதுபோல் உலகம் 
உயிர்கள் செவ்வியுற ஆக்கப் பெறுபவதற்கு நிலைக்களமாகும் . 
சிற்றூழி முடிவில் மான் என்றுச் சொல்லப்படும் மூலப்பகுதி 
யால் தரப்படும் சில மண்ணுலகங்கள் அழியும் . 


நித்தசங் காரம் உறக்கத்து நீள்முடம் 
வைத்தசங் காரமுஞ் சாக்கிரா தீதமாஞ் 
சுத்தசங் காரந் தொழிலற்ற கேவலம் 
உய்த்தசங் காரம் பரன் அருள் உண்மையே . 

( திருமந்திரம் 411 ) 


வது . 


நித்த சங்காரமாகிய நாளொடுக்கும் ஒவ்வொரு நாளும் நிகழ் 
அஃது உறக்கத்து அறிவு அடங்கியிருப்பது . இதனை 

நீள் 
மூடம் என்ப . இது போல் ஒவ்வொரு நாளும் நிகழும் விழிப்பு நிலை , 
கனவு , உறக்கம் , பேருறக்கம் , உயிர்ப்படக்கம் , என்பனவும் அவ் 
வத்தலைப்புக் கூட்டி நாளொடுக்கம் என்ப . ஆருயிர்கள் இளைப் 
பாறுதற் பொருட்டுத் தொன்மையிலேயே அமைக்கப்பட்ட ஒடுக் 
கம் சாக்கிரா தீதமாகிய நிலை . இஃது ஐவகை நிலைகளுக்கும் அப் 
பாற்பட்ட நிலை . ஆருயிர் கருவிகளுடன் கூடித் தொழிலுறாது 
அறியாமையுடன் மட்டும் ஒட்டியிருக்கும் தொழிலற்ற ஒடுக்க 
நிலை . இதுவே சுத்த சங்காரம் என்ப . உய்த்த சங்காரம் என்பது 
திருவருள் நோக்கத்து ஒடுங்கியிருக்கும் ஓர் நிலை . காரண வுடம் 
போடுகூடி திருவருளில் 

யிருப்பதாகும் . இவையனைத் 
தையும் திருவுள்ளத்தான் இயற்றி அப்பால் நிற்கும் நிலை பரன் 
உண்மையாகும் . 


பாழே முதலா எழும்பயிர் அப்பயிர் 
பாழாய் அடங்கினும் பண்டைப்பாழ் பாழாகா 
வாழாச்சங்காரத்தின் மாலயன் செய்தியாம் 
பாழாம் பயிராய் அடங்கும் அப் பாழிலே. 

(திருமந்திரம் 15 


91 


இவ்வுலகத்துத் தோன்றிய உயிர்கள் உலகு உடல்களைக் 
கடந்து பாழில் ஒடுங்கும் . அங்ஙனம் ஒடுங்கினும் அப்பாழ் பண் 
டைப் பாழாகா . பண்டைப் பாழ் என்பது மலம் நீங்காத நிலை 
யில் ஊழிகள் தோறும் ஒடுங்குமிடம் . நிலைத்த சிவ வாழ்வினைக் 
கொடுக்காத வொடுக்கமென்பது அயன் அரி என்னும் இருவர் 
ஆட்சிக்குள் நிகழும் வாழாச் சங்காரமாகும் . இவ்விருவர் ஊழி 
களிலும் உயிர் திருவடிப்பேறு எய்தாது ஒடுங்கிக் கிடக்கும் நிலை 
பாழ்நிலை என்க . 


92 


அருவுருப் பொருள் . 


அருவப் பொருளாகிய சிவத்தையும் , அச்சிவத்தின் 

ஒன்பது 
திருமேனிகளையும் ஆராய்ந்தோம் . இனி அருவுருப் பொருளைக் 
கவனிப்போம் . 


அருவுருப்பொருளை 

( 1 ) சித்துப் பொருள் , ( 2 ) அசித்துப் 
பொருள் என இரு பெரும் பிரிவாகப் பிரிப்பதில் உலக வழக்கில் 
இடையூறில்லை மற்றும் இதனையே ( 1 ) சேதனப் பொருள் , 
( 2 ) அசேதனப் பொருள் எனக் கூறுவாருமுளர் . ஏனெனில் , 
உலகிலுள்ள எல்லாப் பொருள்களிலும் உயிர் என்ற மெய் நித்தி 
யமாக உளது என்று ஆகம நூற்கள் பகர்கின்றன . இவ்வழக் 
கிற்கும் இடர்ப்பாடில்லை . ஆகவே சித்துப் பொருளின் 

மூல 
அலகு சித்து அணுவாகும் , அசித்துப் பொருளின் 

மூல அலகு 
அசித்து அணுவாகும் . இவ்விரு மூல அலகுகள் உலகில் அரு 
வுருப் பொருளாக விளங்குகின்றன . 


ஆனால் ( 1 ) உயிருள்ள பொருள் , உயிரற்ற பொருள் என்றும் , 
( 2 ) சீவப் பொருள் , அசீவப் பொருள் என்றும் ; ( 3 ) அழியும் 
பொருள் , அழியாப் பொருள் என்றும் பெரும் பிரிவாகப் 
பிரிப்போமானால் அநேக இடர்ப்பாடுகள் உண்டு . அருவுருப் 
பொருளாகி உயிரை நிரூபணம் செய்வதிலும் மிக மிகக் கடினம் 
ஏற்படும் . 


நிலை , 


சித்துப் பொருள் ( அறிவுள்ள பொருள் ) எல்லாவகையிலும் 
மிகத் தூய்மையானது . 

. 

சர்வ வல்லமை சித்துப்பொருளிலுள்ள 
உயிருக்கு ஐந்து வேறுபாடுகளுண்டு . முக்கியமாக விழிப்பு , 
கனவு , உறக்கம் என்ற மூன்று அவத்தைகளைக் 

கொண்டுள்ளது . 
இயக்கமுண்டு , இந்திரியமுண்டு , அறிவுமுண்டு . 

அசித்துப் பொருள் ( அறிவற்ற பொருள்களுக்குள்ளேயிருக்கும் 
உயிர் 

ஐந்துவித அவத்தைகளுள் உறக்க அவத்தை மட்டுமே 
கொண்டுளது . அசித்துப் பொருள் மாயாகாரியத்தால் 

தோற்று 
விக்கப்பட்டது . வல்லமையற்றது . இயக்கமற்றது . 
யமற்றது . ஆகவே அருவுருப் பொருள்களின் 

அலகு 
களாகிய ( 1 ) உயிர் , ( 2 ) 
உயிர் , ( 2 ) அணு 

ஆகியவைகளின் பாகுபாட்டை 
நன்றாக மனதில் பதிய வைத்தாலொழிய , அருவுருப் பொருள் 
விளக்கத்தின் உண்மை விளங்காது . உயிர் ( அறிவு , பசு , ஆன்மா , 
சீவன் என்ற பல பெயர்கள் ) அருவுருப் பொருளாக நித்திய மாக 
எல்லா அணுக்களிலும் ( 1 ) சித்து அணு , ( 2 ) அசித்து அணு என் 
முக்காலமும் உளது . 

உயிர் எல்லா 


மூல 


பவைகளில் 


அணுக்கள் 


93 


உளது . 


தோறும் அகத்தே உளது . 

உளது . உயிர் அறிவுற்றிருந்தால் அதனை 
அறிவுற்ற அணு என்றும் ; உயிர் அறிவற்றிருந்தால் அறிவற்ற 
அணு என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது . இவ்விரண்டு 

அணுக்களும் 
உயிரைக் கொண்டுள்ளன . 

எனவே 

உருவமுள்ள பொருள்களில் 
அருவுருப் பொருளாகிய உயிர் அகத்தே 

புறத்தே உள 
தல்ல . புறத்தே இருந்து உருவப் பொருள்களினுள் 
டைவதுமல்ல . அகத்தேயிருந்தும் புறத்தே போவதுமில்லை . 
முதலில் அசித்து அணுவைப் பற்றி 

பற்றி ஆராய்ந்து ; பிறகு 
சித்து அணுவைக் கவனிப்போம் . 


சென்ற 


அசித்து அணு 


அணு என்பது தத்துவ ஞானத்தின் பயனாக முடிவுக்கு முடி 
வானது தான் எனச் சித்தாந்திகள் பகர்ந்தனர் . இவ்வுலகத் 
தொடக்கத்தை அறிய வேண்டுமாயின் அதன் முடிவை ஆராய 
வேண்டும் . முடிவு 

எங்கேயோ அங்கே தான் தொடக்கம் . 
தொடக்கத்தை அறிய வேண்டுமானால் அழிவை ஆராயவேண்டும் . 
பொருளுக்கு அழிவென்பது பகுதிகளாகப் 

பிரிதல் . இதற்கு 
மேல் அழிக்க முடியாத நிலைவரை அழித்துக்கொண்டு 

போனால் 
அணுக்களில் முடியும் . இவ்வணுக்கள் தான் உலகின் ஒடுக்கம் . 
இவற்றிலிருந்து தான் உலகம் உற்பத்தியாகிறது . இத்தத்துவ 
ஞானத்தைப் போதிப்பது தான் 

ஆகம நூற்கள் . அணுவைப் 
பற்றி வேதங்களில் கூறப்படவே இல்லை . 


பதி , பசு , பாசம் . 


என்று 


அணு என்ற சொல் இன்றைய நாளில் சர்வ சாதாரணமாக 
எல்லாருக்கும் தெரியும் . அணுயுகம் 

சொல்லப்படும் 
காலத்திலே அணுவைப் பற்றி தெரியாதவர் இல்லை . அணு என் 

ற 
சொல் எல்லாருக்கும் மிக எளிதாகத் தோன்றுகிறது . 


சமய 


அணு 

வினையும் அணுவிலுள்ள துணுக்குகளையும் ஆகம வாதிகள் 
வரலாற்று காலத்திற்கு முன்பே கண்டறிந்தார்கள் . 

கண்ட 
முடிவைக் கர்ண பரம்பரையாகச் கேட்டதைக் சுவடிகளில் எழுதி 
யுள்ளார்கள் . அம்முடிவுகளைப் பின்னர் கையாண்டவர்கள் 
வாயிலாகப் பறைசாற்றவே சித்தாந்த நூற்களில் இடம் பெற்றது . 
எனினும் கூர்ந்து ஆராயுமிடத்து 

றைய காலத்து அணு 
தத்துவம் சித்தாந்த நூலில் பொதிந்து கிடக்கிறது . 

அணுக் கொள்கைகளை வேத காலத்திற்கு முன் பிருந்த ஆரிய 
ரல்லாத அனு பூதிமான்கள் ( சுமார் கி.மு. 3000 ) கூறியுள்ளனர் 
என்ற சான்றை ஆகம நூற்களில் காணலாம் . தமிழறிஞர்களின் 
கற்பனைத்திறன் வானத்தையும் கடந்து அண்டத்தையும் எட்டி 
யிருந்தது . புலன்களுக்குப் புறம்பாய்ச் 

சின்னஞ் சிறு 

கடுகி 
லிருந்து உலகினும் பன்மடங்குப் 

நட்சத்திரங்கள் 
வரை எங்கும் நிறைந்துள்ள அணுவும் அவர்களது ஆராய்ச்சிக் 
குட்பட்டிருந்ததை இன்று நாம் காண்கிறோம் . 


பெரிதான 


94 


கள் 


கதிரவனது ஒளியில் மின்னும் தூசும் வான வெளியில் 

வனப் 
புடன் விளங்கும் வானவில்லின் மென்மையும் சின்னஞ்சிறு துகள் 
உலகில் இருக்கவேண்டும் 

என்று 

அறிவுறுத்தும் . 
பொருளைத் துண்டித்துக்கொண்டு 

சென்றால் கடைசியில் 

அது 
என்னவாகும் என அவர்கள் ஆராய்ந்தனர் . இவ்வாறு 
பொருளைத் துண்டித்தலுக்கும் ஒரு முடிவுண்டு . பொருளைத் துண் 
டித்தால் கடைசியாகப் 

பெறும் துகள்களை 

அவர்கள் அணுக் 
கள் என அழைத்தனர் . பொருள்களில் இத்துகள்கள் நிறைந்துள் 

அணுக்களின் தன்மைகளும் இவற்றின் அமைப்பும் வேறு 
படுவதால் பொருள்களும் பல்வேறு தன்மைகள் கொண்டு விளங் 
கின்றன என அவர்கள் கருதினர் . ஆகையால் இதைப் பற்றிய 
கருத்துக்களை அவர்களிற் பலர் ஆராய்ந்தனர் . 


என் . 


ஆதியில் 


முதன் முதல் நம் நாட்டில் அணுக்கொள்கையை மிகத் தெளி 
வாயும் விரிவாயும் ஆராய்ந்தவர்கள் ஆகமவாதிகள் . 
உலகில் தோன்றிய துகள்களைப் பூதாதிகள் என்றனர் . 

கண் 
ணுக்கெட்டாத துகள்களான இவை 

பண்பு 

முதலிய 
இயல்புகள் இல்லா தன . இத் துகள்கள் ஆற்றலை மேற்கொண்டு 
தன் மாத்திரைகள் எனும் துகள்களாக மாறுகின்றன . பல தன் 
மாத்திரைகள் 

ஒன்று கூடி ஒரு பா மணு வாகத் திரள்கின்றன . 
காணும் பொருள்கள் பரமாணுக்களின் தொகுதிகளாம் . 
தன் மாத்திரைகள் விரைவாய்த் துடிப்பதால் ஒளியும் வெப்பமும் 
தோன்றுகின்றன . பொருள்களில் விளையும் 

விளையும் இரசாயன 

விளை 
களையும் சித்தர்கள் தம் கொள்கையால் விளக்கியுள்ளனர் . 
கொள்கைகள் தற்கால இரசாயன விளைவுகளையும் சித்தர்கள் தம் 
காள் கையால் விளக்கியுள்ளனர் . அக்கொள்கைகள் தற்கால 
ரசாயன நூலுண்மைகளையே ஒத்திருக்கின்றன . 


நாம் 


அக் 


பழங்காலத்தில் சுமார் கி.மு. 5000 அளவில் சித்தாந்த ஆகம 
வாதிகள் , சைவர்கள் , சமணர்கள் , பௌத்தர்கள் விஞ்ஞான 
தத்துவ அறிவைப் பெருக்கியவர்களாவார்கள் . அவர்கள் பொருள் 
களின் தோற்றத்தை ஆராய்ந்தார்கள் . இவர்களது 

அணுக் 
கொள்கை மிகவும் விரிவானது . அணுவுக்கு ஆதியும் இறுதியும் 
இல்லை . பிரிக்க முடியாத சிறு துகளாகும் . பொருள்கள் 
அனைத்தும் அணுக்களின் தொகுதிகள் . ஒரு பொருளின் மணம் , 
நிறம் , சுவை முதலிய தன்மைகள் அப்பொருளிலுள்ள 

அணுக் 
களின் தன்மையைப் பொருத்தியிருக்கும் . அணுக்களின் சேர்க்கை 
யால் வெவ்வேறு பொருள்கள் தோன்றுகின்றன என இவர்கள் 
கருதினர் . 


அது பிரிக்க 


இவர்களுக்கு அனுசரணையாகச் சாங்கியர்கள் , நையாயிகர் , 
வைசேடிகர் அணுக்களே பொருளின் ஆதி உறுப்புகளாகும் என்ற 
னர் . இவற்றைத் தவிர விசும்பு என்ற வேறொரு பொருளுண்டு . 
அது எங்கும் பரவி நின்று ஒளியும் ஆற்றலும் ஓரிடத்திலிருந்து 
இன்னொன்றுக்கும் பரவ உதவும் ஒரு சாதனமாகும் . நீர் அலை 
கள் போல பரவும் தன்மையுடையது என்றார்கள் . 

அணுக்கள் 
யக்கம் , பரவும் தன்மை , நிறை முதலிய பண்புகளை உடை 


யவை . 


95 


நால்வகை அணுக்களின் புணர்ச்சியாலும் பிரிவாலும் இரசா 
யன விளைவுகள் நிகழ்கின்றன . இரசாயன மாறுதல்கள் நிகழப் 
பெரும்பாலும் வெப்பம் தேவையாகவுள்ளது . கந்தகத்தையும் 
இரும்பையும் ஒன்று சேர்த்துச் சூடேற்றினால் அவற்றினிடையே 
இரசாயன விளைவு நிகழ்ந்து புதுப்பொருள் ஒன்று தோன்றுகிறது . 
இதைத் தவிர , கூடியிருக்கும் அணுக்கள் வெப்பத்தால் பிரிந்து 
வேறு வகை அணுக்களாவது உண்டு என்றனர் . 


ஒளியும் வெப்பமும் அணுத் தன்மை கொண்டவையென்றும் 
கூறினர் . இவ்வளவு சிறந்த கொள்கைகளைப் பழங்கால கிரேக் 
கர்களும் வெளியிடவில்லை என்று உறுதியாகக் கூற முடியும் . 
இதை மாக்ஸ்முல்லர் , மாக்டொனல் முதலிய அறிஞர்கள் தெளி 
வாக்கியுள்ளனர் . 


அவன் 


விஞ்ஞான அறிவென்னும் 

சுடரை முதன் முதல் தூண்டிய 
பெருமை ஆகமவாதிகளையே சாரும் .. ஆனால் சுடர் ஒளிவிட்டு 
எரிந்து நம் நாட்டின் அறியாமை இருளைப் போக்கும் பேறு நமக் 
குக் கிடைக்காமற் போயிற்று . ஆனால் இச்சுடரிலிருந்து மேற்கே 
பறந்து சென்ற ஒரு பொறி மேனாட்டாரது விஞ்ஞான விளக்கை 
ஏற்ற உதவியது . பிற்காலத்தில் நம் நாட்டில் மறுபடியும் இருள் 
சூழ்ந்த போதும் மேனாட்டில் அவ்விளக்கு என்றும் அழியா ஒளி 
யாய் விளங்கிக் காலஞ் செல்லச் செல்ல இன்று நம் நாட்டின் 
இருட்டை அகற்றி முன்னிருந்த ஒளியை நினைவிற்குக் கொண்டு 
வரச் செய்கி 

சய்கிறது . 
ஆகவே உயிர் , உலகு என்ற சிந்தனைகள் உலகில் மனிதன் 
தோன்றிய நாள் முதல் அவன் உள்ளத்தை இயக்கிக்கொண்டு 
வருகிறது . 

மனிதன் உலகோடு தொடர்புடையவன் . 
உலகில் உற்பத்தியான ஒரு உருவத் தோற்றம் . உலகின் சக்தி 
களே அவனை ஆக்கியிருக்கின்றன . கணி பௌதிக , இரசாயன 
விதிகளை அனுசரித்தே உற்பத்தியானவன் . இவைகட்கே வசமாய் 
வளர்ந்து ஆயுளை முடித்துக் கொள்கிறவன் . இந்த உண்மை 
களைக் கொண்ட உயிரியலையும் அனுசரித்து உலகில் தோன்றி 
இருக்கும் கோடானு கோடி சீவராசிகளோடு தொடர்புற்றிருப் 
பவன் . பிற்காலத்தில் தோன்றப்போகும் மனிதவர்க்க மாறுபாடு 
களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியவன் . மனிதனைத் தனியாகச் 
சிந்திக்க இயலாது . பரம்பரையில் இணைத்தே சிந்திக்க வேண் 
டும் . 

உலகில் தோன்றி வாழ்கின்ற பிராணிகள் தோறும் உறவு 
உடையவன் என்பதற்குரிய குறிகள் மனிதக் கரு வளரும்போது 
விளங்குகிறது தத்துவ உணர்ச்சி உள்ளவர்கள் 

மனிதனை 
மனிதனாக உயிரியலோடு ஒத்திட்டார்கள் . சமய உணர்ச்சியுள்ள 
வர்கள் ஆதி அந்தமற்ற கடவுளோடு தொடர்புடையவன் 
மனிதன் , கடவுளின் சக்தியே மனித உடலில் ஒளிர்கிறது என்றும் 
கூறுகின்றனர் . 

தனி மனிதனை மட்டும் சிந்திக்கும்போது அவன் முடிவு உடைய 
வன் என்று சொல்லுகிறோம் . 

பரம்பரையாய் பார்க்கும் 
போது இறப்பில்லாத ஓரமிசம் 

தொடுக்கப்பெற்று வாழ்ந்து 
வருவதை உணர்கிறோம் . 


ஆனால் 


96 


திண்மை தரு 


எல்லை இல்லா தனவான பொருள்களில் எங்கும் , எப்பொழுதும் 
நீங்காமற் பொருந்திக் கிடந்து தோன்றுகின்ற வரம்பில் அறிவினை 
யுடையது வாகிய அதுவே எங்கட்கு இறைவன் . 
கின்ற உயிரினோடு ஒப்பற்ற நிலம் , நீர் , தீ , காற்றாகிய நால்வகை 
அணுவுமே அவை . அவ்வணுக்கள் உற்றும் , சுண்டும் , உணர்த் 
தம்முட் கூடுதலும் பிரிதலும் 

செய்வனவாம் 
பலபொருள்களாகவும் உடல்களாகவும் தம்முள் வெவ்வேறாகத் 
திரட்சியுற்று அமைவதும் உளதாகும் . அங்ஙனம் அமைந்தவை , 
வெவ்வேறாகிப் பிரிந்து விரிவதும் உளதாம் . 

அணுக்கள் 

திரள் 
வதும் விரிவதுமாகிய அவ்வகையினை 

ஆராய்ந்து 

அறிவது 
எதுவோ அதுவே உயிர் எனப்படுவதாகும் என்ற கருத்தினை 
மணிமேகலையின் வாயிலாய் 

உணரலாம் . 


" வற்ப மாகி யுறு நிலம் ; தாழ்ந்து 
சொற்படு சீதத் தொடுசுவை யுடைத்தாய் 
இழினென நிலஞ்சேர்ந்து ஆழ்வது நீர் ; தீத் 
தெறுதலும் மேற்சே ரியல்பும் உடைத்தாம் 
காற்று விளங்கிய யசைத்தல் கடன் 


லவணுக்கள் வன்மையுடையனவாக விளங்கும் . நீரணுவானது 
கீழே வீழ்ந்து குளிர்ச்சியான தன்மையோடு சுவையும் உடைய 
தாகி இழின் என்னும் ஒலியுடனே நிலத்தைச் சேர்ந்து , பின் 
நிலத்தின் ஆழத்தே சுவறியும் போய்விடும் தன்மையாகும் . 
அணுக்கள் எரிப்பதும் மேல் நோக்கி எழுகின்றதோர் இயல்பும் 
உடையதாகும் . காற்றணுவானது குறுக்கிட்டு 

அசைத்தலைச் 
செய்கின்ற வொரு தன்மையினை 

ன்மையினை உடையது . 


" இவை 


வேற்றியல்பு எய்தும் விபரீதத்தால் 
ஆதி இல்லாப் பரமாணுக்கள் 
தீதுற்று யாவதுஞ் சிதைவதுஞ் செய்யா 
புதிதாய்ப் பிறந்து , ஒன்று ஒன்றிற் புகுதா ; 
முது நீரணு நிலவணுவாய்த் திரியா 
ஒன்றிரண் டாகிப் பிளப்பதுஞ் செய்யா 
அன்றியும் ; அவல்போற் பரப்பதும் செய்யா 
உலாவும் , தாழும் உயர்வதுஞ் செய்யும் 
குலாம் மலை பிற வாக் கூடும் பலவும் ; 
பின்னையும் பிரிந்து தந் தன்மையாயாகும் 
மன்னிய வயிர மாய்ச் செறிந்துவற் பமும் ஆம் 
வேயாய்த் துளைபடும் ; பொருளா முளைக்கும் 
தேயா மதிபோல் செழு நில வரைப்பு ஆம் 


இவை நான்கும் தமக்கு ஒரு வித ஆதியும் அற்று அநாதியாகவே 
விளங்கும் பரமாணுக்கள் ஆகும் . இவை வேற்றியல்புகளை எய்து 
கின்ற விபரீதத்தாலும் கேடுற்றுச் சிறிதும் இல்லாதவாறு சிதை 
வுறுவது என்பது என்றும் இல்லையாகும் . புதிதாக ஓரணுவானது 
பிறந்தது என்பதும் ஒன்று மற்றொன்றிற் சென்று புகுவதென்பதும் 


97 


ஒருபோதும் இல்லையாகும் . அநாதியான நீரணுக்கள் நிலவணுக் 
களாகத் திரிபு அடைவதும் இல்லை . ஒன்று இரண்டாகி , பிளக் 
கப்பட்டுப் போவது என்பதும் கிடையாது அல்லாமலும் நெல் 
அவவாகப் பரந்து போவது போல இவை தம்மின் விரிந்து பரப்ப 
தும் இல்லை . இவை உலாவுவதும் தாழ்வதும் மேலெழுவதும் ஆகிய 
வற்றைச் செய்யும் இயல்பினவாம் . நிலவணுக்களாற் பொருந்தி 
அமையப்பெற்ற மலையானது 

நொறுங்கிப் பின் மணலாகிப் 
பிறவொன்றாகக் கூடுதலும் உண்டு . பலவாகச் செறிந்த பின் , 
பின்னையும் பின்னையும் பிரிந்து தம்முடைய பழைய அணுத்தன்மை 
யினவாக ஆகவும் செய்யும் . மரமாகச் செறிந்துள்ள அணுக்கள் 
மேலும் திண்மையாகிச் செறிவுற்று வைரமாக விளங்கி வன்மைத் 
தன்மையினை அடைதலும் உண்டு. 

மரமே 

மூங்கிலாக உள்ளே 
துளையுடன் இருப்பதும் நிகழுவதாம் வித்தாகி இவை 

மீண்டும் 
முளைக்கவும் செய்யும் . தேயாத முழுமதி போல வட்டமான 
செழுமை பொருந்திய நிலப்பரப்பாகவும் , இவையே செறிந்து 
அமையவும் அமையும் . 

நிறைந்தவிவ் வணுக்கள் பூதமாய் நிகழின் 
குறைந்தும் ஒத்தும் கூடா வரிசையின் 
ஒன்று முக்கால் அரை காலா யுறும் 
துன்று மிக் கதனால் பெயர் சொல்லப்படுமே 
இக்குணத்து அடைந்தால் அல்லது நிலனாய்ச் 
சிக்கென் பதுவும் நீராய் இழிவதும் 
தீயாய்ச் சுடுவதும் காற்றாய் வீசலும் 

ஆயதொழிலை அடைந்திடமாட்டா 
எல்லாப் பொருள்களிடத்தும் நிறைந்துள்ள இவ்வணுக்கள் பூதங் 
களாக நிலவு மிடத்து தத்தமக்குரிய அளவிற் குறைந்தும் ஒத்தும் 
கூடாவாம் . ஒன்று , முக்கால் , அரை , கால் என்றாகி இவை தம்முட் 
பொருந்தும் . பொருந்தும் அணுக்கள் மிகுதியானவற்றினாலேயே 
அந்தச் செறிவின் பெயர் சொல்லப்பட்டு நிலவி வரும் . இவ்வள 
வாக அணுக்கள் செறிவுற்றால் அல்லாமல் நிலமாய் 

வன்மையுற்றி 
ருப்பது என்பதுவும் , நீராகப் பள்ளம் நோக்கி ஓடுவது என்பதுவும் , 
நெருப்பாகச் சுடுவது என்பதுவும் , காற்றாகி வீசுவது என்பதுவும் 
ஆகிய தொழில்களை அவை அடைய மாட்டாவாம் . 


" ஓரணுத் தெய்வக் கண்ணோர் உணர்குவர் 
தேரார் , பூதத் திரட்சியுள் , ஏனோர் 
மாலைப் போதில் ஒரு மயிர் அறியார் 

சாலத் திரண் மயிர் தோற்றுதல் சாலும் 
ஒவ்வோர் அணுவையும் தெய்வத் தன்மையுடைய கண்களைப் 
பொருந்தியவர்கள் தனித்தனியே கண்டு உணர்வார்கள் . 

அஃ 
தற்ற பிறர் எல்லாரும் பூதத் திரட்சிகளினுள்ளே அவ்வணு உண் 
மையினை அறிந்து தெளிவு கொள்ளமாட்டார்கள் . 

அது மாலை 
வேளையிலே கதிரவன் மறைந்துள்ளபோது தலையிலுள்ள ஒவ் 
வொரு மயிரையும் தனித்துக் காணாராகி மிகுதியாகத் திரண்டு 
உள்ளே மயிர்க்கற்றையின் திரட்சியை மட்டுமே யாவரும் 
காண்பதோடு ஒப்புடையதாகும் . 

371 - B -2-7 


98 


மேலே கூறியவை " மற்கலி கோசர் என்ற ஆசிகவவாதி 
களின் மூன்றாம் தீர்த்தங்கரர் இயற்றிய நூலில் காணப்படுவ 
தாக மணிமேகலையில் சாத்தனார் கூறுகிறார் . 


ஆர்ப்புறு மனத்தின் ஆங்கார விகாரமும் 
ஆகாயத்திற் செவியொலி விகாரமும் 
வாயுவில் தொக்கும் ஊறெனும் விகாரமும் 
அங்கியிற் கண்ணும் ஒளியுமாம் விகாரமும் 
தங்கிய அப்பில் வாய் சுவையெனும் விகாரமும் 
நிலக்கண் மூக்கு நாற்ற விகாரமும் 
சொலப் பட்டிவற்றில் தொக்கு விகாரமாய் 
வாக்கு பாணி பாதம் பாயுரு உபத்தமென 
ஆக்கிய இவை வெளிப் பட்டு இங்கு அறைந்த 
பூத விகாரத்தால் மலை மரம் முதல் 
ஓதிய வெளிப் பட்டு உலகாய் நிகழ்ந்து 
வந்த வழியே இவை சென்று அடங்கி 
அந்தமில் பிரளய மாய் இறும் அளவும் 
ஒன்றாய் எங்கும் பரந்து நித்தியமாம் 


ஆரவாரம் பொருந்திய அந்த மனத்தினது ஆங்கார மாகிய விகார 
மும் , ஆகாயத்தினாலே எழும் செவிக்கு ஒலியாகிய விகாரமும் , 
வாயுவினாலே மெய்க்குத் தோன்றும் ஊராகிய விகாரமும் , நெருப் 
பினால் கண்ணுக்குத் தோன்றும் ஒளியாகிய விகாரமும் , நிலத்தினால் 
மூக்கு வழியே நுகரப்படும் நாற்றமாகிய விகாரமும் 

என்று 
சொல்லப்படும் இவற்றில் 

மய்யான விகாரமாய் வாக்கு 
பாதம் , பாணி , பாயுரு , உபத்தம் என்று உண்டாகிய 

இவை 
ஐந்தும் வெளிப்படும் . இங்கே சொல்லப்பட்ட பூத விகாரத்தால் 
மலை , மரம் முதலியனவாகச் சொல்லப்பட்டன , எல்லாமே 
வெளிப்பட்டு , உலகமாகவும் நிகழ்ந்து தாம் வந்த வழியே அவை 
யவை சென்று ஒடுங்கி ஒழிவில்லாத பிரளயமாய் இறுதியில் 
அனைத்துமே அழியும் அளவும் ஒன்றாகி எவ்விடத்தும் பரந்து 
நித்தியப் பொருள்களாகவே விளங்கும் . 


அண்டப் பகுதியின் உண்டைப் பிறக்கம் 
அளப்ப ருந்தன்மை வளப்பெருங் காட்சி 
ஒன்றனுக் கொன்று நின்றெழில் பகரின் 
நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன 
இல் நுழைகதிரின்றுன் னணுப் புரையச் 
சிறிய வாகப் பெரியோன் ; தெரியின் 


33 


ஆராயுமிடத்து , அண்டமாகிப் பேருலகின் பகுதிகளின் உருண்டை 
வடிவமான விளக்கமும் , அவற்றின் எல்லையற்ற இயல்புகளும் , 
பல்வகை வளம் 

பொருந்திய பெருமை மிக்க தோற்றங்களும் , 
அவை ஒன்றிற் கொன்று மேலாக நின்ற எழுச்சியின் வேறுபாடு 
களைக் 

கூறுங்கால் நூற்றொரு கோடிக்கதிகமாக அளவில்லாமற் 
பரந்து பெருகியுள்ளன . அத்தகைய உலகுகளெல்லாம் 
னிலே பலகணி வாயிலாகப் 

புகுகின்ற பகலவன் கதிர்களிலே 
நெருக்கமாகக் காணப்படும் 

யொப்பச் சிறியன 


வீட்டி 


அணுக்களை 


99 


வென்று சொல்லும் படியாகத் தான் பெரியவனாய் , விளங்கும் 
முதல்வன் . 


அணுத்தரும் தன்மை இலையோன் காண்க 
இணைப்பரும் பெருமையி லீசன் காண்க 
அரியதில் அரிய அரியோன் காண்க 
நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க 
மேலெடு கீழாய் விரிந்தோன் காண்க 
அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க 


யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க 
தேவரும் அறியாச் சிவனே காண்க 
பெண் ஆண் அலியெனும் பெற்றியன் காண்க 
கண்ணால் யானுங் கண்டேன் காண்க 


சிவனென யானுந் தேறினேன் காண்க 

( திருவாசகம் ) 
அணுவிற் காணப்படும் நுட்பத் தன்மையிலும் வியக்கத் தக்க நுட்ப 
மானவன் , ஆய்ந்தறிதற்கு அல்லது பெறுதற்கு அரிய பலவற் 
றுள்ளும் அருமையிலருமை யுடையோன் . எல்லாப் பொருள்களை 
யுந் தழுவி நின்று அவற்றை வளர்த்துக் காப்பவன் , கல்வியறிவி 
னாலே நேரே அறியப் படாத நுட்பமுடையோன் ; மேலுங் கீழு 
மாய் எங்கும் நிறைந்தவன் ; முடியும் மூலமுமில்லாதவன் ; இயங் 
காப் பொருள் எல்லாவற்றினுங் கலந்து அவையேயாய் நின்ற 
வன் ; அந்தமும் ஆதியும் இல்லாதவன் ; எத்தகைய விண்ண வரு 
காண வொண்ணாத பொருள் ஆவான் ; 

ஆணுமல்லன் பெண் 
ணு மல்லன் அலியுமல்லன் என்று திருவாசகத்தில் அணுவைப் பற் 
றிக் கூறப்படுகின்றது . 


சுருங்கக் கூறில் , இன்றைய நாளில் ,, அணுவினைக் கண்ணால் 
காண முடியாது என்றும் , அரை கோடி அணுக்களை வரிசையாக 
அணிவகுத்து நிற்க வைத்தால் இங்கு எழுதும் போது வைக்கும் 
முற்றுப் புள்ளிக்குள் அடங்கிவிடும் . மிக மிகச் சிறிய அணுவின் 

றுக்கு அளவினையும் சரியாகக் கணக்கிட்டு இருக்கிறார்கள் . 
இதன் எடை , அகலம் , நீளம் , கனம் , அதன் அமைப்பு , அதன் 
ஆக்கப்பாடு , அழிவாற்றல் இவ்வளவும் அறியவல்லதாகிவிட்ட 
டது இவ்வறிஞர்கள் சித்தர்கள் கூறிப் போந்ததை உணர்ந்து 
கொள்ளாதது பேதமையாகும் . 

இவ்வறியாமையினாலன்றோ, உலகம் உயிருள்ளனவும் , உயிரில் 
லாதனவுமாக நிலவுகின்றது . 

உயிர்களின் அறிவினைப் பற்றி 
முடிவாக ஒன்றும் கூறுவதற்கில்லை . ஆனால் , உயிரற்றதாகக் கிடக் 
கும் சடத்தினைப் பற்றியே அறிவது எளிதாகிறது என்கிறார்கள் . 
சடத்தினை உண்மையில் என்ன வென்று கூற முடியுமா ? 
முயன்ற போது தத்துவ ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர் 

கூறுவது 
போல் ஒருவர் கூறாமல் 

என்றும் ; உள் பொருள் 
371 - B -2-7A 


கூற 


சூன்யம் 


100 


என்றும் ; இல் பொருள் என்றும் ; 

பொருளற்றது என்றும் ; 
மாறுவது என்றும் ; மாறாதது என்றும் ; சித்து என்றும் ; 
அசித்து என்றும் பலவாறு கூறி பண்டைய நாளிலிருந்தே ஒரு 
வரோடொருவர் முரண்பட்டுப் பல சமயங்கள் தோன்றின . 
ஆனால் ஆகம சித்தாந்திகள் பதி , பசு , பாசம் என்ற மூன்று நித் 
திய மூலப் பொருள்கள் சேர்ந்தது அணு என்று அறுதியிட்டுக் 
கூறியிருக்கிறார்கள். சித்தாந்திகளின் 

அணு ஆராய்ச்சியும் இற் 
றைய நாளைய அணு ஆராய்ச்சியும் ஒருவித முரண்பாடில்லாமல் 
விளங்குகிறது . இங்குச் சமயவாயிலாக நோக்காமல் தத்துவ 
ரீதியாக ஆராய்ந்தால் இவ்வித ஒற்றுமை புலப்படும் . 
ஆகவே , உலகம் ( பாசம் , 

உலகம் ( பாசம் , சடம் , உலகத்தில் உருவமாகக் 
காணப்படும் பொருள்கள் ) கூடியவரையில் மாறாமலே தோன்று 

பாழான சூன்யமாகத் தோன்றாமல் பொருளுண்மை 
உடையதாகவே தோன்றுகிறது . 

இதனைச் 

சடப்பொருள் 
( உருவப் பொருள் ) என்றனர் . இந்தப் பொருளுண்மை சூடு , 
ஒளி , காந்தம் , மின்சாரம் 

முதலான 

சக்திகளாக இயங்கவும் 
கண்டனர் . உறைந்து கிடந்தால் பனிக்கட்டி , உருகி வழிந் 
தால் தண்ணீர் என்பது போல் சக்தி உறைந்து கிடக்கின்றதே 
சடம் , சடம் ஆற்றலாய் உருகி வழிவதே சக்தி என்றே சொல் 
லப்பட்டது . 

இதனையே சிவ வாக்கியர் , 
" உயிராவ தேதடா ? உடம்பாவ தேதடா ? 
உயிரையு முடம்பையு மொன்று விப்பதே தடா ? 

உயிரினா லுடம்பு தானெடுத்த உண்மை 
என்று கூறுகின்றார் . 


கிறது . 


மலை மலையாக தோன்றுவன எல்லாம் மணல் மணலாகக் 
கரைகின்றன . மணலிலும் பெருமணல் , சிறு மணல் , நுண் 
மணல் எனக் 

குறைந்து தேய்ந்து கொண்டே போகக் காண் 
கின்றோம் . வ்வாறு ஒவ்வொரு பொருளும் அடிப்படையான 
சிற்றமைப்பில் 

முடிகிறது . பனிக் கட்டி சூட்டினால் உருகித் 
தண்ணீராகி , தண்ணீரின் அணுத்திரள்கள் 

சூட்டினால் நீராவி 
யாகி நீரின் அணுத்திரள்கள் வரும் என்பர் . 

அணுத்திரள் 
களைப் பிரித்துப் பார்த்தால் அணுக்கள் வரும் . 

. அப்போது 
தண்ணீரின் இயல்பு அங்கு இராது . தண்ணீரையும் இரு வேறாகப் 
பிரிப்பவையே உலகத்தின் அடிப்படைப் பொருள் . இவ்வடிப் 
படைப் பொருள்கள் உலகில் உள்ளனவாம் . இவை தத்து 
வங்கள் எனப்படும் . இவைகள் தம்மோடு தாமும் பிறிது மாகக் 
கலந்து அணுக்களாகவும் , அணுத்திரள்களாகவும் , பொருளாக 
வும் ஆகின்றன . இப்படிப்பட்ட கலவைகள் எண்ணற்ற தாம் . 
இத்தனை வகையால் பல்கிப் பெருகும் உலகம் தொண்ணூற்றாறு 
தத்துவங்களை அடிப்படையாகக் கொண்டது . இத்தொண்ணூற்றாறு 
தத்துவங்கள் அணுக்கள் தோறும் பொதிந்து பல்வேறு 
பொருள்களாகிக் காணப்படுகின்றன . 


இவ்வாறாகச் சித்தர்கள் தங்கள் யோக வல்லமையால் 
உலகைப் படைத்து , காப்பாற்றி , அழித்து நிர்வகிக்கும் காரண 
காரியப் 

பொருள் எது என்று ஆராய்ந்தார்கள் . பல்லாயிரம் 


101 


அம் 


ஆண்டுகளில் செய்த யோக வல்லமையினால் அக்காரண காரியப் 
பொருளை அணுவினுள் அணுவாக வுள்ளது என்று மாபெரும் 
சித்தன் சிவபெருமான் உபதேசித்தார் . பிற்காலத்தில் அவர் 
வழி வழி வந்த யோக சித்த மாணாக்கர்கள் அக்காரண காரியப் 
பொருளுக்குச் சிவ பெருமானின் பெயர் முழங்கவும் , 
மாபெருஞ் சித்தனும் முடிவில் 

முடிவில் காரண காரியப் பொருளாகவே 
சென்ற டைந்தமையால் அதனைச் சிவம் என்றும் பதி என்றும் 
போற்றினார்கள் . ஆகவே , அணுவினுள் கிடக்கும் பரம அணு 
வினை ஆதிபிரான் , பதி , சிவம் , கடவுள் என்ற பல பெயர்களால் 
போற்றினார்கள் . இது தான் உண்மை விளக்கமாகும் . 


ஆனால் இன்றைய நாளில் பதி என்றாலும் , சிவன் என்றாலும் , 
மாபெருஞ் சித்தனாகிய ஆதி குரு சிவபெருமானையே உருவமாகக் 
கண் முன் நிறுத்திச் சமய மனப்பான்மையோடு கருதுகிறார்களே 

யாழிய மெய் கண்டான் நூலில் உரைத்தவாறு காண்கிலர் . பதி 
என்ற பரம அணுவைச் 

சமயக் கொள்கையாக இல்லாமல் 
வெறும் விஞ்ஞானத் தத்துவமாகப் போதிக்க முற்பட்டால் மக்க 
ளிடையே மெய்ப்பொருளின் வல்லமையும் பெருமையும் சிறப்பும் 
எங்குங் குன்றி பொய்ப் பொருளாக நிலவி சொல்லொணாத 
தீமைகளுக்கு உள்ளாகுமோ என்ற பீதி போலும் ! என்று கருத 
இடமளிக்கிறது . 


எவ்வாறாகிலும் அணுக்கள் தோறும் பதி என்ற பரம 
அணுவைத் 

தத்துவ ரூபமாகக் கற்றுணர வேண்டுவது இன்றி 
யமையாத கடமையாகும் . அதிலும் சித்த மருத்துவர்கள் அவசி 
யம் கற்றுணர வேண்டும் . 


காரண காரியப் பொருளைப் பதி என்றும் , அப்பதியோடு 
அகல கில்லேன் 

என்றிருக்கும் பொருளைப் பசு வென்றும் அப் 
பசுவைப் பதியினிடமிருந்து பிரிக்க முயலும் மிகக் கவர்ச்சியை 
யுடையதைப் பாசம் என்னும் மூன்று சித்திய அணுக்களை அணு 
வில் கண்டு மொழிந்தனர் . 


பதி 


சிவபெருமான் பதி , பசு , பாசத்தை நந்தி யெம் பெருமானுக்கு 
உரைக்க , நந்தி தேவர் கைலாயத்தில் திருமூல வர்க்கத்தாருக்குப் 
போதித்தார் . இதனைத் திருமூலர் திருமந்திரத்தில் . 

பசு பாசம் பயில்வியா நித்தம் 

பசு பாசம் பகர்வோர்க் காறாக்கிப் 
பதி பசு பாசத்தைப் பற்றற நீக்கும் 
பதி பசு பாசம் பயில நிலாவே , 

( திருமந்திரம் 2373 ) 
பதி , பசு , பாசம் என்னும் முப்பொருளையும் நிலை வேறுபாட்டால் 
விரித்தும் , தொழில் ஒற்றுமையால் தொகுத்தும் ஐம்பெரும் 
பொருள்களாக அமைத்தனர் . அருஞ் சைவர் , 


பதி , பசு , 


102 


பாசம் மூன்றும் மீநிறைவு , வீழ் நிறைவு , மிடை நிறைவு என்ற 
முறையில் ஒன்றுனுள் ஒன்று 

விளங்கும் என்பர் . 
இவற்றை முறையே வியாபகம் , வியாப்பியம் , வியாப்தி என்ப . 


அடங்கி 


பாசம் பயிலுயிர் தானே பரமுதல் 
பாசம் பயிலுயிர் தானே பசுவென்ப 
பாசம் பயிலப் பதிபர மாதலாற் 
பாசம் பயிலப் பதிபசு வாகுமே . 


( திருமந்திரம் 2384 ) 


பாசத்துடன் பயின்று வரும் ஆருயிர் முதல் பரமாகும் . இயற் 
சுமையுடமையால் அவ்வுயிர் 

பசுவெனப்பட்டது . 

ஆருயிர் 
பாசம் பயின்று தூயனாதற் பொருட்டுப் பதியும் அப்பசுவுடன் 
கலத்தலால் பதியும் பசுவாகுமென்பர் . ஆருயிருக்குப் பாசத் 
தினைப் பயிற்றுவித்தற் பொருட்டுப் பதியும் பாசமாக விளங்கும் . 


அணுவின் மெய்ப் பொருளை யறிவது அறிவு . எனவே மெய்ப் 
பொருள் ஒன்றும் , பொய்ப் பொருள் ஒன்றும் , இவைகளை யறியும் 
அறிவுப் பொருள் ஆக மூன்று பொருள் உண்டென்பது பெறப் 
படும் . இவற்றுள் மெய்ப்பொருள் பதி அல்லது சிவம் எனவும் , 
பொய்ப் பொருள் பாசம் எனவும் ; அறிவுப் பொருள் பசு அல்லது 
ஆன்மா எனவும் சொல்லப்படும் . பதிப்பொருள் எக்காலத்தும் 
தோற்றக் கேடுகளின்றி நிர் விகாரமாயிருப்பதொன்றாதலின் 
அதுவொன்றே மெய்பொருள் எனவும் பாசமும் பசுவும் பதியைப் 
போலவே அனாதி நித்திய பொருள்களாயிருக்க உலகத்தின் போகங் 
களுக்குட்பட்டு காரியம் செயல்படும் போது விகாரங்களில் மருவு 
தலால் பொய்ப் பொருளேயா மெனப்பட்டது . 


பதி , பசு , பாச இலக்கணங்களை 

விவரிக்கும் முன் அவை 
கள் நித்தியப் பொருள்கள் என்று நிரூபிக்க அவசியமேற்படுகிறது . 
அதனை 

விவரிப்போம் . 


பொதுவாக 


களது 


ஒரு பொருள் 

உண்டென்பதை நிரூபிக்கப் 
மூன்று வழிகள் உண்டு . வழிகளைப் 

பிரமாணங்கள் எனக் 
குறிப்பிடுவது வழக்கம் . இவைகளை முன்பு விளக்கியுள்ளோம் . 
இவற்றுள் ஆகமம் அல்லது சுருதி ஒரு பொருளை அனுபவத்தால் 
அறிந்த மகான்களின் வாய்மொழி மூலம் அறிதலாகும் . அவர் 

வாக்கைக் கேட்பதன் மூலம் அறிவதால் இதை ஆகமப் 
பிரமாணம் எனவும் குறிப்பதுண்டு . 

கடவுள் 

உண்டென்பதை 
ஒப்புக்கொள்வோர் 

எல்லாரும் 

ஆகமப் 

பிரமாணத்துக்கே 
முதன்மை கொடுக்கின்றனர் . 

ஏனைய பிரமாணங்களைக் கொண்டு 
கடவுளுண்டு 

என்பதைப் பரிபூர்ணமாக நிரூபிப்பது கடினம் . 
இறையருள் பெற்ற அனு பூதிமான்களுடைய வாக்குகளே இன்று 
ஆகமம் என்றும் , வேதம் என்றும் குறிப்பிடப்படுகின்றன . ஆகவே 
கடவுளுண்மைக்கு இவ்வேத , ஆகமங்களின் 

வாக்குகள் ஆதார 
மாகின்றன . ஆனால் , அநுமானப் 

பிரமாணத்திற்குச் சித்தாந் 
தத்தில் இடமில்லை என்பது கருத்தல்ல . ஆகமத்திலே கூறப்பட்ட 


103 


மானமாக 


சைவ 


உண்மையை அநுமான மூலமும் நிலை நாட்டச் சித்தாந்திகள் 
முயன்றிருக்கின்றனர் . இதற்கு இரு காரணங்கள் உண்டு . ஒன்று 
வேதத்திலே கூறப்பட்டவற்றை மேலும் வலியுறுத்த அநுமானப் 
பிரமாணம் பயன்படும் . மற்றது , ஆகமத்தை ஒரு பிரமாண 

ஒப்புக்கொள்ளாதவர்களுக்குக் கடவுள் உண்டென் 
பதை நிரூபிக்க அநுமானம் மட்டுமே ஓரளவு பயன்படும் . இந்த 

ரு காரணங்களாலும் சித்தாந்திகள் கடவுள் உண்மையை 
அநுமான மூலமான காரணங்களைக் காட்டியும் நிரூபிக்கின்றனர் . 
சித்தாந்திகள் உலகைக் 

உலகைக் கொண்டும் , கன்மத்தைக் கொண்டும் 
நிரூபிக்கின்றார்கள் . 
பதி ( இறைவன் ) உண்டென் பதற்குச் 

சித்தாந்திகள் 
கூறும் காரணங்கள் பொருத்தமற்றவை எனச் சிலர் மிகக் கடுமை 
யாகக் கண்டித்திருக்கின்றனர் . அதற்குச் சைவ சித்தாந்திகள் 
கண்டனங்களுக்குக் கூறும் சமாதனங்களைக் கவனிப்போம் . 

ஒரு பானை யைக் காணும் எவரும் அதை வனைத்தவனை நேரே 
காணாவிடினும் வனைந்தவனும் 

உளன் என்பதை 

ஆட்சேபிப்ப 
தில்லை . 

இதைப் போலவே நாம் காட்சிக்கு புலனாகும் இந்த 
உலகத்தைக் கொண்டு , காட்சிக்கு புலனாகா விடினும் , அதனைப் 
படைத்தவன் உளன் என்பதை உறுதியாகக் கொள்ளலாம் . 
இது சைவ சித்தாந்திகள் வாதிக்கும் விதிகளுள் ஒன்று . இந்த 
வாதத்திற்கு உலகம் தான் 

அடிப்படை . உலகம் 

ஒரு 
பொருள் உண்மையிலேயே இருக்கின்றது என்பதை ஒப்புக் 
கொண்டால் தான் அதைப் படைத்தவனைப் பற்றிய பேச்சுக்கே 
டமுண்டு . ஆனால் , உலகம் உண்மை என்பதற்கு என்ன 
ஆதாரம் ? நமது கண்ணுக்குத் தெரிகிறது என்பது மட்டும் தானே 

ஆனால் , கண் முதலிய நமது புலன்கள் எவ்வளவு 
தூரம் நம்பத்தக்கன நமது கண்கள் 

நம்பத்தக்கன அல்ல 
என்பதைச் சைவ சித்தாந்திகளே ஒப்புக் கொள்ளுவர் . புலன்கள் 
நம்மை எத்தனையோ சமயங்களில் ஏமாற்றி விடுகின்றன . 
அநித்தியமானவற்றை நித்தியமான வையாகத் தோன்றும் படிச் 
செய்கின்றன . இத்தகைய புலன்கள் காட்டும் உலகம் உண்மை 
என எங்ஙனம் ஒப்புக்கொள்ளலாம் ? 

புலன்கள் ஒரேவொரு சமயம் உள்ளதை உள்ளபடி காட்ட 
வில்லை என்பதற்காக உலகமே பொய் என வாதாடுவது பொருந் 
தாது . உலகம் உண்மையல்ல எனக் கருதும் வேதாந்திகள் கூட 
இல்லாதது அல்ல என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள் . இந்த 
உலகம் ஒரு தோற்றம் என்று வைத்துக்கொண்டால் கூட 
தோற்றத்தைத் தோற்றுவிக்க ஒருவன் , ஒருத்தி , ஒன்று வேண்டு 
மல்லவா ? என்று சமாதானம் கூறுகிறார்கள் 


என 


ஆதாரம் ? 


என 


உலகம் உண்மை 

ஒப்புக்கொண்டாலும் அது என் 
றைக்கோ படைக்கப்பட்டது எனக் கொள்ளாது என்றுமே இந்த 
நிலையிலேயே உள்ளது என ஏன் கொள்ளலாகாது ? அது அழிந்து 
அழிந்து தோன்றுகிறது எனச் சைவ சித்தாந்திகள் கொள்வது 
போலக் கொண்டால் தான் , அதனை அழிக்க ஒருவனும் , பின்னர் 
படைக்க ஒருவனும் தேவை . ஆனால் அங்ஙனம் உலகம் முழு 
தும் அழிந்தழிந்து தோன்றுகிறது என்பதற்கு 

ஆதாரம் 


104 


அத 

தனைக் கண்டவர் எவரும் இலர் . எனவே , 
படைப்பவன் ஒருவன் தேவை எனப் பேசுவது பொருந்தாது என் 


எதுவுமில்லை . 


பதாம் . 


உலகம் முழுவதும் ஒரே காலத்தில் அழிவதையும் பின் 
படைக்கப்படுவதையும் யாவரும் கண்டதில்லை என்பது உண்மை . 
உலகிலுள்ள ஓரினப் பொருள்கள் பல ஒருங்கு ஒரே காலத்தில் 
உற்பத்தியாகிப் பின் ஒரே காலத்தில் யாவும் ஒருங்கே அழிவதைக் 
காண்கிறோம் . இதிலிருந்து அகில உலகுக்குமே ஒரு நாள் இக்கதி 
ஏற்படுமென்பதை யூகித்தறியலாம் . யாவரும் 

காணவில்லை 
என்ற காரணத்தால் ஓர் உண்மை உண்மையாகாமல் போய்விடுமா ? 
என்ற சமாதானத்தைப் பகர்கின்றனர் . 


வன் 


உலகை 


வன் 


உலகை 


ஆகவே , உலகம் உண்மை ;; அது படைக்கப்பட்ட பொருள் . 
எனவே , 

அதனைப் படைத்தவனும் இருந்தேயாக வேண்டும் 
என்பதை விளக்கினோம் . படைத்தவன் ஏன் படைத்தான் ? 
எங்ஙனம் படைத்தான் ? என்ற இரு வினாக்கள் எழும் . இறை 
மட்டுமே படைப்பவன் . 

உலகோடு சேர்த்து 
உலகிலுள்ள உயிர்களையும் அவன் படைப்பவன் அல்லன் . இறை 
மட்டுமன்றி உலகிலுள்ள உயிர்களையும் 

படைக் 
கின்றான் எனக் கொண்டால் இப்படைப்புக்கு ஒரு காரணமும் 
இல்லாது போய்விடும் . அன்றியும் படைக்கப்பட்டவை யாவும் 
அழியும் என்பது நியதி . உயிர்களும் படைக்கப்பட்டவை எனக் 
கொண்டால் அவைகள் அழிவுடையவை என்பது கருத்தாகும் . 
ஆனால் சைவ சிந்தாந்திகள் கொள்கை இதுவல்ல . உயிர்கள் 
நித்தியமானவை என்பதும் , அவை அநாதி தொட்டே ஆணவமல 
மென்னும் பாசத்தால் கட்டுண்டு அல்லற்படுகின்றன என்பதும் 

சித்தாந்திகளின் கொள்கை . இந்த ஆணவமலத்தி 
லிருந்தும் ஆன்மாக்கள் நீங்குவதற்குத் துணையாகவே , இறைவன் 
இவ்வுலகைப் படைக்கிறான் , இதுவே படைப்பின் நோக்கம் என்ற 


னர் . 


இறைவன் சித்துப் பொருள் . இந்த உலகம் சடப் பொருள் . 
சடப் பொருளாகிய உலகுக்கு மூலம் சடப் பொருளாகுமே 
யொழிய சித்துப் பொருளாகாது என்பது 

சித்தாந்தி 
களது 

அடிப்படைக் கொள்கைகளுள் ஒன்று . சடத்திலிருந்து 
சடம் தோன்றுமே யொழிய சித்திலிருந்து சடம் தோன்றாது . 
இக்காரணத்தால் தான் சடவுலகுக்கு மூலமும் ஒரு 

சடப்பொரு 
ளாக இருத்தல் வேண்டும் எனச் சைவ சித்தாந்திகள் கொள்ளு 
கின்றனர் . வேதாந்திகளும் சித்தாந்திகளும் அடிப்படை 
யிலே மாறுபடும் இடங்களிலே இதுவும் ஒன்று என்பதை இங்குக் 
குறிப்பிடல் வேண்டும் . வேதாந்திகள் கொள்கைப்படி உல 
குக்கு நிமித்த காரணமும் பிரமம் , முதற் காரணமும் பிரமம் . 
இங்ஙனம் கொள்வதிலே 

சித்தாந்திகளுக்கு ஏற்படாத 
இடர்பாடு ஒன்று அவர்களுக்கு ஏற்படுகின்றது . அறிவே சொரூ 
பமான பிரமத்திலிருந்து அதற்கு நேர்மாறான சட உலகு எங்ஙனம் 
உற்பத்தியாகின்றது ? என்ற வினாவுக்கு அவர்கள் விடைபகர 
வேண்டிய 

இடர்ப்பாடு ஏற்படுகின்றது . இவ்விடர்ப்பாட்டைப் 


சைவ 


105 


போக்க வேதாந்திகள் பிரமத்திலிருந்து அதற்கு நேர்மாறான 
உலகம் உண்மையாகவே உற்பத்தியாகவில்லை. உற்பத்தியாவது 
போல் தோன்றுகின்றது என்கின்றனர் போலும் . 


மண்ணிலிருந்து பானையை வனையும் போது 

வனையும் போது மண் பலவித 
மாற்றங்களை அடைகின்றது . இறைவனிலிருந்தே உலகம் உற் 
பத்தியாகின்றது எனில் , இறைவனும் பல விகாரங்களை அடைய 
வேண்டி நேரிடும் . ஆனால் , இறைவன் எக்காலமும் , எவ்வித 
விகாரமும் அடையாதவன் என வேதங்கள் கூறுகின்றன . இறை 
வனில் இருந்தல்ல , மாயையில் இருந்து தான் உலகம் உற்பத்தி 
யாகின்றது 

எனச் சைவ சித்தாந்திகள் கொள்ளுவதற்கு இதுவும் 
காரணமாகும் . 


சூரியனால் தாமரை மலர்கின்றது . அதனால் சூரியன் எவ்வித 
விகாரமும் அடைவதில்லை . இது போன்றதே இறைவனது நிலை 
யும் . இறைவன் புரியும் படைத்தல் தொழிலால் அவன் சிறிதும் 
பாதிக்கப்படுவதில்லை . 


சித்துப் பொருளாகிய இறைவன் தனக்கு நேர்மாறான சடப் 
பொருளாகிய மாயையை எங்ஙனம் இயக்குவான் என்பது அடுத் 
தாற்போல் எழக்கூடிய ஆட்சேபனை யாகும் . அதற்கு விடை 
யாகத் திருமூலர் கீழ்வருமாறு விளக்குகிறார் . 


அணுவில் அணுவினை ஆதிப் பிரானை 
அணுவில் அணுவினை ஆயிரங் கூறிட்டு 
அணுவில் அணுவை அணுக வல்லார்கட்கு 
அணுவில் அணுவை அணுகலு மாமே . 

(திருமந்திரம் 1971 ) 


இவ்வாறு மொழிந்தார் . அணு வாகிய ஆருயிர்க்கு உயிராய் 
நுண்ணியதாய் விளங்கியது ஆதியாகிய சிவம் ஆகும் . அச் 
சிவத்தை உணர்வில் அளவின்றி நுணுகி ஆராய வல்லார்கட்கு 
அணுவுக்கு அணுவாய்த் 

அணுவாய்த் திகழும் சிவத்தை அணுகுவது கூடும் 
என்கிறார் . 


இன்னும் , 


அணுவுள் அவனும் அவனுள் அணுவுங் 
கணு வற நின்ற கலப்ப துண ரார் 
இணையிலி யீசனவ னெங்கு மாகித் 
ணிவற நின்றான் சராசரந் தானே . 

( திருமந்திரம் 1973 ) 
மிகவும் நுண்மையாகிய அணுவாம் உயிரினுள் சிவம் . 

அச் 
சிவத்தினிடம் 

ஆருயிரும் 

வேற்றக்கலந்து நிற்கும் கலப்புச் 
சால்லொணாது என்கிறார் . 


106 


ஆகவே , அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் 

உள்ள 
பரம அணுவை , பதி என்றும் , சிவம் என்றும் , 

இறைவன் 
என்றும் ஆதி சைவர்கள் கூறிப் போந்தனர் . அதனையே தமிழ் 
வட்டெழுத்துக் காலத்திலிருந்த திருமூலர் திருமந்திரத்தில் பரம 

விடங்களில் பதி என்றும் பசுவென்றும் செந் 
தமிழில் விளக்கமாக மொழிந்திருக்கிறார் .. 


அணுவைப் 


தானே அணுவுஞ் சகத்துத்தன் நொய்ம்மையும் 
மானாக் கனமும் பரகாயத் தேகமுந் 
தானாவ தும்பர காயஞ்சேர் தன்மையும் 
ஆனாத வுண்மையும் வியாபியுமாம் எட்டே . 

(திருமந்திரம் 629 ) 


மாயையை 


சைவ 


வேறு 


என 


இறைவன் தானே நேரே 

இயக்குகிறான் எனச் 
சைவ சித்தாந்திகள் கொள்வதில்லை . இறைவன் தனது சித்த 
சக்தியைக் கொண்டே மாயையைத் தொழிற்படுத்துவான் என்பதே 

சித்தாந்திகள் கொள்கை . இறைவன் 
அவனது சக்தி வேறா ? 

வினவலாம் . 

விதத்தில் 
இறைவனும் அவனது சக்தியும் ஒன்று . இன்னொரு விதத்தில் அவை 
இரண்டும் வேறு என அவர்கள் கூறுவர் . றைவனும் அவனது 
சக்தியும் , சூரியனும் அவனது ஒளிக் கதிர்களும் போன்றவை 
சூரியனின்றி ஒளிக்கதிர்கள் இருக்க முடியாது . ஆயினும் , க 

ஆயினும் , கதிர்கள் 
தான் சூரியன் என நாம் கொள்வதில்லை . 


அருவப் 


ஆகவே , இறைவன் அல்லது பதி என்று சொல்லும்படியான 

பொருளானது அவன் , அவள் , அது ஆகியவர்களால் 
உலகில் 

காணும் பொருள்களெல்லாம் மூன்றுவித் தோற்றத்தை 
அளிக்கின்றன . ஆக்கல் அல்லது உற்பத்தி ; காத்தல் அல்லது 
வாழ்தல் ; அழித்தல் அல்லது மறைத்தல் என்னும் இம்மூவகைச் 
செயல்களுக்குட்பட்டு நடைபெறுவதனால் முதல் அல்லது மூலப் 
பொருள் ஒன்று உள் பொருள் இருப்பதென்று அனுமானிக்கப் 
படுகிறது . 

ச்செயல்களுக்குக் காரணம் வேண்டற்பாலது . 
காரணமும் காரியமும் ஒருங்கே உள் பொருளோடே இருத்தல் 
பற்றி காரணமில்லாமல் காரியமில்லை , காரியமில்லாமல் காரண 
மில்லை எனக் 

கொள்ளப்பட்டது . இவ்விரண்டும் இருத்தல் 
பற்றி இல்லாததில் காரண காரியமில்லை என்பது வெள்ளிடைமலை . 
எனவே , 

இல்லாததில் இல்லாதது தான் கிடைக்கும் . 
கருத்தைச் சிவஞான போதத்தில் கீழ்க் கண்டவாறு காணலாம் . 


அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் 
தோற்றிய திதியே ; ஒடுங்கி உளதாம் 
அந்தம் ஆதி என்மனார் புலவர் . 


இது நிற்க , திருமூலர் திருமந்திரத்தில் கீழ்வருமாறு கூறியுள்ளார் : 


தாங்கிய தன்மையும் தானணுப் பல்லுயிர் 
வாங்கிய காலத்து 


107 


உயிர் , யோகப் பயிற்சியால் அணுவாக நின்று பல உயிர்களோடும் 
செறிந்து அவைகளைத் தாங்கிய காலத்தும் , அவற்றை அழித்த 
காலத்தும் , அதற்கோர் மாறுதலில்லை என்பதாம் . 


அணி மாதி சித்திக ளானவை கூறில் 
அணுவில் அணுவின் பெருமையில் நேர்மை 
இணுகாத வேகார் பரகாய மேவல் 
அணுவத் தனை யெங்குந் தானாத லென்றெட்டே . 

( திருமந்திரம் 648 ) 


அணுவுக் கணுவாதலின் என்ற பெருமையைக் கூறுகிறார் . 


அணுவின் துரியத்திலான நனவும் 
அணுவசைவின் கண்ணான கனவும் 
அணு வசை விற்பரா தீதஞ்சுழுத்தி 
பணியிற் பர துரியம்பர மாமே . 


( திருமந்திரம் 2242 ) 


ஆருயிராகிய அணுவின் பேருறக்க நிலையாம் துரியத்தில் 
உண்டாகும் விழிப்பு நிலையும் , ஆருயிரின் புடைப் பெயர்ச்சியில் 
உண்டாகும் கனவும் , அப்புடைப் பெயர்ச்சியின் கண் தன்னை 
இழப்பதாகிய உறக்கமும் பொருந்திய இடத்து அப்பால் ( துரியம் ) 
நிலை எய்தும் . எய்தவே சிவம் ஒன்றாம் சிறப்பு எய்தும் . 

அணுவும் பரமும் அசிபதத் தேய்ந்து 
கணு வொன் றிலாத சிவமுங் கலந்தால் 
இணையறு பால் தேன் அமுதென இன்பத் 
துணையது வாயுரை யற்றிடத் தோன்றுமே . 

( திருமந்திரம் 2401 ) 
ஆருயிராகிய அணுவும் , அவ்வுயிரினைச் சிவத்துடன் கூட்டுவதாகிய 
பரம அணுவின் , 

வின் , சக்தியும் ஆகிய மூன்றும் யாண்டும் எவ் 
வகைத் தடையுமின்றி இலங்கும் சிவம் கலந்திருப்பதால் ஒப்பி 
லாது உயர்ந்து பதியாய் விளங்குகிறது . 


மேலொடு கீழ்ப்பக்க மெய்வாய் கண்ணாசிகள் 
பாலிய விந்து பரையுட் பரையாகக் 
கோலிய நான்கவை ஞானங் கொணர்விந்து 
சீலமி லாவணுச் செய்தியதாகுமே . 

( திருமந்திரம் 2421 ) 


விந்து எனப்படும் ஒளி வடிவாய் திருத்தொழில் ஐந்தும் வெளி 
யிட்டு ஆவியின் கண் (அணு ) புரிவதே சக்தியின் அருளாகும் . 

உற்றிடுங் காரிய காரணத்தோடற் 
அற்றிட வச்சிவ மாகும் அணுவனே . 

. 


108 


காரிய உபாதி ஏழுமாகிய 

உயிர் உபாதியும் காரண உபாதி 
ஏழும் , பதி உபாதியும் உள்ளவிடத்துத் தோன்றும் வருத்த உபா 
தியும் முற்றும் தோன்றாதவாறு அற்றொழிதல் வேண்டும் . அற் 
றொழிந்த விடத்து அவ்வணுவாகிய ஆருயிர் சிவமாகும் . 


பற்றய நற்குரு பூசைக்கும் பன்மலர் 
மற்றோர் அணுக்களைக்கொல்லாமை ஒண் மலர் 
நற்றார் நடுக்கற்ற தீபமுஞ் சித்தமும் 
உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே . 

(திருமந்திரம் 239 ) 
ஆகவே , திருமூலர் உயிரைக் குறிப்பிடுந்தோறும் அணுவென்றே 
பறைசாற்றியிருக்கிறார் . அணுவினால் 

அணுவினைப் பரம அணு 
வென்று உபதேசித்திருக்கிறார் . 


மற்றும் கி.மு. 800 - ல் வாழ்ந்த ஆசீவகவாதிகள் அணுக் 
களைப் பற்றி மிகவும் தெளிவாகவும் விஞ்ஞான ரீதியில் கூறி 
யுள்ளார்கள் . ஆனால் அவர்கள் இறைவனை ஏற்காததினால் மனித 
சமுதாயத்தில் மேம்பட்டுச் சிறப்பிக்கப்படவில்லை . 


எனினும் ஆசீவகவாதிகள் அணுவைப் பற்றிக் கூறிய கருத் 
தைக் கீழே காணலாம் : 

எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் 
புல்லிக் கிடந்து புலப்படுகின்ற 
வரம்பு இல் அறிவன் இறை : நூற்பொருள்கள் ஐந்து 
உரம் தரு உயிரொடு ஒரு நால்வகை அணு 
அவ்வணு உற்றும் , கண்டும் உணர்த்திடப் 
பெய்வகை கூடிப் பிரிவதும் செய்யும் 
நிலம் , நீர் , தீ , காற்று என நால்வகையின 
மலை மரம் உடம்பு எனத் திரள்வதுஞ் செய்யும் 
வெவ்வேறு ஆகி விரிவதும் செய்யும் 

அவ்வகை அறிவது உயிர் எனப்படுமே . 
( மணிமேகலை , சமயக்கணக்கர் தந்திரங் கேட்ட கதை . ) ( 110-119 ) 


அணுக்கள் தான் இப் பிரபஞ்ச உற்பத்திக்குக் காரண காரியப் 
பாருள் என்று பகர்ந்தார்கள் . ஆனால் , அவர்கள் நால்வகை 
அணுத்திரளை மட்டுமே கூறிப்போந்தனர் . 


இன்னும் கி.பி. 200 - ல் வாழ்ந்த சங்கப் புலவருள் ஒளவையார் 
தன் அகவலில் , 


அணுவிற் கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய்க் 
கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி 
வ்வாறு கூறிப்போந்தார் . 


கி.பி. 700 - ல் இருந்த சிவவாக்கியர் என்னும் திருமழிசை 


ஆழ்வார் 


109 


அணுத் திரண்ட கண்டமா யனைத்தும் பல்லி யோனியாய் 
மனுப்பிறந் தோதிவைத்த நூலிலே மயங்குறீர் 
சனிப்பேது ? சாவதேது ? தாபரத்தினூடு போய் 
நினைப்பதேது ? நிற்பதேது ? நீர் நினைந்து பாருமே 
அணு வினோட கண்டமா யௗவிடாத சோதியைக் 

குணம தாகவும்முளே குறித்து நோக்கின் முக்தியாம் 
என்று 

உரைத்துள்ளார் . 


அணுவைப்பற்றி 


நீலகேசி என்னும் சிறுகாப்பியத்தில் 
கீழ்க்கண்டவாறு கூறப்பட்டுள்ளது : 

அணுமே யின வைந் தவைதா மனைத்துங் 
குணமே யில வாங் குழும் பிரியு 
முணன்மே யினு முள் புகுதல் லுரையேங் 
கணமே யெனினும் மொரு காலமிலை 


( 677 ) 


அடங்கல் குறிக் கோண் முதலாயின வாய்க் 
கிடந்த கதிருட் கிளந்த பொருணாந் 
தொடங்கி யுரையாந் தொகையா குவதே 
யுடங்கே யணு வைந் துருவாயுளதே 


( 674 ) 


நில நீ ரெரி காற்றுயிரின் னியல்பும் 
பல நீ ரவற்றின் படுபா லவை தாம் 
புலமா கொலியொன் றொழிய முதற்காஞ் 
சலமாயது தண்மையையே முதலாம் 


( 675 ) 


எறித் தன் முதலாயின தீயினவாஞ் 
செறித்தலிரை யோடிவை காற்றினவா 
மறித்தல் லறிதல் லவைதா முயிராங் 
குறித்த பொருளின் குண மாலிவையே . 


( 676 ) 


இதனையே மாபெரும் கவி கம்பர் கி.பி. 1200 - ல் 


முக்கணான் முதலினோரை 

உலகொரு மூன்றி னோடும் 
புக்க போர் எல்லாம் வென்று 

நின்ற என் புதல்வன் போலாம் 
மக்களில் ஒருவன் கொல்ல 

மாள்பவன் ? வானே மேரு 
உக்கிட அணு ஒன்று ஓடி 
உதைத்தது போலு மம்மா ? என்று பாடியுள்ளார் . 


( கம்ப ; இராவணன் வதைப்படலம் . ) 


110 


இவ்வாறாகவே ஆருயிரை அணுவை குறிக்கோளாக கி.பி. 
14 ஆம் நூற்றாண்டில் அருணந்தி சிவாச்சாரியார் 


அழிந்த பினணுக் கடாமே யகிலமாய் வந்து நின்று 
கழிந்திடுங் கன்மத் தென்னிற் கன்மமு மணவுங் கூட 
மொழிந்திடுஞ் சடமேயாகி முடிதலான் முடியா செய் 
யொழிந்திடு மணு ரூபங்களுலகெலா மொடுங்குமன்றே .. 11 
காரண வணுக்கள் கெட்டாற் காரியவுலகின் றென்னில் 
காரண மாயையாகக் காரியக் காணலாகுங் 
காரண மாயை யென்னை காண்பதிங் கணுவே யென்னிற் 
காரண மாயையே காண் காரிய மணுவிற் காண்டல் 12 


காரிய மென்ப தென்னை காரண வணுவை யென்னிற் 
காரிய மவய வத்தாற் கண்டனங் கடாதி போலக் 
காரிய வுருவ மெல்லா மழி தருங் காரணத்தாற் 
காரிய வுறுப்பின் மாயை தருமெனக் கருதிடாயே . 


13 


தோற்றமு நிலையு மீறும் மாயையின் றொழில தென்றே 
சாற்றிடும் உலகம் வித்துச் சாகாதியணுக்களாக 
ஏற்றதே லீண்டு நிற்கு மில்லதே லியைவதின்றாம் 

மாற்றம் நீ மறந்தா யித்தால் மாயையை மதித்திடாயே 14 
என்று சிவஞான சித்தியார் சுபக்கம் அணுவைப் பற்றி திடமாகக் 
கூறியுள்ளார் . 
இன்னும் சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் 

மூவகை யணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் 
மேவின தில்லையாகில் விளங்கிய ஞானமின்றாம் 
ஓவிட விந்து ஞான முதிப்பதோர் ஞானமுண்டேற் 
சேவுயர் கொடியினான் றன் சேவடி சேரலாமே . 

26 
அருவினிலுருவந் தோன்றியங்காங்கி பாவமாகி 
யுருவினி லுருவமாயே யுதித்திடு முலகமெல்லாம் 
பெருகிடுஞ் சுருங்கும் பேதா பேதமோட பேதமாகு 
மொருவனே யெல்லாமாகி யல்லாவ யுடனு மாவன் . 27 
அருவுரு ஈனாதாகும் விகாரமு மவிகாரத்தின் 
வருவது மில்லை யென்னின் வான் வளியாதி பூதந் 
தருவது தன்னின் மேக சலனசத் தங்களோடும் 
உருவ மின்னுருமே றெல்லாம் உதித்திடு முணர்ந்து கொள்ளே 

28 
என்று அணுவை அருவுருவமாக விளக்கியுள்ளார் . 
சுப்பிரமணிய பாரதியார் அணு பற்றிக் கீழ் வருமாறு கூறுகிறார் : 
இடையின்றி அணுக்களெல்லாம் சுழலுமென 

இயல் நூலார் இசைத்தல் கேட்டோம் 
இடையின்றிக் கதிர்களெல்லாம் சுழலு மென 
வானூலார் இயம்புகின்றா 


111 


டையின்றித் தொழில் புரிதல் உலகினிடைப் 
பொருட்க ளெல்லாம் இயற்கையாயின் 
இடையின்றி கலைமகளே ! நினதருள் 
எனதுள்ளம் இயங் கொணாதோ ? 


என்று கலை மகள் தோத்திர வாயிலாக அணுவின் பெருமையைக் 
கூறினார் . 

ஆகவே , இதுகாறும் அணு வாகிய பதியைப் பற்றி நம் தமிழ்ப் 
பேரறிஞர்கள் கூறியதைக் கவனித்தோம் . அணு 

வில் அடங்கிய 
பதி , பசு , பாசம் என்று மூன்று திணுக்குகளைத் திருமூலர் திரு 
மந்திரத்தில் : 


பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றிற் 
பதியினைப் போற் பசு பாசம் அனாதி 
பதியினைச் சென்றணு காப்பசு பாசம் 
பதியணு கிற் பசு பாசம் நிலாவே . 


( திருமந்திரம் 159 ) 


இவ்வாறு உரைத்தருளினார் . பாசத்திற்கு அறிவு இல்லை . 
பாசத்தினால் ஏற்பட்ட உலகப் பொருள்களைச் சடம் என்பர் . 
உலகத்தில் பசுக்கள் ( உயிர்கள் ) எண்ணில . 

உயிர்கள் பல தரப் 
படுவன . தம்மைப் பிணித்துள்ள பாசங்கட்கு ஏற்ப அறிவின் 
பெருக்கமும் சுருக்கமும் அறியாமையும் உடையன . எவ்வ 
றிருப்பினும் உயிர்களை யாண்டும் தகையும் பாசம் போலரோ 
அவற்றால் தகைவுறும் உயிர்களும் நித்தியமான பொருள்கவ 

பாசப் பிணிப்பினை இவை அநாதி முதலே பெற்றுள்ள 
மையால் உயிர்களைப் பசு என்பர் . 


ஆகும் . 


டை 


பசுக்களைப் பாசம் விடுவதில்லை . பாசத்தைப் பசுக்களா 
லும் நீக்கிக் கொள்ள முடியவில்லை . இப்படி இருப்பதனால் 
உலகப் டடைட்பு முதலான ஏற்பாடுகளே தேவையில்லை . 

அனால் 
இந்த ஏற்பாடுகள் முக்காலமும் நடந்து கொண்டே யிருக்கிறது . 
இந்த ஏற்பாடுகளை உயிர் என்ற அணு செய்து கொள்ளவேயில்லை . 
செய்து கொள்ள முடியவுமில்லை . 

ஆதலால் , இந்த இரண்டி 
ம் மேம்பட்டதான பொருள் இருந்தாக வேண்டும் . 
பகைப் பொருளாக அப்பொருள் இல்லாவிடில் உயிர்களால் பாசம் 
நீங்கி உதவ முடியாமற்போம் . உயிர்களின் 

சார்பில் அப் 
பொருள் நின்று அருள் புரியாவிடில் , உயிர்களால் பாசம் நீங்கி 
உய்தி அடைய முடியாது . 

உயிர்கள் பக்கமிருந்து பாசத்தை 
ஒட்டி உதவவல்ல பெரும் பொருள் ஒன்று இருந்தாக வேண்டி 
யுள்ளது . 

இப்பொருள் ஒரு போது தோன்றி ஒரு போது மறை 
யும் பொருளாயிருந்தால் உயிர்கட்குச் சந்தானமாக நின்று உதவிக் 
கொண்டிருக்க இயலாமற்போம் , ஆதலால் , இப்பொருளும் எப் 
போதும் இருக்கும் நிலையான பொருளாகும் . ஆகவே , பொருள் 
களின் எண்ணிக்கை எவ்வளவாகக் கூறப்படினும் பதி , பசு , பாசம் 
என்கிற இம்மூன்றிலேயே 

அடங்கும் . 

இம்மூன்றும் நித்திய 
இதனாலே தான் சித்தாந்தம் நித்திய பொருட்களை 


மானவை . 


112 


அன்று 


என் 


கிறது . 


மூன்றென்றே அறுதியிட்டுரைக்கிறது . இவற்றை அவ்வச் 
சமயத்தாரும் வெவ்வேறு பெயரிட்டு அழைப்பர் . எங்ஙன 
மழைப்பினும் பொருள்கள் மூன்றென்பதே சித்தாந்தம் . தாயு 
மானவர் பாடலில் என்று நீ 

நான் என்று 
கூறப்பட்டிருத்தலாலும் ; " எஞ்ஞான்றுளை உளம் அஞ்ஞான்றி 
யாமே என்று பண்டார மும்மணிக்கோவையினுள் கூறப்பட்டிருப் 
பதாலும் ; சாவதேது சனிப்பதேது 

சிவவாக்கியர் 
பாடலாலும் இக்கருத்துக்கள் நித்தியப் பொருளை உணர்த்து 

பதிப்பொருள் ஒன்று தான் , இரண்டல்லவென்று தெரி 
விப்பதாகும் . எனவே , பதி ( பரம அணு , பரமான்மா ) , 
( ஆன்மா , உயிர் ) எனப் பொருளிரண்டாக உணரப்பட்டுப் பதிக் 
கும் பசுவுக்கும் உள்ள இயல்புகள் ஆராயப்படுகையில் பாசப் 
பொருள் உண்மை தெளியப்படுவதால் பொருள் மூன்று 
பக்கத்திற்கு தடை ஏதும் 

இல்லையாயிற்று . 
இந்தத் தெளிவு தான் மூன்று நித்திய துணுக்குகள் அணுவாகத் 

கழ்கிறது என்று திருமூலர் பகர்ந்தார் . பகர் மூன்றில் என்ப 
தால் இந்த உண்மை வேறு வேறு விதமாக மயங்கிக் கூறப்படு 
தலும் உண்டென்பது தெரியப்படும் . பதி சிறப்புடைப் பொரு 
ளாதலின் முதற் கூறப்பட்டது . 


பசு 


என்ற 


ஆனால் , 


கும் . 


இனி , சிலர் பதி ஒன்றே நித்தியப் பொருள் . ஆகவே , 
அநாதியானது . ஏனையவெல்லாம் நித்தியமானவை அல்ல என்ற 
னர் . திருமூலர் பதியினைப்போல் 

பாசம் அநாதி 
என்று அறுதியிட்டுக் கூறுகிறார் . பதியே நித்தியப் பொருள் 
எனக்கூறும் பொருள் எதுவோ அது பதியின் வேறாய பொருளா 

அது பதியை உணர மாட்டாமைக்கு ஏது எதுவோ அதுவே 
பாசப் பொருளாகும் . பாசம் பசுவின் இயல்பன்று . 

அறிவே 
பசுவின் இயல்பு . எனவே , பாசம் எனப்படுவது 
அநாதியே பதிந்து நிற்பதாகிய குற்றமாகும் . இந்தப் பந்திப்பு 
பசுவின் கேவல நிலையிலேயே இருத்தலின் பசுவின் அனாதியா 
னதே . அநாதி என்றால் தோற்றம் ஆராயப்படாத முதன்மை 
யுடையது என்பது பொருள் . பதி , பாசமற்ற அநாதிப் பொருள் . 
பசு , பாசங்களும் அநாதித் தன்மையில் பதியினைப் போன்றவையே 
என்பது சித்தாந்தம் . 


பசுவை 


பசு எனப்படும் 

உயிரானது 

பதியினைப்போல் அநாதியான 
தாயின் பதியினை அணுகி நிற்கலாமே என்றால் , பசு இயல்பாகவே 
சிற்றறிவு விளக்க முடைத்தாயினது . உணர்த்த உணரும்சித்தப் 
பொருளாம் . பதியால் உணர்த்தப்பட்டுப் பதியைச் சென்றணை 
யுமே அன்றித் தாமாகச் சென்றணையும் வன்மையுடையதன்று . 
பசுவானது பாசத்தோடு 
பாசத்தோடு பந்தித்திருக்கும் வரையில் 

வரையில் பதியைச் 
சென்றணுகாது . 
பாசம் என்பது நித்தியப் பொருளேயாம் . 

ஆனால் சடப் 
பொருளாம் . ஆதலால் பதியை அடைதல் இல்லை . பசுவைச் 
சார்ந்தன்றி புடைபெயராது . பதி பேரறிவுப் பிழம்பாதலின் 
இந்தப் பாசம் பதிப் பொருளை ஒரு போதும் அணுகாது . 


113 


மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் 
கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு 
மேவிய கூறது ஆயிர மாயினால் 
ஆவியின் கூறு நூறாயிரத் தொன்றாமே . 

( திருமந்திரம் 1974 ) 


ஆகவே , 


என்று திருமூலர் ஆருயிரின் வடிவத்தைக் கூறலுற்றார் . 
வின் மயிர் ஒன்றினை எடுத்து நூறு பங்கு செய்தல் வேண்டும் . 
பின்பு அந்நூற்றினில் ஒன்றினை எடுத்து ஆயிரம் கூறு செய்தல் 
வேண்டும் . அந்நிலையில் ஏற்படும் ஒரு கூற்றினை நூறாயிரம் கூறு 
செய்தால் எவ்வளவு ஏற்படுமோ அவ்வளவாகும் ஆருயிரின் 
வடிவம் . 

பசு அல்லது ஆன்மாவின் வடிவம் அ 
பதியைக் கொண்ட அணு , பரம அணுவுக்கு அணு உடல் . 
இணை பிரியா . ஆனால் , பசுவுக்கும் பதிக்கும் சிற்சமயம் பாசத்தி 
னால் திரை போட்டு நிற்கும் . பசுவுக்கு 

உருவமில்லை 
எல்லாப் பொருள்களிலும் காணக் 

அனாதியான 
சிற்றறிவு மயம் . 

ஆனால் , சிற்றறிவைப் புறம்பாகப் பாசத்தின் 
ஒரு பிரிவான ஆணவ பாசம் திரை போட்டிருக்கிறது . பாசத்தி 
ல் கட்டுண்டிருப்பதால் பசு என்பதாயிற்று . 


கிடக்கிறது . 


பசு 


என்பது எப்பொழுதும் தனிப்பட்டிருப்பதில்லை . 
பதியோடாகிலும் பாசத்தோடாகிலும் கலந்தேயிருக்கும் . தன்னைத் 
தானே மாற்றிக்கொள்வதில்லை . 


பசுக்கள் அளவில்லாதனவாய் உள்ளவை . எந்தப் பொரு 
ளைச் சார்ந்தாலும் அந்தப் பொருளைப் பிரதிபலித்துக் காட்டும் 
படிகம் போன்ற தன்மை வாய்ந்தது . பசு எதனோடு சம்பந்தப் 
பட்டிருக்கிறதோ அதன் தன்மை , உருவம் , குணம் எல்லா 
வற்றையும் அடையப் பெறுகிறது . ஆனால் , எதனோடும் அப் 
பொருளாக மாறிவிடுவதில்லை . 


சக்தியைப் பெறத்தக்கவை . 

அநாதியே 

பாசத்தில் 
கட்டுண்டு கிடக்கிறது . அறிவில் பொருளும் அல்லாமல் , தாமே 
அறியும் பொருளும் அல்லாமல் , பதி அறிவித்தால் அறியும் 
சிற்றறிவுடையனவாய் 

உள்ளது . 

தாமே அறியும் தகுதியு 
மில்லாதது . 

ஆகவே , பசுவைப்பற்றி கூறுமிடத்து , சிவஞான 
போதம் 


உளது , இலது , என்றலின் எனது உடல் என்றலின் 
ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் 
உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் 

மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா 
என்று இவ்வாறாகப் போதிக்கிறது . 

371.B - 2-8 


114 


உடல் 


இல்லை என்று சொல்லும் அறிவுடையது ஒன்று உண்டாத 
லால் ; எனது என்று உடலுக்கு வேறாக 

யான் 

எனத் 
துணிதல் இருத்தலால் ; ஐந்து புலன்களையும் அறிவ தொன்று இருத் 
தலால் ஐம்புலன் ஒடுக்கத்துக் கனவு நிகழ்ச்சிகளை விழிப்பு நிலை 
யிலும் அறிவதொன்று தெரிதலால் உறக்கம் உண்டானால் உயிர்ப்பு 
இருந்தும் நுகர்வுச் செயல்கள் இல்லாமையால் விழிப்பில் அவற் 
றைக் கொள்வது உயிர்ப்புக்கு வேறான தொன்று என்பது தெரியப் 
படுதலால் , பாசத்தின் கருவிகளால் தொடுக்கப்பட்ட உடம்பி 
னுள் அக்கருவிகளுக்கு வேறான பெயரும் இயல்பும் உடைய தாய் 
உயிர் என்று ஒரு தனிப் பொருள் உள்ளது என்று கொள்ளப் 
பட்டது . 


அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை 
சந்தித்து ; ஆன்மா சகச மலத்து உணராது 

அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்தே 
என்று உயிரின் இயல்பைச் சிவஞான போதம் கூறுகிறது . 


உயிர் என்பது , மனம் , முதலிய அகக் கருவிகள் எல்லா மாவது 
அவற்றுள் ஏதேனும் ஒன்று என்பதாவது ஆகாதாயினும் ஆணவ 
மலங் காரணமாக அதன் அறிவு அறிவதில்லாமல் அமைச்சரோடு 
கூடிய அரசன் போல் அந்த அகக் கருவிகளுடன் கூடியிருந்து 
விழிப்பு நிலை , கனவு , உறக்கம் , பேருறக்கம் , உயிர்ப்படக்கம் 
என்னும் ஐந்து வகையான உணர்வு நிலைகளையும் உடையதாகிறது . 
ஆகவே , மனம் முதலிய அகக் கருவிகளுடன் கூடி ஐவகை உணர்வு 
நிலைகளை அடைதல் உயிரின் இயல்பாகும் . 


பதிக்கும் பசுவுக்கும் அநேகமாக வித்தியாசமில்லாதபோதி 
லும் முக்கியமாக மூன்று விதங்களில் வித்தியாசம் காணப் 
படுகிறது . 


( 1 ) பதி எல்லாவற்றிலும் கலந்தும் கடந்தும் இருக்கிறது . 
பசு எல்லாவற்றிலும் கலந்து கலந்த பொருளின் தன்மையைப் 
பிரதிபலிக்கிறது . பதி பரிசுத்தமானது . பசு 

ஆணவ 

மலத்தால் 
கலப்புற்றது . 


ஆகிய இவை 


( 2 ) பதியின் வல்லமை குணம் , சக்தி 
களில் முக்காலமும் மாறுவதே இல்லை . 


பசு தன் தன்மையில் மாறாவிட்டாலும் , கலப்புற்ற பொருளின் 
வல்லமை , குணம் , சக்தி ஆகியவற்றைப் பிரதிபலிக்கச் செய் 
கிறது . 


( 3 ) பதி எல்லாவற்றையும் அறிவிக்கும் வல்லமையுடையது . 
பசு பதியின் உதவியால் தான் அறிய முடியும் . ஆகவே பதி 
அருவ சித்தம் . பசு உரு வசித்தம் . 


115 


பாசம் 


பாசம் என்பது தளை அல்லது கட்டு . பாசம் ( அறிவில்லாத 
அசித்துப் பொருள் . அறிவித்தாலும் அறியாத பொருள் . ஆகவே 
பொதுவாக உலகு எனப்படும் . 


விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு 
அளந்தறிந்து அறியா ; ஆங்கவை போலத் 
தாம் தாம் உணர்வின் தமி யருள் 
காந்தம் கண்ட பாசத்தவையே ( ஐந்தாம் சூத்திரம் ) 


பசுவின் அறிவிற் கலந்து மறைந்து நின்று அவ்வறிவைத் 
தொழிற் படவைக்கும் கருவியைப் பாசம் என சிவஞான போதம் 
கூறுகிறது . பதி தானும் ஒரு பாசம் போலக் கலந்து மறைந்து 
அவற்றையும் தொழிற்படுத்துகின்றது . பாசத்துள் ஒன்றாக 
இருந்து இப்படி இயக்கும் ஒன்றின் இயல்பை விளக்குவதினால் 
பாசத்தின் இயல்பை இவ்வாறு சிவஞான போதம் கூறுகிறது . 


ஆகவே , அறியும் தம்மையும் , அறிவிக்கும் தம்மையும் பாசம் 
அறிய மாட்டா . அந்நிலையிலுள்ள அவற்றைப்போல உயிர்களும் 
தம் உணர்விற்குக் காரணம் பதி என்று அறிவதில்லை . எனவே , 
பாசம் அல்லது உலகு உயிர்களில் இரண்டறக் கலந்து நிற்கும் . 
இதனையே சிவஞான போதத்தில் 


அவையே தானேயாய் இருவினையின் 
போக்கு வரவு , புரிய ஆணையின் 

நீக்கம் இன்றி நிற்குமன்றே 
மேற்கண்டவாறு கூறப்பட்டிருக்கிறது . 


அதனையே திருமூலரும் 

பாசம் பயிலுயிர் தானே பரமுதல் 
பாசம் பயிலுயிர் தானே பசுவென்ப 
பாசம் பயிலப் பதிபர மாதலாற் 

பாசம் பயிலப் பதிபசு வாகுமே 
என்று கூறுகிறார் . 


( திருமந்திரம் 2384 ) 


U 


பாசத்துடன் பயின்றுவரும் பசு முதல் தரமாகும் . 
கையிலே பாசம் சுமையுடைய தாகும் . அப்பாசப் பிணைப்புச் 
சுமையுடைமையால் அதற்குப் பசுவெனப்பட்டது . பசு , பாசம் , 
பயின்று தூயனார் பொருட்டுப் பதியும் பசுவாகும் , பசுவுக்குப் 
பாசத்தினைப் பயிற்று வித்தற் பொருட்டு பதியும் பரமாகும் 
என்று மேற் சொன்ன செய்யுளால் கூறப்பட்டது . 

பாசம் மூன்று வகை என்றும் ஐந்து வகையாகப் பிரிபடும் 
என்றும் கூறா நிற்பர் . ஆணவம் , மாயை , கன்மம் என மூன்றும் 
ஆணவம் , மாயை , 

மாயை , கன்மம் , மாயேயாம் , திரோதனம் என ஐந் 
தென்றும் சொல்வர் . இதில் ஆணவம் அனாதி என்றும் மற்ற 
371 - B - 2-8a 


116 


நான்கும் இடையில் வந்து செயற்கையாய்ச் சேர்வனவாதலால் 
ஆகந்துகம் எனவும் பகன்றனர் . 


ஆணவப் 


பாசம் : 

சித்தாந்தத்திலேதான் ஆணவத்தை 
வலியுறுத்திக் கூறப்படுகிறது . மற்ற சமயங்களில் ஆணவத் 
தைப்பற்றி கூறவில்லை . 

ஒன்ற தாய் அநேக சக்தியுடைய தாய் உடனாய் ஆதி 
அன்ற தாய் ஆன்மாவின் தன் அறிவொடு தொழிலை 

யார்த்து 
நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்திச் செம்பினிற் களிம் 

பேய்ந் 
தென்று மஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே 
என்று அருணந்தி சிவனார் விளக்குகிறார் . 


தான் ஒன்றேயாய் எண்ணிறந்த சக்திகளைக் கொண்டு எண் 
ணில்லாத பசுக்களோடு விரவி நிற்கும் . உயிர்கள் கருவி கரணங் 
களோடு கூடாது கிடந்த நிலையிலும் அவற்றின் அறிவு செயல் 
விழைவுகளைச் சிறிதும் விளங்கவொட்டாது மறைப்பதாய் உயிரது 
சகல நிலையில் அவற்றின் அறிவு முதலிய செயல்களை மேலோங்கா 
வண்ணம் கீழ்ப்படுத்துவதாய் எக்காலத்தும் உயிர்கட்கு அறியா 
மையைச் செய்து கொண்டிருப்பதாய் உள்ள பொருளே ஆணவம் 
எனப்படும் . மற்றும் ; ஆணவம் உயிர்களின் வியாபகத் தன்மை 
விளங்கவொட்டாது பற்றி ஆணவம் என்ற பெயரும் பெற்றது . 
உயிர்கள் ஆணவத்தால் குற்றமுறுவதால் இது ஆணவம் எனவும் 
படும் . 


ஆணவம் அனாதி , பசுபதி ஆகியவைகளைப்போல் ஆணவமும் 
அனாதி , பசுவுக்கு அறியாமையை ஊட்டுவது . இதற்கு மூல 
மலம் , சகச மலம் , என்ற பெயர்களுண்டு . பதியாகிய அறிவை 
விளங்கவொட்டாமல் பசுவுக்குத் தடை செய்யும் இயல்பினை யுடை 
யது . 

பசுவுக்குத் தன்னையும் காட்டாமல் பிற பொருளையும் 
காட்டாமல் மறைத்து நின்று தன்னையே அணு கும்படி செய்யும் 
இயல்புடையது . ஆணவம் ஒன்றாக இருந்தாலும் அதில் எண் 
வகையான இயக்கச் செய்கைகளால் கோடானு கோடி பசுக்களைப் 
பரிபாலிக்கிறது . 


ஆணவம் 


பசுவின் தன்மையையும் தன்னையும் மறைத்துக்கொள்ளும் 
அபார சக்தியுண்டு . பசுக்கள் தோறும் ஒன்றறக் கலந்து தொக்கி 
யிருந்து பசுவின் சுய செய்கைகளைச் செய்யவொட்டாமல் தடுத்துக் 
கொண்டிருக்கும் . அன்றியும் மாயையோடு கலந்தபோது 
பசுவோடு தோய்ந்திருக்கும் . பசுவின் 

உதவியால் 
தன்னை அறிவிக்கப்பட்ட போது பசுவை விட்டு நழுவி விடும் . 
ஆணவ மலம் மறைவாக நீங்கின காலத்து பசு பதியோடு சேர்ந்து 
நிற்கும் . 

கன்மம் : ஆணவத் தொடர்பால் உயிர்கள் செய்யும் வினை 
களின் ( காரியங்கள் ) தொகுதியே கன்மம் அல்லது கர்மம் ஆகும் . 


117 


மாயை : 


கன்மங்கள் பிறவிகள் தோறும் ( தோற்றங்கள் தோறும்) பசு 
வோடு சேர்ந்து செல்லுகிறது . பசு மாயையின் காரியத்தால 
பரு உடலில் வந்து நின்ற போது கர்மம் , உடலாலும் , வாயாலும் , 
செய்கையாலும் 

இருவினை களை 

உண்டாக்கிக்கொள்கிறது . 
பாசத்தை 

பசு விலகியபோது , பசுவோடு செயலற்றுக் 
கிடக்கிறது . பசு மறுபடியும் பாசத்தோடு செயலாற்றும் போது 
கன்மமும் தொடர்ந்தே வந்து செயல் புரிகிறது . 

மாயை உலகத் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் 
காரணமாய் நின்று உயிர் அல்லது பசுவின் இயக்கமற்ற தன்மை 
யையும் செயலற்ற தன்மையையும் நீக்கி அதை உயர்த்த 
வல்லது - 

மாயை சுத்த மாயை , அசுத்த மாயை , பிரகிருதி 
மூவகைப்படும் . 

இம் மூவகை 

வகை மாயைகள் உடல் 
தத்துவங்களின் 

தோற்ற ஒடுக்கத்திற்குக் காரண மாய் நிற்கின் 

மலத்தால் அழுந்தி அறிவிழந்து கிடக்கும் 
உயிர் ( அணு ) கட்கு உடலும் கருவிகளும் ( தத்துவங்களும் ) பிறவு 
மாய் அமைப்பது இம் மாயையே . 

மாயை இருள் 
எனப்படும் . ஆகவே இருள் 

இருள் கருமை நிறம் உடையது . இக் 
கருமைப் பொருளே ( கரி ) உலகத் தோற்ற ஒடுக்கத்திற்குத் 
துணைக் கருவியாக உள்ளது . 


மாயை என 


மன . 


ஆணவ 


பாசமாகிய 


சுத்த மாயை : நாதம் , 

நாதம் , விந்து , சாதாக்கியம் , ஈசுரம் , சுத்த 
வித்தை என ஐவகைப்படும் . 


அசுத்த மாயை : காலம் , நியதி , கலை , வித்தை , அராகம் , 
புருடன் , மூலப்பகுதி என ஏழு வகைப்படும் . 


பிரகிருதி மாயை : ஐம்பூதங்கள் , ஐம்பொறிகள் , ஐம்புலன் 
கள் , கர்மேந்திரியங்கள் , அந்தகரணங்கள் ஆக இருபத்து நான்கு . 
மாயேயம் : 

மாயையின் காரியங்களான உடல் கருவி உலகு 
களைக் குறிப்பது . 


திரோதானம் : திரோதானம் தான் நிமித்த காரணமாயிருந்து 
சக்திகளைத் தொழிற்படுத்தும் சிவசத்தியாம் . 

சிவசத்தி 
யாயினும் மலத்தைத் தொழிற்படுத்துவது பற்றி மலமென 
சரிக்கப்படுகிறது . 

மேலே கூறிய வண்ணம் ஆணவம் , கன்மம் , மாயை , மாயே 
யம் , திரோதானம் என்ற ஐவகைப் பாசங்கள் உயிர்களாகிய நேர் 
மின்னோட்டத்திற்கு எதிர் மின்னோட்டங்களாக ( உயிர்க்கொல்லி 
களாக ) நித்தியமாய் நிலவுகின்றன . 

தோற்ற 

ஒடுக்கங்களை 
அடைந்து நிலையத்திலும் துறக்கத்திலும் நிரயத்திலும் சென்று 
சுழன்று கொண்டிருக்கின்றன . இவைகள் பதியையும் , பசுவை 
யும் சுற்றிச் சுழன்று கொண்டே தோற்ற ஒடுக்கங்களைப் புரி 

இச் சுழற்சியை நீக்கி , பசு பதியை அடைவது 
வெள்ளிடைமலையாகும் . பசு சிவமாகும் . 


கின் றன . 


118 


குகளை முடிவு 


பண்டைத் தமிழகத்தின் ஆதி சைவர்களாகிய அறிவர்கள் 
முதல் கடல்கோள் 

தொட்டு ( கி . மு . 5000 ) உலகையும் மாயா 
காரிய உபகரணங்களோடு உலகைப் பிரதிபலிக்கும் உயிரையும் 
இவைகளின் கண் ஊடுருவிப் 

பாய்ந்து கலந்தும் கடந்தும் நிற் 
கின்ற நித்தியமாகிய மாபெருமை வாய்ந்த இறைவனையும் 
ஆராய்ந்து இம் மூன்று அனாதியான நித்திய துணுக்குகளை 
செய்து இதற்குமேல் யாதொன்று மில்லை என்று முடிவுக்கு முடிவு 
கொண்டார்கள் . இந்த முடிவைத்தான் " சித்தாந்தம் என்று 
அறுதியிட்டுக் கூறினர் . இச் சித்தாந்தத்தை முதன் முதலில் 
உலகிற்கு உபதேசித்த மாபெரும் சித்தனின் பெயர் விளங்க 
வேண்டுமென்ற கருத்துடனே காரண 

காரிய 

பொருளாகிய 
முடிவுக்கு முடிவைச் சிவம் என்று பிற்காலத்தில் நிலவிய அம் 
மாபெரும் சித்தனாகிய சிவபெருமானின் மாணவ வர்க்கத்தார்கள் 
பெயரிட்டனர் . சிவபெருமானைப் 

பண்டைய காலத்தில் 
குருவாகத் தொழுதவரைப் பிற்காலத்தில் இறைவனாக 
அனு சரிக்கவே 

விஞ்ஞான ரீதியில் திருவாய் மலர்ந்தருளிய 
சித்தாந்தம் வைதீக மனப்பான்மையாகவும் சமயக் கொள்கை 
யாகவும் மாறிவிட்டன . இது தான் உண்மை நிலையாகும் . 


ஆகவே , இம் மூன்று நித்திய அனாதி துணுக்குகளாகிய பதி , 

பாசம் , அணுவில் விளங்கா நின்று சுழல்கின்றன . 
லன்றோ திருமூலர் , 


பசு , 


" அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை 
அணுவில் அணுவினை ஆயிரங்கூறிட்டு 
அணுவில் அணுவை அணுக வல்லார்கட்கு 
அணுவில் அணுவை அணுகலு மாமே 

( திருமந்திரம் 1971 ) 
என்று பசுமரத்தில் ஆணி அறைந்தாற்போல் பகர்ந்திருக்கிறார் . 
ஆகவே , பதி , பசு , பாசம் என்பவைகள் அணுவில் காட்சியளிக் 
கின்றதை அறிவிலும் விஞ்ஞானத்திலும் சிறந்த சித்தர்கள் கூறிப் 
போந்தார்கள் . இத்திருவாய் மொழிகளை - இவ்வாழ்ந்த கருத் 
துக்களை விஞ்ஞானமாக ஏற்காமல் வைதீக மனப்பான்மையோடு 
திரையிடப்பட்டு நின்று நிலவுவது வருந்தத்தக்கப் பொருளாக 
இருக்கிறது . 


எனினும் ஆராயுமிடத்து இன்றைய விஞ்ஞான சமுதாயத் 
தில் அணுவினைக் கண்ணால் காண முடியாது என்ற எண்ணம் 
நம்மிடையே ஊன்றிக் கிடக்கின்றது . ஆனால் , நம் முன்னோர் 
களாகிய தமிழ்ப் பேரறிஞர்கள் அணுவினுள் தாண்டவக் கூத்து 
புரிகின்ற பதி , பசு , பாசம் , என்பவைகளைக் 

கூறினார்கள் . 
காலத்தில் போந்த தமிழ்ப் பேரறிஞர்கள் பதியை அணுவினுள் 
பரம அணு வென்று பறைசாற்றின் இறைவனுக்கு எங்கு இழுக்கு 
நேர்ந்து நாத்திகம் பரவுமோ என்று வாளா விடுத்தனர் போலும் ! 


119 


சமணர்கள் சித்தாந்தத்தை ஒட்டியே அனுசரித்தும் சமணக் 
கொள்கையில் பதிப்பொருளை 

பதிப்பொருளை இறைவனாகச் சம்மதிக்காததினால் 
நாத்திகமாகக் கருதப்பட்டுப் புறக்கணிக்கப்பட்டே வந்தது . 
ஆனால் வைசேடிகர்களும் , சாங்கியர்களும் , முற்கால மீமாம்சக் 
காரர்களும் கிட்டத்தட்ட ஆகமவாதிகளாக இருந்தும் போதிய 
வரையில் வேதத்தைத் தழுவினதால் வேதாந்திகளாக ஏற்றுக் 
கொள்ளப்பட்டனர் . 
சுருங்கக் கூறில் பதி , பசு , பாசங்களை 

உபகரணங் 
களுக்காக விஞ்ஞான ரீதியில் ஏற்றும் பேரின்ப வீட்டை அடைய 
வை தீக மனப் பான்மையை உணர்த்திக்கொள்வது தான் மிகவும் 
பொருத்தமாகும் . 


உலக 


இன்றைய நாளில் அணுவினைக் 

கண்ணால் காண முடியாது 
என்றும் அரை கோடி அணுக்களை 

வரிசையாக அணிவகுத்து 
நிற்கவைத்தால் இங்கு எழுதும்போது வைக்கும் முற்றுப் 
புள்ளிக்குள் அடங்கிவிடும் . மிக மிகச் சிறிய அணுவின் குறுக்கு 
அளவினையும் சரியாகக் கணக்கிட்டு இருக்கிறார்கள் . இதன் 
எடை , அகலம் , நீளம் , கனம் , அதன் அமைப்பு , அதன் ஆக்கப் 
பாடு , அழிவாற்றல் இவ்வளவும் அறிய வல்லதாகிவிட்டது . 
இவ்வறிஞர்கள் மகான்கள் 

கூறிப் போந்ததை உணர்ந்துக் 
கொள்ளாதது பேதமையாகும் . 


தம் திருமந்திரத்தில் மிகத் 


இவ்விளக்கத்தைத் திருமூலர் 
தெளிவாக அருளி இருக்கிறார் . 


மத்திம மொத்த சிலந்தி வலயத்துள் 
ஒத்தங்கிருந்து உயிருண்ணு மாறுபோல் 
அத்தனும் ஐம்பொறி யாடகத் துள் நின்று 
சத்த முதல் ஐந்துந் தானுண்ணு மாறே 

( திருமந்திரம் 2131 ) 


சிலந்தியானது தன் 

தன் வாயினால் தன்னுடம்பினின்றும் நூல் 
இழைக்கின்றது . அந்நூலால் தனக்கு வேண்டிய உணவுகளை 
அகப்படுத்தும் வலைகளை அமைத்துக்கொள்ளுகிறது . மேலும் 
தான் தங்குதற்குரிய கூடும் அமைத்துக்கொள்ளுகிறது . 

அவ் 
விடத்தையே மத்திமம் என்றருளினர் . அது போல் பதியும் , 
பசுக்கள் ஆடுதல் புரியும் இடமாம் உடம்பினை அமைத்தது . அவ் 
வுடம்பிலிருந்து பசு ஆட்டம் புரியும் பதியும் ஐம்பொறி சேர் உடம் 
பகத்து அவ்வுயிர் ஐம்புலன்களையும் நுகர்தற்பொருட்டுத் தானும் 
உடங்கியைந்துக் காட்டி காண்கிறது . ஆகவே பதி அவ்வுடம் 
பகத்து ( பாசம் ) உயிர்க்குயிராகத் 

அருளுகின்றது . 
தன்னைத் தாங்கும் தகுதியும் அதற்குப் பதியே அளித்தருளியது . 


தங்கி 


ஆகவே , அணுவில் பதி , 

பசு , பாசம் 

என்ற துணுக்குகள் 
இருக்கக் கண்டது மல்லாமல் திருமூலர் அணுவினுள் மேலும் காரண 
காரியக் கருவிகளைக் ( தத்துவங்கள் , மெய் ) கணக்கிட்டு கூறுகிறார் . 


120 


தாலொரு கோடியே தாற்பத்தெண்ணாயிர 
மேலு மோரைந்நூறு வேறாயடங்கிடும் 
பாலவை தொண்ணூ றோடாறுட்படுமவை 
கோலிய ஐயைந்து ளாகுங் குறிக்கிலே . 

( திருமந்திரம் 2138 ) 
நான்கு கோடியே நாற்பத் தெண்ணாயிரத்து ஐந்நூறு மெய் 
கள் சிறப்பாகக் காணப்படும் . அவை அனைத்தும் தொண் 
னூற்றாறென்று கூறப்படும் மெய்களினுள் அடங்கும் . அவற் 
றையும் அடக்கிக் கூறினால் இருபத்தைந்து என்கிறார் . 
சைவர்களுக்கு முப்பத்தாறு மெய்கள் என்று கீழ்க்கண்டவாறு 
விளக்குகிறார் . 
ஆகின்ற தொண்ணூறோடாறும் பொது என்பர் 

கின்ற வாறாறருஞ் சைவர் தத்துவம் 
ஆகின்ற நாலேழ் வேதாந்தி வயிணவர்க்கு 
ஆகின்ற நாலாறையைந்து மாயா வாதிக்கே 

( திருமந்திரம் 2139 ) 


ஆனால் 


ம் 


அணுவில் குறைந்தது முப்பத்தாறு தத்துவங்கள் இருக்கின் 
றன வென்று திருமூலர் கூறியுள்ளார் . இவ்வாறாக மகத்துவம் 
பொருந்திய அணு இன்றைய நாளில் சர்வ 

சாதாரணமாக 
எல்லோருக்கும் தெரியும்படியாக ஆகிவிட்டது . 

அணுயுகம் 
என்று சொல்லப்படும் காலத்திலே அணுவைப் பற்றித் தெரியாதார் 
இல்லை . 

சிற்சில விஞ்ஞானத் துறைகளைப் பற்றிய விவாதங்களை 
தடத்தும் போது இந்த அணு என்னும் சொல் திருத்தமான 
பொருளில் இல்லாமல் ஓரளவு வழங்கப்படுகிறது என்று கருது 
கிறார்கள் . எத்தனையோ துறைகளில் விஞ்ஞானிகள் அணுக்களை 
ஓட்டிய ஆராய்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் . 

இவைகளை 
எல்லாம் அணு என்னும் உரிச்சொல் குறிக்கிறது .. 

ஒரு வகை 
யில் பார்த்தால் இந்தச் சொல் வழக்குச் சரிதான் . ஆனால் குறிப் 
பாகவும் , துல்லியமாகவும் , திருத்தமாகவு உள்ள 

சொல்லை 
வழங்க வேண்டுமானால் அநேக இடங்களில் இந்த ஆராய்ச்சிகளைக் 
குறிப்பிட துணுக்கள் ( கதிர்கள் ) என்னும் உரிச்சொல்லையே வழங்க 
வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் . 

மூலகங்களில் மூன்று முக்கிய அணுக்கள் இருக்கின்றன . அவை 
சாதாரண அணுக்கள் , நிலையான அணுக்கள் , நிலையில்லா அணுக்கள் 
எனப்படும் . இந்த நிலையில்லா 

அணுக்களை 

அணுக்கதிர்கள் 
என்கிறார்கள் . ஆகவே ஒவ்வொரு மூலகங்களிலும் மூன்றுவித 
அணுக்கள் உள்ளன . அவற்றுள் ஒரு வகைக்கு நிலையில்லா 
அனு . இவ்வகையைச் சேர்ந்தவை சிதைந்து பிரிந்தழிந்து போகின் 
நன . மற்றொன்று நிலையான 

என்று பெயர் . இவ் 
வகையைச் சார்ந்தவை ஒரு நாளும் மாறுவதில்லை. அநேகமாக 
வ்வொரு மூலகத்திலும் 

மூன்று 

அணுக்களாவது 
க்கின்றன என்று அணுக்களைப் பற்றி ஆராய்ச்சி இன்றைய 
தாளில் செய்துள்ளவர்கள் , அறுதியிட்டுக் கூறுகிறாகள் . 


வகையான 


121 


இதனையே திருமூலர் திருமந்திரத்தில் அணுவின் மூன்று அணுக் 
களைக் கீழ்வருமாறு கூறுகிறார் . 


அறிந்தணு மூன்றுமே யாங்கணு மாகும் 
றிந்தணு மூன்றுமே யாங்கணுமாக 
அறிந்த அனாதி வியாத்தனு மாவன் 
அறிந்த பதி படைப் பானங்கவற்றையே 

( திருமந்திரம் 2375 ) 


யாங்கணும் அறியும் தன்மை வாய்ந்த அணு மூவகைப்படும் . 
அவை ஒருமலம் , இருமலம் , மும்மலம் என்னும் பிணிப்பால் 
ஆவன . 

ஒரு மலத்தார் இடையின மெய்யையும் , இருமலத்தார் 
மெல்லின மெய்யையும் , மும்மலத்தார் வல்லின மெய்யையும் 
ஒத்தன எனக் 

எனக் கூறலாம் . வல்லின மெய் மொழிக்கிறுதியில் 
நில்லாமை மிக்க செருக்குடை மும்மலக் கட்டினை யொக்கு 
மாதலால் நிலையில்லா அணுவை ஒக்கும் . 

மெல்லின மெய் 
மொழிக்கிறுதியில் வருதலானும் மெல்லென்று ஒலித்தலாலும் 
இருமலக்கட்டினை ஒக்குமாதலால் நிலையான அணுவை ஒக்கும் . 
இடையின மெய் மொழிக்கிறுதியில் பயின்று குழைந்திருப்பதால் 
ஒரு மலக் 

கட்டினை ஒக்குமாதலால் சாதாரண அணுவை ஒக்கும் 
என்று திருமூலர் பகர்ந்திருக்கிறார் . 


மனித 


தத்துவங்கள் தாண்ணூற்றாறு 
திருமூலர் வாக்கினால் அணுவில் 40048500 மெய்கள் அடங்கி 
யிருப்பதை உணர்ந்தோம் . எண்ணிலடங்காதனவாயுள்ள 
மெய்களை நம் போன்றவர்களால் கற்றுணர வாழ் நாள் போதாது . 
ஏனெனில் , 

வேத நூற் பிராயம் நூறு மனிதர் தாம் புகுவரேனும் 
பாதியும் உறங்கிப்போகும் நின்றதில் பதினை யாண்டு 
பேதை பாலகன தாகும் பசி , பிணி , மூப்பு , துன்பம் 
ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே . 

வாழ்வில் இன்ப துக்கங்கள் நிறைந்திருப்பதால் மேற் 
சொன்ன மெய்களை அறிவது கடினம் என்பதாம் . 
திருமூலர் கூறிய 

மெய்களனைத்தையும் அறிய 
சித்தர்களாலாகுமே அன்றி வேறொருவராலும் கணக்கிட்டுக் 
கற்றுணர இயலாது . 

இங்குக் கூறும் தொண்ணூற்றாறு தத்து 
வங்கள் அருவுருப் பொருளாகிய அணுவினுள் கிடப்பதைக் கண் 
ணால் நேரிடையாகக் காண முடியாது . எனினும் தொண்ணூற் 
றாறு தத்துவங்களைக் கொண்டு அணு பல அணுக்களால் ஆகிய 
உடலில் அமையும் போது உருவத்திற்கேற்ப பெரிதாகி ஒன் 
டொன்று பின்னி இணைந்து பந்தித்துச் செயல்புரிகின்றன . 
இத்தொண்ணூற்றாறு தத்துவச் 

சேர்க்கையால் உயிர்கள் 
உண்டாகி உயிர் , உருப்பெற்று பெருகி 

பெரிதாகி 

உடல் 
பெற்று வாழ்ந்து , தன் இயற்கைக் கடனை ஆற்றித் தன் இனத்தைப் 


அணுவின் 


122 


பெருக்கி , 

முதுமை அடைந்து , அழிந்து பழையபடி 
தொண்ணூற்றாறு தத்துவங்களாக மாறிப்போவதும் , காலச்சக்க 
ரத்தின் வியப்பான நியதியை உடல் தத்துவ நூலில் கவனித்தற் 
பாலதாகும் . 


தத்துவம் என்பது கருவியாகும் . உயிர் இன்ப துன்பங்களை 
அனுபவிக்கின்றது . அவ்வாறு அனுபவிக்கும் அனுபவங்களுக்குத் 
துணை செய்யும் கருவிகளே தத்துவங்களாம் . அணுவில் அமைந்து 
காரியம் புரியும் தொண்ணூற்றாறு 

தத்துவங்களைக் 
கீழ்க்கண்டவாறு உய்த்துணரலாம் . 


LOTT UT 


உறுதியாம் பூதாதி யோரைந்தாம் 

உயர்கின்ற பொறியைந்து புலனைந்தாம் 
கருதியாங் கன்மவிந் திரியமைந்தும் 

கடிதான ஞானவிந் திரியமைந்தும் 
திருதியாந் தீதாய கரண நான்கும் 

திரமான அறிவொன்றும் நாடிப்பத்தும் 
மறு தியாம் வாயுவது பத்தாகும் 

மகத்தான வாசய மஞ்சுகோச மஞ்சே 
அஞ்சவே யாதார மாறுமாகும் 
அரிய மண் 

டல மூன்று மலமூன்றாம் 
கொஞ்சவே தோடமூன் றீடணை மூன் 

றோதகமாய் குண மூன்று வினையிரண்டாம் 
தஞ்சவே ராகமெட்ட வத்தையைந்து 

தயங்கியதோர் கருவி காடான் றொண்ணூற்றாறு 
ஒஞ்சவே யொவ்வொன்றாய் 

விரித்துச் சொல்வேன் . 


தத்துவங்களைக் கீழ்க்கண்டவாறு உய்த்துணரலாம் : 
அவையாவன : 
1 . அவத்தைகள் ( ஐந்து ) : 

1 . விழிப்பு நிலை 
2 . 

கனவு 
3 . 

உறக்கம் 
4 . பேருறக்கம் 
5 . உயிர்ப்படக்கம் 


2 . 


ஆதாரங்கள் ( ஆறு ) : 


1 . 


2 . 


3 . 


மூலாதாரம் 
சுவாதீட்டானம் 
மணி பூரகம் 
அனாகதம் 


4 . 


5 . 


விசுத்தி 


6 . 


ஆஞ்ஞை 


123 


மண்டலம் ( மூன்று ) : 


colo 


1. அக்கினி 

ஞாயிறு 
திங்கள் 


4 . 


மலம் ( மூன்று ) : 


ஆணவம் 


1 . 
2 . 
3 . 


மாயை 
கன்மம் 


தோடம் ( மூன்று ) : 


1 . 
2 . 
3 . 


வாதம் 
பித்தம் 


6. ஈடனை ( மூன்று ) : 


1 . பொருட்பற்று 
2. புதல்வர் பற்று 
3 . உலகப்பற்று 


7 
. 


குணம் ( மூன்று ) : 


1 . 


2 . 


சத்துவம் 
இராசதம் 
தாமதம் 


3 . 


8 . 


இராகம் ( எட்டு ) : 


காமம 


1 . 
2 . 
3 . 


5 . 
6 . 
7 . 


குரோதம் ( பிணக்கு ) 
உலோபம் ( பிடிபாடு ) 
மோகம் ( பிரியம் ) 
மதம் ( கர்வம் ) 
மாச்சரியம் ( உடபகை ) 
இடும்பை ( இகழ்தல் ) 
அகங்காரம் ( கோபம் ) 


9 . 


நாடி ( பத்து ) ; 


1. இடகலை 
2 . பிங்கலை 
3 . சுழுமுனை 
4. சிகுவை 
5 . 
6 . 

காந்தாரி 
7 . 

அத்தி 
8 . அலம்புடை 
9 . சங்கினி 
10 . 


புருடன் 


124 


10 . 


வாயு ( பத்து ) : 


உதானன் 


1. பிராணன் 
2 .. 
3 . வியானன் 
4 . சமானன் 

அபானன் 
6 . 
7 . கூர்மன் 
8 . கிருகரன் 
9 . தேவதத்தன் 
10 . 

தனஞ்சயன் 


நாகன் 


கால் 


கை 


11. அந்தக்கரணம் (நான்கு) : 

1 . 

மனம் 
2 . 

புத்தி 
3 . சித்தம் 

4 . அகங்காரம் 
12 . அறிவு ( ஒன்று ) : 

1 . அறிவு ( ஆன்மா ) 
13 . கன்மேந்திரியம் ( ஐந்து ) ; 

1. வாய் 
2 . 
3 . 
4 . 

எருவாய் 
5 . 

கருவாய் 
கண்மேந்திரிய 
தன் மாத்திரை( ஐந்து ) . 

1. பேசல் 
2 . நடத்தல் 
3 . செய்தல் 
4 . மல நீர்க்கழித்தல் 
5. விந்து 

கழித்தல் 
15 . ஐம்பொறிகள் ( ஐந்து ) : 

1 . 

மெய் 
2 . செவி 
3 . கண் 
4 . 

நாக்கு 

5 . மூக்கு 
16 . ஐம்புலன்கள் ( ஐந்து ) : 

1 . 
2 . 

ஓசை ( கேட்டல் ) 

ஒளி ( பார்த்தல் ) 
4 . 

ரசம் ) 
5 . நாற்றம் ( ( கந்தம் ) 


ஊறு 


3 . 


சுவை 


125 


17 ; ஐம்பூதங்கள் ( ஐந்து ) : 


விண் 


வளி 


1 . 
2 . 
3 . 
4 . 
5 . 


நீர் 
மண் 


18 . 


ஆசயம் ( ஐந்து ) : 


1 . 


2 . 
3 . 


இரைக்குடல் ( அமர்வா 

சயம் ) . 
செரிகுடல் ( பகிர்வாசயம் ) 
சலவாசயம் ( சலப்பை ) 
மலவாசயம் ( மலக்குடல் ) 
சுக்கிலவாசயம் ( வெண் 

ணீர்க்குடல் ) . 


5 . 


19. கோசம் ( ஐந்து ) : 


1 . பருவுடம்பு ( அன்னமய 

கோசம் ) . 
2 . வளியுடம்பு ( பிராணமய 

கோசம் ) . 
3. மனவுடம்பு ( மனோமய 

கோசம் ) . 
அறிவுடம்பு (விஞ்ஞான 

மயகோசம் ) . 
5 . இன்பவுடம்பு ( ஆனந்த 

மயகோசம் ) . 


20. வினை 

வினை ( இரண்டு ) : 


நல்வினை 


1 . 
2. தீவினை 


திருக்கூத்து 
எங்குந் திருமேனி எங்குஞ் சிவசக்தி 
எங்குஞ் சிதம்பரம் எங்குந் திருநட்டம் 
எங்குஞ் சிவமாயிருத்தலால் எங்கெங்குந் 
தங்குஞ் சிவனருட் டன்விளை யாட்டதே . 

( திருமந்திரம் 2674 ) 
சிவம் தான் செய்யும் திருவருட்டொழில்களனைத்தும் சத்தி 
யின் வாயிலாகச் செய்யும் காரியங்களெல்லாம் திருக்கூத்தெனப் 
படும் . சிவத்தின் நுண்ணறிவு அம்பலமாகத் திகழ்கிறது . 
அதனைச் சிற்றம்பலம் எனப்படும் . அணுக்கள் தோறும் சிவம் . 
சிவம் தோறும் சிற்றம்பலம் . அணுக்கள் எல்லா வுயிர்களும் , 
எல்லாவுலகங்களும் , எல்லா உலகியற் பொருள்களும் நிறைந்து 
ஆனபடியால் எங்கும் உள்ளன . அதனால் அனைத்தும் சிவ வண் 
ணம் . எனவே , எங்கும் சிற்றம்பலம் . எங்கும் சிதம்பரம் . 
அவற்றால் எங்கும் தங்கும் சிவ திருவிளையாட்டே எல்லாமாகும் . 


126 


சிற்பரஞ் சோதி சிவானந்தக் கூத்தனைச் 
சொற்பதமாம் அந்தச் சுந்தரக் கூத்தனைப் 
பொற்பதிக் கூத்தனை பொற்றில்லைக் கூத்தனை 
அற்புதக் கூத்தனை யாரறி வாரன்றே . 

( திருமந்திரம் 2675 ) 


சிவம் ஆற்றியருளும் திருத்தொழில்கள் ஐந்தாகும் . 


பூதாண்ட பேதாண்ட போகாண்ட யோகாண்ட 
மூதாண்ட முத்தாண்ட மோகாண்ட தேகாண்ட 
தாகாண்ட மைங்கரு மத்தாண்ட தற்பரத்து 
ஏகாந்த மாம் பிர மாண்டத்த என்பவே . 

( திருமந்திரம் 2682 ) 
அண்டங்கள் ஒன்பது வகைப்படும் . அவை ஐம்பெரும் பூத . 
களாலாகிய பூத அண்டமும் , அவற்றின் வேறுபட்டவையாகக் 
காணப்படும் பேத அண்டமும் , இவை போன்ற போகாண்டம் , 
யோகாண்டம் , மூதாண்டம் , முத்தாண்டம் , 

மோகாண்டம் , 
தேகாண்டம் , தாகாண்டம் , ஆகியவைகளுமாம் . இவை 
களெல்லாம் ஒன்றித்து நிற்பதே பிரமாண்டம் . 

இப்பிர 
மாண்டத்தில் சிவம் திருக்கூத்து புரிகிறது . 


பூதல மேருப் புறத்தான தெக்கணம் 
ஓதும் இடைபிங் கலையொண் சுழுனை யாம் 
பாதி மதியோன் பயில் திருவம்பலம் 
ஏதமில் பூதாண்டத் தெல்லை யினிறன்றே 


( 2702 ) 


அண்டங்கள் ஒரேழும் அம்பொற் பதியாகப் 
பண்டையா காசங்கள் ஐந்தும் பதியாகத் 


( 2703 ) 


எழுவகை அண்டங்களும் அவற்றின் உறுப்பாகக் காணப்படும் 
ம்பெரும் பூதங்களிலும் விரவி நிற்கும் வானங்கள் 

வானங்கள் ஐந்தும் 
பதியாகக் கொண்டு அதன் புறத்துத் திருக்கூத்து இயற்றுகின்றது . 
( மண்ணில் ஆகாயம் , நீரில் ஆகாயம் , தீயில் ஆகாயம் , வர்யுவில் 
ஆகாயம் , ஆகாயத்தில் ஆகாயம் ஆக ஐந்து . ) 


அண்டங்கள் தத்துவ மாகிச் சதாசிவந் 
தண்டினிற் சாத்தவி சாம்பவி யாதனந் 


அண்டங்களும் அவற்றின் அடக்கமாகிய தத்துவங்களாகும் . ஐ .9 
பெரும் பூதங்கள் ஐம்பெரும் நிலைகள் ஆகும் . 


ஒன்பதும் ஆட ஒரு பதினாறாட 
அன்புறு மார்க்கங்கள் ஆறும் உடனாட 

ன்புறும் ஏழினும் ஏழைம்பத் தாறாட 
அன்பது மாடினான் ஆனந்தக் கூத்தன்றே . 

( திருமந்திரம் -2736 ) 


127 


புரிந்தவன் ஆடிற் புவனங்களாடுந் 
தெரிந்தவன் ஆடும் அளவெங்கள் சிந்தை 

சிந்தவனாடிற்பல் பூதங்கள் ஆடும் 
எரிந்தவன் ஆடல் கண்டின் புற்றவாறே . 

( திருமந்திரம் 2740 ) 


தத்துவம் ஆடச் சதாசிவந் தானாடச் 
சித்தமும் ஆடச் சிவசக்தி தானாட 
வைத்த சராசரம் ஆட மறையாட 
அத்தனும் ஆடினான் ஆனந்த கூத்தன்றே . 

(திருமந்திரம் 2743 ) 


ஆடும் . 


சிவ மாடச் சத்தியும் ஆடச் சகத்தில் 
அவமாட ஆடாத அம்பரம் ஆட 
நவமான தத்துவ நாதாந்த மாடச் 
சிவ மாடும் வேதாந்த சித்தாந்தத் துள்ளே . 

( திருமந்திரம் 2745 ) 
ஒன்பது சிவத்தின் பெரு நிலைகள் சித்தால் திருக்கூத்து ஆடுத 
லாகிய தொழில் நிலை எய்தும் . எய்தின காலத்து , தொண் 
வற்றாறு தத்துவங்கள் ஆடும் . ஐம்பூதங்கள் 

சிவம் 
உலகு தொழிற்பட வேண்டுமென நோக்கால் 

நோக்காகி 
ஆடுதலைப் புரியும் . புரியவே புவனங்கள் ஆடும் . 

சிவம் ஆடும் 
வரையில் பூதங்களும் ஆடும் . 

இத்திருக்கூத்து புரிவது 
உலக நன்மையையும் உலகோர் நன்மையையும் நின்று நிலவுதற் 
பொருட்டேயாம் . அதனால் சிவமாட மெய்களாகிய தத்துவங் 
கள் ஆடின என்பதாம் . அன்றியும் மெய்களாகிய தத்துவங் 
களை இயக்கும் சக்தியும் ஆடுகிறது . சக்தி தத்துவமாகிய மெய் 
களுக்கும் சுழற்சி நல்கித் தானும் சுழன்று கொண்டு நிற்கும் .. 
ஒலிவடிவாய்த் தத்துவங் கடந்த வியத்தகு புதுமை சேர் தத்துவம் 
ஆடுவதாயிற்று . அத்திரு ஆடலினாலேயே ஏனையவும் ஆடுவ 
தாயிற்று . 

இவ்வுண்மை எல்லாம் வேதாந்த சித்தாந்த 
மெய்மையினுள் காணலாம் . 


பல 


ஆதி நடஞ் செய்தான் என்பர்கள் ஆதர்கள் 
ஆதி நடஞ் செய்கை யாரும் அறிகிலர் 
ஆதி நடமாட லாரும் அறிந்த பின் 
ஆதி நடமாட லாமருட் சத்தியே . 

( திருமந்திரம் 2741 ) 
மேலோதிய உண்மையினை உள்ளவாறு நல்லறிவில்லாத புன் 
வறிவாளர்கள் ஆதியைப் பாதித்திருமேனியாகவுடைய சிவபெரு 
மான் ஏனையோரைப் போலத் தன் பொருட்டு நடம் புரிகின்றனன் 
என்பர் . சிவம் அவையே தானேயாய் 

நின்று திருக்கூத்து 
புரியும் உண்மை நுண்மைச் செய்கையினை யாரும் அறிகிலர் . 
சிவத்தின் திருத்தை அறியும் பேறு பெற்ற பின் அவ்வாடல் 
சக்தியினால் நிகழ்வதென்னும் உண்மையினை உணர்ந்தனர் . 


128 


பஞ்ச பூத பஞ்சீகரணம் 


ஐம்பூதங்களில் யாதாவதொரு பூதம் நிலை சக்தியிலிருந்து சலன 
சக்தியை அடைகிறதோ அந்தப் பூத அணுவாக , பெரிதாகி , 
உருவமாக மாறுகிறது . அவ்வமயம் மற்ற தொண்ணூற்றைந்து 
தத்துவங்கள் அப்பூத அணுவில் தொக்கி மறைந்து இருக்கின்றன 
என்பதைக் கவனிக்க வேண்டியது அவசியமாகும் . 


இனி , அருவுரு பூதங்களிலிருந்து உருவ பெரும் பூதங்களாக 
மாறும் வழியை அறிவாம் . 


அருவுரு ஐம்பூதங்கள் 

நிலை சக்திகளிலிருந்து சலன சக்தி 
களாக அடைந்து அந்தந்தப் பூதங்களுக்கேற்ப அணுத்திரளை 
களாகவோ பன் மடங்கு பெருகி பெரிய தாக 

பெரிய தாக உருவப் பொருளா 
கவோ மாறுகின்றன . இப்பஞ்ச பூதங்கள் அருவத்திலிருந்து 
உருவப் பொருளாக மாறும் காரியத்தைத்தான் பஞ்சபூத 
பஞ்சீகரணம் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர் . 


1 . 


மண்ணினில் ஒன்று மலர் நீரு மங்காகும் 
பொன்னினில் அங்கி புகழ்வளி யாகாயம் 
மன்னு மனோபுத்தி யாங்காரம் ஓரொன்றாய் 
உன்னின் முடிந்த தொரு பூத 

சயமே . 
( திருமந்திரம் -2112 ) 


2 . 


மண் டிணிந்த நிலனும் 
நிலமேந்திய விசும்பும் 
விசும்புதைவரு வளியும் 
வளித்தலை இய தீயும் 
தீ முரணிய நீரு மென்றாங்கு 
ஐம்பெரும் பூதத் தியற்கை போல . 


( புறம் -2 ) 


3 . 


நிலந்தீ நீர்வளி விசும் போடைந்தும் 
கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் 
இருதிணை ஐம்பால் இயனெறி வழா அமைத் 
திரிவில் சொல்லொடு தழா அல் வேண்டும் 

( தொல் , பொருள் , மரபியல் . ) 


4 . 


தேவருறை கின்ற சிற்றம்பலம் என்றுந் 
தேவருறை கின்ற சிதம்பர மென் 

றுந் 
தேவர் உறைகின்ற திரு அம்பல மென்றுந் 
தேவர் உறைகின்ற தென் பொதுவாமே . 

( திருமந்திரம் -866 ) 


129 


5 
. 


ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் 
ஆமே திருக்கூத் தனவரத தாண்டவம் 
ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம் 
ஆமே சங்காரத் தருந் தாண்டவங்களே 

( திருமந்திரம் -867 ) 


6 . 


அப்பது வாக விரிந்தது சக்கரம் 
அப்பினில் அப்புறம் அவ்வன லாயிடும் 
அப்பினில் அப்புறம் மாருத மாயெழ 
அப்பினில் அப்புறம் ஆகாசமாமே 

( திருமந்திரம் -1237 ) 


7 . 


அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து 
அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்ச பூதை பாவிகாள் 
அஞ்செழுத்திலே ஓர் எழுத்து அறிந்து கூறவல்லீரேல் 

ஆம்பலத்தில் ஆடுமே 
( சிவவாக்கியர் ) . 


8 . 


அமலம் பதிபசு பாசங்கள் ஆகமம் 
அமலந் திரோதாயியாகு மானந்தமாம் 
அமலஞ் சொல் ஆணவ மாயை காமியம் 
அமலந் திருக்கூத்தங் காமிடந்தானே 

( திருமந்திரம் -875 ) 


9 . 


அருவினில் அம்பரம் அங்கெழு நாதம் 
பெருகு துடியிடை பேணிய விந்து 
மருவி யகார சிகார நடுவாய் 
உருவிட வூறு முறு மந்திரமே ( திருமந்திரம்-940 ) 


10 . 


தானே இரு நிலந் தாங்கி விண்ணாய் நிற்குந் 
தானே சுடும் அங்கி ஞாயிறுந் திங்களுந் 
தானே மழை பொழி தையலு மாய் நிற்குந் 
தானே வடவரைத் தண்கடற் கண்ணே 

( திருமந்திரம் -1141 ) 


11 . 


விரிந்த எழுத்தது விந்துவும் நாதமும் 
விரிந்த எழுத்தது சக்கரமாக 
விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி 
விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே 

( திருமந்திரம்-1236 ) 


பிரபஞ்சத்தில் முக்காலமும் செயல் புரியா நின்ற , பஞ்ச 

பூத பஞ்சீகரணம் . 


விண் : 
சூரியன் போன்ற 


இருநூறு கோடி 

கிரகங்கள் 


வருடங்களுக்கு முன்பு , பூமி 
தோன்றாத காலத்தில் எங்கும் 


371 - B - 2-9 


130 


என்று 


மீன்களும் 


பரந்து இருள் மயமான வெட்டவெளி இருந்தது . அவ்வெட்ட 
வெளியில் தான் இன்று வானத்தில் காணும் எல்லா கிரகங்களும் , 
நட்சத்திரங்களும் உருண்டை வடிவமாகக் காண்கிறோம் . வானத் 
தில் எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் உருண்டையாய் இருப் 
பதைப் 

பார்த்து நம் அறிஞர்கள் பூமியும் உருண்டை வடிவம் 

கூறிப் போந்தனர் . கோள்களும் , விண் 
ஆகாய வெளியில் அனைத்தும் சுற்றுகின்றன , தங்களைத் தாங் 
களே தட்டாமல் சுற்றுகின்றன . ஒரே இடத்தில் சுற்றவில்லை. 
ஒரே இடத்தில் ஒரு 

நேரம் கூட நிற்காமல் சுழன்று 
காண்டே வருகின்றன . இவைகளெல்லாம் 
யாத்திரை செய்யும் வெட்ட வெளியை , ஆகாயம் , விண் , வான் , 
வெளி என்று கூறுகிறோம் . இந்த வெட்ட வெளியில் சஞ்சரிக்கும் 
அனைத்தும் சேர்ந்ததே பிரபஞ்சமாகும் , அதைப் பேரண்டம் 
என்றும் கூறுவர் . 


கண 


இவ்வாறு 


இவ்வாறே கண்ணினால் காண முடியாததாகிய அணுவிலும் 
வெட்டவெளி இருக்கிறது . பதி , பசுவாகிய மத்திமத்துக்கும் 
பாசத்திற்கும் 

டையே வெட்டவெளி இருக்கிறது . அதாவது 
இடைவெளி. அந்த வெட்டவெளியில் 

பாசம் 
கவர்ச்சித் தன்மையோடு பதி , பசுவைச் சுற்றி வருகிறது . 
இதனைச் சிற்றண்டம் என்றும் சொல்வர் . 


தன் 


சுபாவ 


மாயா 


ஆகாய 


இப்பிரபஞ்ச வெளியிலும் சரி , சிற்றண்ட வெளியிலும் சரி 
ஆகாயத்தில் மிதந்துள்ள அணுக்கள் 

சதா 

ஒன்றோடொன்று 
மோதலும் , இணை தலும் , பிணங்குதலும் , பிரிதலும் என்ற காரியங் 
களைப் புரிகின்ற காலத்தில் ஒலி பிறக்கிறது . இவ்வாறே ஒளி , 
தீ போன்ற சக்திகள் பெருவாரியாகத் தோன்றின . 
வளி : விண் அணுக்களின் 

காரியத்தால் 

வளி 
அணுத்திரளைகள் 

தோன்றின .. வளி அணுத்திரளைகள் எப்போ 
தும் நிலையாக இருப்பதில்லை . சதா சலனமுற்றுக் கொண்டே 
இருக்கின்றன . இவ்வாயு அணுக்கள் ஒன்றோடொன்று 

மோதல் , 
இணைதல் , பிணங்குதல் , பிரிதல் என்ற காரியங்களினாலும் ஒளி 
பிறக்கின்றது . ஒளியின் தொகுதியே விண் மீன்களாகி 
மண்டலத்தில் மிதக்கின்றன . விண் மீன் தொகுதிகளில் 
நட்சத்திர 

மண்டலங்கள் ஏற்பட்டன. அவ்வாறாக ஏற்பட்ட 
நட்சத்திரங்களுள் சூரியனும் ஒன்றே . சூரியனைச் சுற்றி அநேக 

சுற்றுகின்றன . இம்மாதிரியான சூரியன்களைக் 
கொண்ட நட்சத்திர மண்டலங்கள் 

கோடானு கோடி . 
வான்றிற்கும் உள்ளது இடைவெளி இவ்விடைவெளிக்குள் 

சத்திரங்கள் இயங்குகின்றன. ஆகவே , சூரிய நட்சத்திரங் 
கள் , ஆகாயம் , வளி மண்டலங்களில் சஞ்சரிக்கின்றன . சஞ்ச 
ரிப்பது மல்லாமல் ஆகாயத்திலும் வளியிலும் சுழல்கின்றன . 

எனவே , இந்தப் பரந்த வெட்ட வெளியில் ஒளியின் ஆற்றல் 
ஒருங்கு சேர்ந்து எரிப்பிழம்பாய் விளங்கா நின்றது சூரியன் . இவ் 
வெரிப்பிழம்பிலிருந்து தான் நாம் வாழும் பூமியும் மற்ற கிரகங் 
களும் தோன்றின . அதாவது சூரியனிலிருந்து பூமி , வெள்ளி, 
வியாழன் , புதன் , செவ்வாய் , சனி முதலியனவைகள் தோன்றின . 


ரகங்கள் 


ஒவ் 


131 


தீ ( சூடு ) : வாயு கோளத்தின் மத்தியில் அடர்த்தி அதிக 
மாயும் அவற்றைச் சுற்றி அடர்த்தி குறைவாயு மிருந்தது . 
வாயுக் கோளங்கள் திரண்டு எழும்போது அவற்றின் 

அவற்றின் மையத் 
தில் அடர்த்தியும் அழுத்தமும் அதிகமாயுள்ள இந்த வாயுக் 
கோளங்களின் மத்தியில் ஒருவித ஈர்ப்புச் சக்தி ( கவர்ச்சி - ஆகர்ஷ்ண 
சக்தி ) ஏற்படுகிறது . இந்தச் சக்தியால் 

வாயுக் கோளத்தின் 
மேற் பரப்புகளிலுள்ள வாயு உள்ளிழுக்கப்பட்டு, அக்கோளம் 
வரவர சுருங்கிக்கொண்டே 

போகின்றன . அந்தச் சுருக்கத் 
தின்போது சூடும் ஒளியும் ஏற்படுகிறது . இதே சமயத்தில் இதே 
காரியம் வாயு கோளங்களுக்கிடையேயும் ஏற்பட்டு அக்கோளங்கள் 
நன்கு இறுகாதபடி சிதறியும் விடுகின்றன . சிதறிய துண்டுகள் 
ஆகாய 

வெளியில் ஒன்றுக்கொன்று வெகு தூரத்தில் தனித் 
தனியே இறுகி அழுத்தமடைந்து பிரகாசிக்கத் தொடங்குகின்றன . 
இந்தச் 

இப்போது 

பன்மடங்கு அதிகரித்துக் 
கற்பனைக்கெட்டாத அளவு உயர்ந்து 

விடுகிறது . 

சூட்டினால் 
அந்தக் கோளங்களில் உள்ள பொருள்களின் அணுக்கள் சிதைந் 
சிதைந்த 

அணுக்கள் உண்டாவதுமாக ஒன்று சேர்ந்து 
புதிய வாயு 

அணுக்கள் உண்டாவதுமாக அப்போது அவ்வாயுக் 
கோளங்களிலிருந்து சூடு சக்தியும் ஒளிச் சக்தியாகவும் ஆகாச 
வெளியில் வீசுகின்றன . இவ்வாறாக ஏற்பட்டது தான் சூரியன் . 


தும் 


கனமான 


நீர் .-- மேற்சொன்ன ஆவிப் பொருள்களிலேயே நீர்ப்பொருள்கள் 
நிறைந்திருந்தன . ஆவிப்பொருள்கள் உருகிய 
பாருள்களாய் உருண்டை வடிவத்தின் 

மத்தியில் 
சென்றடைந்து இலேசான பகுதிகள் மேலே 

படிந்த பிறகும் 
ஆகாய வெளியின் குளிர்ச்சி பூமியைப் பாதித்துக் கொண்டே 
இருந்தது . 

குளிர்ச்சியால் மேல் பகுதிகளெல்லாம் திடமான 
கெட்டிப் பொருள்களாக இறுகிவிட்டன. இறுக்கத்தால் ஏற்பட்ட 
நெருக்கடியாலும் வாயுவாலும் சூடு ஏற்பட்டதின் காரணமாக 
உள்ளே தங்கிவிட்ட கனமான பொருள்கள் நீர் நிலைமையிலேயே 
இருந்து 

விட்டன . 


ஆகாச 


பூமி , பிறந்த பல ஆயிரம் வருடங்களுக்குப் பிறகும் சூரிய 
வெப்பத்தால் சூடடைந்து கொண்டே வந்தது . அதே சமயம் 

வெளியின் குளிர்ச்சி அதை இறுக்கியது . பூமி அக் 
குளிர்ச்சியைத் தாங்கும் அளவுக்குச் சிறிய வெப்பத்தைக் கிர 
கித்துக்கொண்டு மீதி வெப்பத்தை ஆகாசவெளியில் வீசியது . 
சூரியனுடைய வெப்பம் தொடர்ச்சியாகக் கிடைத்து கிரகித்துக் 
கொண்டேயிருந்த காரணத்தால் பூமியின் மையப் பகுதி மேலும் 
மேலும் சூடாகிக்கொண்டே வந்தது . பூமிக்கடியில் வாயுக்கள் வேறு 
அடைக்கப்பட்டுக்கிடந்தன . இவ்வாயுக்களெல்லாம் உட்புற 
வெப்பத்தால் விரிவடைந்து பூமியை உள்ளிருந்து அமுக்கின . 
மையத்தைவிட மேற்பரப்பு இளகியிருந்ததால் அவ்விளகிய பரப் 
பினைப் பிளந்து கொண்டு வாயுக்கள் வெளியே எறியப்படும் போது 
பூமிக்கடியில் உருகியிருந்த பாறை உலோகங்கள் முதலியன 
வெளியே எறியப்பட்டன. இதனால் பூமியைச் சுற்றி வாயு 
மண்டலம் ஏற்பட்டது . 

371 - B - 2-9A 


132 


பூமியை வியாபித்த வாயுக்கள் சூரிய வெப்பத்தால் இலேசாகி 
மேலே சென்றன . மேலே சென்ற நீராவி குளிர்ந்ததால் நீராக 
மாறிற்று . நீர் பூமியின் ஈர்ப்புச் சக்தியால் கீழே இழுக்கப்பட்டு 
மழையாகப் பெய்ய ஆரம்பித்தது . மழை நீர் பட்டவுடன் அது 
பூமியின் சூட்டினால் மறுபடியும் ஆவியாகி மேலே போயிற்று . 
மேலே சென்று குளிர்ந்தவுடன் மறுபடியும் மழையாகப் பெய்தது . 
இவ்வாறு இடைவிடாமல் மழை பெய்தது . 


நாளாவட்டத்தில் ஆகாசத்திலுள்ள பொருள்கள் வாயு மண் 
டலத்தில் சேர்ந்து பெரியதொரு மேகமண்டலம் பூமியைச் 
சூழ்ந்து கொண்டது . இந்நிலையில் பூமியின் மேற்பரப்பு குளிர 
ஆரம்பித்தது . இடைவிடாமல் மழை பெய்யவும் , 

மழைநீர் 
பூமியில் விழுந்து நிலப்பரப்புகளில் ஆறுகளாகவும் , நதிகளாகவும் 
ஓடியது . காலஞ் செல்லச்செல்ல பள்ளத்தாக்கில் தேங்கி 
நின்றவைகள் கடல்களாக விளங்கா நின்றன . 


மண் : எரிப்பிழம்பாய் உருண்டை உருவமாய் வந்த பூமி 
காலக்கிரமத்தில் ஆகாய வெளியில் 

ஏற்பட்ட வாயு மண்டலங் 
களாலும் , ஆவி மண்டலங்களாலும் நானா வித உலோகங்களும் 

சாரங்கள் , உப்புக்கள் சேர்ந்ததொரு உருண்டைப் பகுதி 
யாகி , தன்னையும் சுற்றிக் கொண்டு , சூரியனையும் சுற்றிக்கொண்டு 
இன்று நாம் வாழும் பூமி மண் பூதமாக விளங்கா நிற்கின்றது . 


கார 


133 


உருவப் பொருள் . 


உலகத்திலே தோன்றுகிறவைகளெல்லாம் தொண்ணூற்றாறு 
தத்துவங்களைக் கொண்டு இந்திரியப் பொருள்களாகவும் அநிந் 
திரியப் பொருள்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன . இந்திரியப் 
பொருள்களிலே பிராணிகளும் 

தாவரங்களும் அடங்கும் . 
அநிந்திரியப் பொருள்களிலே ஆகாயம் , வளி, தீ , நீர் , 

மண் 
உருவப் பூதங்கள் அடங்கும் . 


அநிந்திரியப் பொருள்கள் . 


ஆகாயம் : வெட்டவெளி என்றும் 

அம்பலம் என்றும் 
கூறுவர் . இவ்வெட்டவெளி, பிரபஞ்சத்திலும் அணுவிலும் 
அகத்தும் புறத்தும் இருந்து நிலவுகிறது . ஆகாய அணுவிலும் 
பஞ்சபூதங்களும் அடங்கியுள்ளன . மாயையாம் 

அருவ மண் 
பூதமும் , மாயை அருவ நீர்ப்பூதமாகவும் , கன்மம் அருவ தீப் பூத 
மாகவும் , ஆணவம் வளிப்பூதமாகவும் , திரோதானம் அருவ 
வெளி பூதமாகவும் உள்ளன . 


ஆகாய அணுக்களில் கிடக்கும் ஐம்பெரும் பூதங்கள் உற்றும் , 
கண்டும் , உணர்த்திடப் பெய்வகை கூட்டுறவால் திரண்டு இந் 
திரியப் பொருள்களும் அநிந்திரியப் பொருள்களும் தோன்று 
கின்றன . 

ஐம்பூதங்கள் திரளும்போது அவத்தையும் சலனமுற்று 
உயிர் அகத்தே இயங்கி புறத்தே சடம் தோன்றினால் இந்திரியப் 
பொருள்கள் ஏற்படும் . அவத்தை சலன முறாமல் அடக்கம் 
அல்லது 

உறக்கத்திலேயே இருக்குமானால் அநிந்திரியச் சடப் 
பொருள் ஏற்படும் . இவ்வித எல்லா மாயாக் காரியங்கள் கன்ம 
மென்னும் அருவ தீப் பூதத்தால் நடக்கின்றன . 
மேற் 

சொல்லியவாறு பிரபஞ்சத்தில் வெட்டவெளியில் 
அணுக்கள் ஒன்றாகக் கட்டுப்படுதல் , வெவ்வேறான 

அணுக்களை 
ஒன்றோடொன்று ஒட்டப்பண்ணுதல் , இழுத்தல் , 

சேர்த்தல் 
ல்லது நாட்டம் செய்தல் , மோதல் , ள்ளல் , பிரிதல் 
போன்ற 

காரியங்கள் சதா புரிந்து கொண்டே இருக்கின்றன . 
இதனால் அதிர்வு ஏற்பட்டு ஒலி உண்டாகிறது . ஆகாய அணுக்கள் 
அதிர்வடையும்போது அது தன்னைத் தொட்டுக் கொண்டிருக்கும் 
காற்றின் இம்மிகளை அதிர்வடையச் செய்யும் . அதிரும் இம்மிகள் 
தங்களை அடுத்துள்ள இம்மிகளை அதிரச் செய்கின்றன . 
வதிர்ச்சிகள் ஒலிக்குமிடத்தைச் சுற்றிலும் அலைகளைப்போல் பரவு 
கின்றன . இவ்வொலி ஆகாயத்தில் 

முக்காலமும் நடந்து 
கொண்டேயிருக்கின்றன. இந்த ஒலிக்கு ஓங்கார ஒலி 


இவ் 


என்று 


134 


பெயர் . பதிப்பொருளுக்கு அ என்ற ஒலியும் பசுவுக்கு 
என்ற ஒலியும் பாசத்திற்கு ம என்ற ஒலியும் கிடைக்கப்பெறும் 
என்று சித்தர்கள் தங்கள் யோகவல்லமையால் உணர்ந்து கூறி 
யுள்ளார்கள். இம் மூன்று ஆதி ஒலிகள் சலனமுறும் காலத்தி 
ஓம் என்ற ஒலி வெட்டவெளியில் சதா ரீங்காரம் செய்துக் 
கொண்டிருக்கிற தத்துவத்தைப் பகர்ந்துள்ளனர் . 


ஓர் நீர் நிலையிலுள்ள தண்ணீரின் அசைவற்ற பரப்பின் மேல் 
ஒரு கல்லை எறிந்தால் கல் விழுந்த இடத்தின் மையத்திலிருந்து 
சுற்றி அலைகள் ஏற்படுகின்றன நீர் அலைகள் பரப்புவதைப் 
போல் வெட்டவெளியிலும் ஒலி அலைகள் பரவுகின்றன. ஓர் 
அலையின் எழுச்சிக்கும் அடுத்த அலையின் எழுச்சிக்கு மிடையே ஒரு 
யூகக்கோடும் வரைந்தால் கோட்டினின்று உயரக் கிளம்பி உச்சியை 
அடையும் பாகத்தை இரசோ குணம் என்றும் , உச்சியிலிருந்து 
இறங்கும் கோட்டைத் தொடும் பாகத்தைத்தமோ குணம் என்றும் 
அலையின் இவ்விரண்டு கோட்டினைத் தொட்டுக் கொண்டிருக்கும் 
கோட்டைச் சத்துவ குணம் என்றும் சித்தர்கள் கூறியுள்ளார்கள் . 
அலைகளின் முக்கோணத்தில் மூன்று குணங்கள் உள்ளன . LO 
முக்கோணத்தின் மையத்தில் கிடக்கும் நிர்க்குணம் சலன முற்றால் 
குணங்களின் பேதா பேதங்களுக்கேற்ப புத்தி என்னும் தத்துவம் 
தோன்றுகிறதென்பர் . அலைகள் பரவும் போது அவை பரவும் 
திசையில் நகர்ந்து செல்வதில்லை . இம்மிகள் மேலும் கீழுமாக 
அசைந்து கொண்டிருக்கின்றன. இம்மி அசைவு அணுக்களின் 
குணங்களின் பேதங்களைப் பொருந்தியிருக்கும் . சில அதிக 
அதிர்வு அலைகள் , சில குறைந்த அதிர்வு அலைகள் . சில அதிர்வு 
ல்லாமல் சலனமற்றவையாய் இருக்கும் . 


எனவே , 


சீவன்களின் உடல் அமையும் போது ஆகாயம் 
செவிப் பொறியாக அமைகிறது . அதனிலுள்ள 

அணுக்கள் 
ஒலி அலைகளின் அதிர்வை இழுத்துக் கேட்கும் சக்தி ஏற்படுகிற 
னால் சீவன்கள் ஒலியைக் கேட்கின்றன . பதிவு செய்கின்றன . 


வளி : காற்று . 

வாயு , கால் என்ற பெயர்களில் வழங்கப் 
படுகின்றது . முக்கியமாக , காற்றுகள் , பஞ்சபூதங்களுக்கேற்ப 
ஐம்பெரும் காற்றுகள் உள . ஆனால் ஒவ்வொன்றாக , அவைகள் 
தனித்துக் உணரப்படுவதில்லை . 


விண்வெளி : இது எங்கும் பரவியிருக்கிற 

ஏராளமான 
பொருள் . இதனைக் காலிலிகம் என்பர் . இது வளி அணுவில் 
ஐந்தில் நான்கு பங்காகவுள்ளது . காலிலிகம் என்பது நிறம் , 
மணம் , உருசி அற்ற வளி . விண் வெளி சற்றே ஆகாயத் 
துக்கும் நிகரானது . இது எரிவதில்லை . அதற்கு உதவியாவது 
மில்லை . சீவன்களுக்கு அவசியம் வேண்டியது . 

காலிலிகம் 
எந்தப் பூதியத்தோடாவது தானாய்ச் சேராமல் இன்னொன்றின் 
உதவியைக் கொண்டு சேரும் . 


135 


தன் 


நிறுக்கக்கூடிய பதார்த்தங்களுள் காலிலிகம் காங்கைக்கு 
அதிக 

நாடமுள்ளது . பொருளில் சேர்ந்திருக்கும் காலிலிகம் 
காங்கையோடு கலந்து மறுபடி வாயுவாகிய 

பூதிய 
நிலைமைக்கு வரப்பார்க்கும் . விண்வெளி காங்கையினா 

ல் 

இப்படி 
இலேசாக மாறுவதாலும் மற்றும் பூதியங்களுக்கு மொத்த சொற்ப 
நாட்டமுள்ளதாகயிருப்பதாலும் அதன் கலவைகள் மெத்த நிலை 
யற்றவைகள் . அநேகம் மெத்த சொற்ப ஏதுக்களால் சடுதியில் 
கூறுகளாகப் பிரியும் . இப்படிப் பிரியும் போது காலிலிகம் 
பெரும்பாலும் மெத்த 
மெத்த பெலமான வெடியோடு 

வாயுவாகப் 
பறக்கும் . வளியில் ஆகாயக் கூறான படியால் ஒலி யை எழுப்பும் . 
ஆகையினாலே ஒலி வாயு என்பர் . 


வளிவாயு : பிராண வாயு என்பர் . 

பூதியங்களுள் 
பிராண வாயு அதிக ஏராளமானது . அதிலும் அது சுத்தமாய் 
அதாவது வேறொன்றோடும் கலவாமல் தனிமையாய் ஒருகாலும் 
இயற்கையில் இல்லை . வளி அணுவில் ஐந்தில் ஒன்றுக்குக் கதிக்கும் . 
மேலும் உயிருள்ள பொருள்களில் முக்கியமான பங்காயும் சீவனைத் 
தாங்குகிற தாயும் , எவ்வித தகனத்துக்கும் வேண்டியதாயும் இருக் 
கின்றது . 

பிராணவாயு சேர்ந்துண்டான வைரப் பொருள் 
களுள் அநேகப் பொருள்கள் போதிய சூடேற்ற பிராண வாயுவைக் 
கக்கும் . 
பிராண வாயு : நிறம் மணம் , 

உருசியற்றதாகையால் அது 
விண்வளி அணுப்போல் தோன்றும் . என்றாலும் விண் வளியைவிட 
சற்றே பாரம் கூடியது . அநேகப் பொருள்களுக்கு நாட்ட 
முடையது . இது எப்பொருளோடாவது சேர்வதால் காங்கை 
பிறக்கும் . து ஒரு பொருளோடு சேருகையில் வெளிச்சம் , 
காங்கை இரண்டும் பிறக்குமாகில் அச்செயலுக்குத் 

தகனம் 
( Combustion ) என்றும் , 

பொருள் எரிகிறதென்றும் சொல் 
லப்படும் . மேலும் இப்படிப் பிராண வாயுவோடு சேர்ந்தெரியும் 
பொருள் 

தகி 

எனவும் அதை எரிக்கும் பொருளாகிய பிராண 
வாயு தகனி எனவும் பெயர் படும் . 
பிராண வாயு சீவனுக்கு அவசியம் தேவையானது . 

ஆகையால் 
பிராணன் வளியிலிருந்து ஓயாமல் சுவாசிக்கப்படும் . 

பிராண 
வாயு 

ல்லாமல் அணுவில் ஒரு உயிரும் இருக்க மாட்டாது . 
பிராணனுக்கு இரண்டு நிலைகளுள்ளன . 

அவை 

வினை நிலைமை ; 
அடக்க நிலைமை . 

களிமண் முதலிய பொருள்களில் சேர்ந்தும் 
நீரிலும் , தீயிலும் வளியிலும் வாயுவாகச் சேர்ந்திருக்கிற பிராணன் 
தன் 
சத்துக்களை எல்லாம் செயலற்ற அடக்க நிலைமையிற் கொண் 

condition ) . 
டிருக்கும் 

இந்த 

நிலைமை 
யானது பிராணனின் தன்மைகளுள் ஒரு அந்தமாகும் . தகனத் 
திலும் வெடிப்பிலும் வலுத்த சத்துடன் காட்டுகிற வினை நிலை மற்ற 

இதில் பிராணன் வேறு மாதிரியாகிய வெளிச்சம் 
( ஒளி ) காங்கை 

யன்ற 

பிரபையான தோற்றங்களைக் காட்டி 
ஒன்றுக்கொன்று முழுதும் எதிரான கலவைகளைச் சேர்த்து தான் 
மாறக்கூடிய தோற்றங்களை எல்லாம் எடுத்து கடைசியில் உலகத் 
திலே தான் ஒதுங்கவேண்டிய இடத்தில் போய் அடங்கும் . 


( Passive 


அந்தமாகும் . 


136 


ஓயாமல் 


உலகத்தில் பிராண வாயுவினால் உண்டாகும் பலன் எவ்வள 
வென்று நிதானிக்க முடியாது . சுவாசிப்பதில் நாள்தோறும் 
மனிதர்களுக்கும் 

நடந்து கொண்டிருக்கிற 

தகனம் , 
நொதிப்பு , 

அழுகுதல் , உக்குதல் முதலியவற்றில் எடுபடும் 
பிராணன் கணக்கிடமுடியாது . உள்ளது போகாது இல்லது 
வாராது என்ற தத்துவத்தில் நடக்கிறது . முக்கியமாக ஒளிக் 
கூறு பிரதானமானபடியாலும் உயிர்வர்க்கத்தில் தீ அம்சத்தையும் 
உடையதாலும் , இரத்தத் தாது வாகவும் அமைந்திருப்பதைக் 
காணலாம் . 


தீ காற்று அல்லது தீவளி : மேற்சொன்ன இரண்டு வளிகளை 
விட பாரமும் பச்சை நிறமும் மூச்சடைக்கும் மொச்சும் உள்ள 
வாயு . தகனத்திற்கு உதவியாகும் . பிராணனுக்கு ஒளியும் 
தீயும் உண்டு . இதற்குத் தீமட்டும் உண்டு . இதற்கும் 
நீராவிக்கும் உலோகங்களுக்கும் மெத்த நாட்டமுண்டு . 


யாத 


நீர்வளி : தனிமையாய் இல்லை . அது நீராவியிலேயே அதிக 
மாக இருக்கிறது . வேறு அநிந்திரிய பொருள்களில் இது அதிகம் 
இல்லை . பிராணி , தாவர பதார்த்தங்களில் இது அதிகம் இருக்கும் . 
து நிறமற்ற ஓர்வாயு . சுத்த நீராவி 

நீராவி உருசி மணமற்றது . 
இது பிராணனோடு கலந்து மணம் வீசும் . 
மண் வளி : இருள்மயமான கறுப்பான நொறுங்கத்தக்க கரை 

மணமும் , உருசியுமற்ற , காற்றேயாகும் . சூடேறா 
திருக்கில் இதற்கும் மற்ற பதார்த்தங்களுக்கும் நாட்டமில்லை 
யாதலால் எக்காலத்துக்கும் மாறாது . இக்காற்று தனிமையில் 
கிடைப்பதில்லை . மண்வளி இயற்கையில் ( 1 ) வைரம் ( 2 ) மினிரம் 
( 3 ) கற்கரி ( 4 ) கெல்கரி போன்றவைகளுள் கலப்புற்று அடங்கிக் 
கிடக்கிறது . 

எப்போதும் பிராணனோடு கலந்தேயிருக்கும் . 
நீர்வளியோடு கலப்பற்ற காலத்தை தாவர வர்க்கமாயும் விண் 
வளியோடு நாட்டமுற்றால் சீவராசிகளும் தோன்றுகின்றன . முக் 
கியமாக மண்வளிக்குச் சில வாயுக்களையும் நீராவிகளையும் அதிக 
அளவாக உறிஞ்சி தன்னுள்ளே அடக்கி வைக்கும் தன்மை 
யுள்ளது . 

கடும் குளிரினால் நீராவிகளை உறிஞ்சி அடக்கி , சூட் 
டினால் பிரிந்து விடும் . அநிந்திரியப் 

பொருள்கள் ஆவதற்காக 
முக்கியகாரண பூதமாகயிருக்கிறது . 


கொன்று 


தீ : தீயும் ஒளியும் ஒன்றுக் 

பின்னிக்கிடக்கும் 
நிலையை வெளிச்சம் எனப்பட்டுள்ளது . எனினும் ஒளி எங்கேயோ 
அங்கே தீ அல்லது சூடும் , தீ எங்கேயோ அங்கேயே ஒளியு 
மிருக்கும் . 


தீ என்பது வாயுவிலும் 

மெல்லி தாய் சடப்பொருள்கள் 
எல்லாவற்றிலும் ஏகத்துக்குப் பரந்து அவை எல்லாவற்றிலும் 
பர பிரமாணமாய் ஊடுருவிப்பாய்ந்திருந்து உணர் தீயாகவோ மறை 
தீயாகவோ இருக்கக் கூடிய 

தீப்பொருள்களின் 


தீ அணு , 


137 


அணு 

க்களிலாவது வாயிவிலும் மிக மெல்லியதாய் அவைகளில் 
செறிந்திருக்கும் பொருளிலாவது உண்டாகிற அற்ப அசைவின் 
பேறேயாகும் . 

இரும்புச் சலாகையின் ஒரு தலைப்பை நெருப்பில் வைத்துக் 
காய்ச்சும்போது மற்றத் தலைப்பும் சூடு கொள்ளும் . தீ என்னும் 
பொருள் ஒன்று நெருப்பிலிருந்து இரும்பிலேறி அதிலே அணு 
விலிருந்து அணுவுக்குச் 

அடங்கலும் பரம்பும் . 
அவ் விரும்பைக் கையால் தொட அப்பொழுது கையிலு மேறுவதால் 
தீ அல்லது சூடு உணர்ச்சியுண்டாகும் , அல்லாமலும் நெருப்பு 
க்களில் அல்லது 

அவைகளில் 

செறிந்திருக்கிற 
பொருளில் ஓர் வகை அசைவையுண்டாக்க , 
வசைணி எந்த நேரிஞ் சென்று பரமாணு வின் அசைவுகள் சத் 
தத்தைப் பிறப்பிலு பாலவே 

தீ யென்னும் உணர்ச்சியை 
உண்டாக்கும் . 


சென்று 


இரும்பின் 

அணுக்களில் 


நுண் 


தீ என்ற பொருள் தனித்ததாக கருதப்பட்டாலும் , இயல் 
பில் தனித்ததாகத் தோன்றினது மில்லை . செயலால் 

காட்டப் 
பட்டதுமில்லை . அது சுயப் பொருளாக இருக்கவில்லை என்று சொல் 
வதற்குப் பலனான 

நியாயமாகும் . மேலும் மேலும் உறிஞ்சு 
தலால் 

அளவற்ற காங்கையைப் பிறபிக்கலாம் . 
எரியும் பொருள் தழற்சி கொண்டு அதிலிலுள்ள வாயுவும் 
தழற்சி கொள்ளும் . தழற்சி கொண்ட வாயுவைச் 

சுவாலை 
என்பர் . 


பொருள்கள் சூடாய் அல்லது குளிராயிருக்கிறதைக் கொண்டு 
சூடு அல்லது தீ என்னும் சடப் பொருள் ஒன்று உண்டென்று 
அறிகிறோம் . பொருள்களில் தீ உணரத்தக்கதாய்க் கதித்தால் 

சூடென்றும் குறைந்தால் 
அவை 

சொல்லப்படு 
குறைந்தால் குளிரென்றுஞ் 


கின்றது . 


தீ , உணர்காங்கை , மறை 

காங்கை என்ற இரண்டு 

ரண்டு நிலை 
களிலும் இருக்க கூடியது . இந்த நிலைகள் ஒன்றுக்கொன்று 
மெத்த வித்தியாசமாகும் . 

பொருள் 

சுடத்தக்கதாய் அதி 
லிருந்து பறிகிறதும் ஆன தீயை உணர் தீ எனப்படும் . பொருள் 
சுடாமல் குளிராமல் இருக்கத்தக்கதாய் அதில் ஏறுகிறதும் பறி 

காங்கை மறை 
கிறதுமான 

காங்கை 

என்ப்படும் . தீ எந்தச் 
சடப்பொருளிலும் எப்போதும் இருக்கும் . ஆயினும் அந்தப் 
பொருளில் அது எம் மட்டன்று திட்டமாய் 

ட்டமாய் சொல்ல இயலாது . 
பொருளிலிருக்கும் உணர்த்தீயைத் தபாமானியின் உ 
யால் பிரமாணம் கொள்ளலாம் . 


உதவி 


அயல் பொருள்களெல்லாம் ஒரே அளவான உணர்காங்கை 
அடையத் தக்கதாய் 

காங்கை அவைகளுக்குள் 
காங்கைக் குறிய தன்மையாகும் . 


செறிவது 


138 


தீயிற்குச் சூரியன் தீ அணுக்களின் திருக்கூத்தினால் அல்லது 
மாயா காரியங்களினால் ( மின்சாரம் ) முக்கிய ஊற்றாகும் . திருக் 
கூத்தில் உரைவும் , அமுக்கமும் , தட்டல் , என்ற செயல்களாகும் .. 
றுக்கத்தாலேயும் தீ பிறக்கும் . 


மேலே சொன்னவைகளை விட பூமியில் தாவரங்களிலும் ஒயா 
மல் நடக்கும் மாயாக் காரியங்களின் ( இரசாயன மாறுதல்கள் ) 
பேறாக இவைகளின் உறுப்புகளிலிருந்து 

பிறக்கின் 

எறன . 
இதற்கு உயிர்க் காங்கை என்று பெயர் . 


சூடு பொருள்களின் மூன்று வகையாய் ஊடுருவிப் பாயக்கூடும் . 
( 1 ) பொருளின் நுண்ணில் இருந்து நுண்ணுக்குக் காங்கை செல்லு 
தல் , காங்கை பாய்தல் எனப்படும் . பொருள்கள் 

ள்கள் சூட்டைத் 
தங்களுக்கூடாகச் செல்லவிடுந்தன்மையில் ஒன்றுக்கொன்று அதிக 
வித்தியாசமுடையன . சில பொருள்கள் காங்கை செல்வதைத் 
தடுக்கிறதில்லை . அது சிலவற்றுக்கூடாக மெல்லவும் சிலவற்றுக் 

வில்லங்கமாகவும் செல்லும் . சூட்டைச் செல்லவிடுந்தன் 
மையைப் பற்றி பொருள்கள் எல்லாம் ஏறப்படும் பொருள் 
என்றும் ஏறப்படாத பொருள் என்றும் இரு வகுப்பாகப் பிரிக்கப் 
படும் . அதாவது காங்கையைத் தங்களுக்கூடே தாராளமாகச் 
செல்லப்படும் பொருள்கள் சூடேறப்படும் பொருள் என்றும் அதை 
வில்லங்கமாகச் செல்லவிடும் பொருள்கள் சூடேறப்படாத 
பொருள் என்றும் பகர்வர் . எவ்வகை பொருள்களுக்குள்ளும் 
உலோகங்களே அதிகதியாய்க் காங்கையைச் செல்லவிடுகின்றன .. 
இத்தன்மை அந்தந்த உலோகத்திற்குத் தக்கதாய் வித்தியாச 
மாகும் . பொருள்களின் திண்மைக்குத் தக்கதாக அவைகளில் 
காங்கை செல்லுங்கதி இருக்கும் என்பது பொதுவிதி . 

இறுக்க 
மான பொருள்களில் சூடு கதியாயும் ,, இலேசான பொருள்களில் 
தடங்கலாயும் செல்லும் . பொன்னிலும் கல்லிலும் சூடு கதியாய்ச் 
செல்லும் . நீர்களிலே சூடு செல்லப்பண்ணும் 

சத்தாகிய 
டேறு மெத்தக் குறைவு . நீர்களைப் பார்க்க வாயுக்களில் 

என்னும் தன்மை குறைவு; சிறப்பாக வெட்டவெளியில் 
மெத்தக் குறைவு . 
( 2 ) திடப்பொருள்களில் போல நீர்களிலும் வாயுக்களிலும் 
காங்கை ஊடு செல்லாது . 

ஆயினும் இவைகளின் அணுக்கள் 
இடம் பெயர்ந்து மாறி மாறிக் காங்கை ஊற்றோடு வந்தணை வதால் 
அதிகதியாய் இவைகளுக்குள் காங்கை செறியும் . நீர் சூடா 

அதின் கீழ்ப்பகுதியின் நுண்கள் காங்கை அடைந்து 
மிதக்கும் . அது ஆறு கையில் மேற்பகுதியில் உள்ள நுண்கள் 

ளிரடைந்து தாழும் . ஆகையால் தண்ணீரின் காங்கை ஒன்றில் 
கதிப்பதாலும் மற்றதில் குறைவதாலும் நுண்கள் ஓட்டங்கொள்ளு 
கின்றன . 

ஆகாயத்திலும் மற்ற வாயுக்களிலும் நீர்களிற் 
போல காங்கை பரவும் . சூடான எந்தப் பொருளிலும் ஆகாய 
அணுக்கள் பட்டவுடனே அது எழும்பும் . காங்கையினால் நீர் 
களிலும் வாயுக்களிலும் சுற்றோட்டம் உண்டாவது போல பூமி 
யெங்கும் கடலிலும் ஆகாயத்திலும் சூரியனுடைய வெப்பத்தால் 

தீவிரமான பரந்த சுற்றோட்டங்கள் உண்டாகும் . 


டேறு 


கையில் 


அதிக 


139 


ஒரு பொருளைச் சூழவிருக்கும் பொருள்களின் காங்கை அதன் 
காங்கைக்குச் 

சரியானாலும் , வித்தியாசமானாலும் அது இடை 
விடாமல் காங்கையைச் சுவாலிக்கும் அல்லது கிரகணிக்கும் 

ஒரு பொருள் 

பொருள் குளிராகிறது என்பது அது வாங்கும் 
காங்கையினாலும் அதிகமான காங்கையை விடுவதினாலேயு 
மாகும் . வாங்கும் காங்கையும் பறியும் காங்கையும் சமமாகிய 
பொருளின் 

காங்கை மாருது விடுவதிலும் அதிகமான 
காங்கையை வாங்குமாகில் அது சூடு கொள்ளும் . 


என்பர் . 


உணர் 


பொருளிலிருந்து பொருளுக்குச் செல்லும் காங்கை மூன்று 
வகையாய்ச் செலவாகும் . அது அப்பொருளில் பட்டுத் திரும்பும் . 
அது அப்பொருளால் வாங்கப்படும் . அது அப்பொருளை ஊடுரு 
விச் செல்லும் . 


அழுத்தமான உலோகப் பொருள்கள் தங்களில் படும் சூட்டை 
முதல் தரமாய்த் திருப்பும் . காங்கையை இப்படித் திருப்பி 
விடும் செயலுக்கு விம்பித்தல் என் பெயர் . காங்கையை 
உறிஞ்சுந்தன்மை அந்தந்தப் பதார்த்தத்துக்கு தக்கதாய் வித் 
தியாசப்படும் . இதனை உறிஞ்சு எனப்படும் . காங்கையைக் 
குறைவாய்த் திருப்பிவிடும் பொருள்கள் அதை அதிகமாய் 
உறிஞ்சும் . காங்கையைத் திறமாய் கிரகணிப்பவைகள் அதை 
அதிகமாய் உறிஞ்சும் . குறைவாய்த் திருப்பும் . 


சூரியனிலிருந்து வரும் வெளிச்சத்தைப்போல் அதிலிருந்து 
வருங் காங்கையும் குறையாமல் உருவொளியுள்ள எல்லாப் 
பொருள்களுக்கூடேயும் செல்லும் . நெருப்பு முதலியவைகளி 
லிருந்து வருங் காங்கையோ வெளிச்சத்தை ஊடுசெல்ல விடுகிற 
பல பொருள்களால் மறிபடும் . 


காங்கை திண்மையும் உருவொளியுமான பொருள்களுக்கூடே 
செல்லும் அளவு அதனுடைய ஊற்றின் வெப்பத்துக்குத் தக்கதாக 
இருக்கும் காங்கை வித்தியாசப் படுவதற்குத் தக்கதாய் எல்லா 
சடப் பொருள்களுடையவும் நிலை மாறும் . காங்கை 

ஏறுவதால் 
வைரப் பொருள்கள் நீர்களாகும் . 

நீர்கள் 

வாயுக்களாகும் 
காங்கை குறைவதால் வாயுக்கள் நீர்களாகும் . நீர்கள் வைரப் 
பொருள்களாகும் . 


எந்தச் சடப்பொருள்களிலும் காங்கையுண்டு . அதிலும் 
சமநிறைவுள்ள வெவ்வேறான பதார்த்தங்கள் ஒரே பாதையில் 
நிற்பதற்கு வெவ்வேறளவான காங்கை வேண்டியதாகிறது . 

பதார்த்தங்களின் நிலை , பருமை , வடிவம் என்பவைகள் 
மாறுவதற்கு ஏதுவான காங்கை செயல்களுள் விசாலித்தல் , 
நீராதல் , பற்பமாதல் இம்மூன்றும் அதிக தோற்றமானவைகள் . 
காங்கை தான் செறியும் 

பொருளின் நுண்களை ஒன்றிலிருந்து 
ஒன்று விலகும்படிச் செய்யும் தள்ளும் சத்தொன்றை அதற்குள் 
செலுத்துவதால் அப்பொருளை விசாலிக்கப் பண்ணும் . காங்கை 
ஏறுவதால் பொருள்கள் விசாலிப்பதும் அது குறைவதால் அவை 


140 


சம 


ஆகவே 


சுருங்குவதுமாகிய சத்தி இயற்கையிலுள்ள மகா வலிய சத்துக் 
களிலொன் றென்று கருதப்படுகிறது . நீர்கள் காங்கையால் 
யீன மாகவும் அதிகமாகவும் விசாலிக்கும் . நீரிலும் வாயுக்களே 
காங்கைக்கு அதிகமாய் விசாலிக்கும் . 

காங்கையால் 
வைரப் பொருள்களிலுண்டாகும் 

முதல் 

மாறுதல் விரிவே . 
காங்கைக்கு 

உருகுதல் , உரை தல் , நீராவி 
சிறுகுதல் ( Condensation ) போன்ற செயல்களை உண்டு 
பண்ணும் . 


ஆதல் 


தீப்பொருளைப்பற்றி , கற்றுணரும்போது அப்பூதத்தோடு 
ஒன்றியிருக்கும் ஒளியைப்பற்றி ஆராய்வோம் . ஒளியைச் சாதா 
ரணமாக வெளிச்சம் என்பர் . தீ எங்கிருக்கிறதோ மங்கேயே 
ஒளி திகழ்கிறது . ஆகவே தீயின்றி ஒளியில்லை . ஒளியின்றி 
தீ இல்லை . 

ஒளியான பிரபஞ்சப் பொருள்களில் உள்ளும் புறமு 
மாக நின்று இயங்குகிறது . சில பொருள்களில் அதிக அமைந்து 
ஒளிர்விட்டு பிரகாசிக்கும் . சில பொருளில் குறைந்து உள்ளே 
யிருந்து கொண்டு மங்கிக் கிடக்கும் . இனி ஒளியைப்பற்றி 
விவரிப்போம் . 


ஒளி ( வெளிச்சம் . ) 


வெளிச்சம் இன்னதென்று விளங்காது . 
வதற்கு இரண்டு கோட்பாடுகள் உண்டு . 
கொள்கை . மற்றது அலைக் கொள்கை . 


இதனை விளக்கு 
ஒன்று 

காலக் 


பிரபையுள்ள ஏதும் பொருளிலிருந்து மெத்த நுண்ணிய 
அணுக்கள் கண்ணுக்கு வருவதினாலேயே வெளிச்சம் உண்டாகிற 
தென்பர் . 


ஒயாமல் 


அலைக் கொள்கையின்படி எல்லா வெளிகளிலும் எப்பொருளி 
லுள்ள 

கண்ணறைகளிலும் நாம் எண்ணவும் கூடாத அளவு 
நொய்மையான இசிவுள்ள பதார்த்தமாகிய ஆகாயம் நிறைந்து 
செறிந்திருக்கின்றது . இது பிரபையுள்ள எப்பொருளிலு மிருந்து 

வருகின்ற அலைகளால் அலைவு படக்கூடிய தன்மை 
யுள்ளது . இதிலுண்டாகும் அலைவுகள் கண்ணிற்பட ஒளியென் 

ற 
உண்டாகும் . - முக்கியமான வெளிச்ச 

ஊற்றுகள் 
சோதிகளே . 

போதியளவாகச் சூடேற்றும் பொழுது 
எப்பொருளும் ஒளி வீசும் . 


உணர்ச்சி 


வான 


வெளிச்சம் எதிலிருந்துண்டானாலும் 

அது 

ஊடு செல்லும் 
பொருளாகிய மாத்தியம் ஏகத்துக்கு ஒரே தடிப்பாயிருந்தால் 
அதன் கிரணங்கள் நேராகவே செல்லும் . பிரபையுள்ள 
பொருளிலிருந்து புறப்படும் வெளிச்ச கிரணங்கள் நான்கு திசை 
யும் சிதறிச் செல்லும் . வெளிச்சத்தின் 

தன்மைக்கு 
விகமம் என்று பெயர் . 


141 


ஒளி ஓர் பொருளில் விழும்போது அது மூன்று 

மூன்று வகையாய் 
சலவாகும் . அது மடங்கித் திரும்பக் கூடும் . 

அது பொருளில் 
செறிந்து மறையக் கூடும் . அது அப்பொருளுக்கூடே உருவி 
செல்லக்கூடும் . ஒரு பொருளிற்படும் வெளிச்சத்தில் மிகுதியான 
பங்கு திரும்பி கண்ணுக்கு வந்தால் அப்பொருள் வெண்மை 
யாய்த் தோற்றும் . மெத்த கொஞ்சம் கருமையாய்த் தோற்றும் , 
கொஞ்சமும் வராதிருந்தால் கறுப்பாய்த் தோற்றும் . 

தம்மில் 
விழும் வெளிச்சத்தைத் தமக் கூடாகச் செல்லவிடும் பொருள் 
கள் உருவொளிப் பொருள்கள் எனப்படும் . அவ்வெளிச்சத்தைத் 
தமக்கு ஊடாகச் செல்லவிடாத பொருள்கள் தமபொருள்கள் 
எனப்படும் . 


ஒளி , பொருள்களுக்கூடே சென்ற அல்லது சென்று மடிந்த 
வளிச்சம் சில வேளை மாறி முன் போல் விம்பிக்க , வக்கரிக்க 
அல்லது செல்லக் கூடாமல் இருக்கும் . இம் மாறுதல்களுக்கு 
ஒளி துருவதம் எனப்படும் . இம்மாறுதலால் உண்டான வெளிச் 
சத்தை துருவதித்த ஒளி அல்லது பஞ்சீகரித்த ஒளி என்பர் . 


அதன் 


அலைக் கோட்பாட்டின்படி வழமையான 

வெளிச்சமானது 
ஆகாயத்தின் அலைகள் செல்லும் நேருக்குக் குறுக்கே 
அணுக்கள் நிறுதிட்டமாகவும் திகந்தமாகவும் அசைவதால் உண் 
டாகும் . பஞ்சீகரித்த ஒளி அணுக்கள் ஒரே நிலைக்கு அசைவதால் 
உண்டாகும் பஞ்சீகரண ஒளியைப் பிறப்பிப்பதற்குக் காரண 
மாகும் . 


மறு 


அணுக்கள் ஒரே நிலைக்கு மாத்திரம் அசையவிட்டு 
நிலைக்கு அசையாமல் தடுக்கும் . ஆதலாற்றான் கிரணத்தின் அயற் 
பக்கங்கள் வெவ்வேறு தன்மைகளைக் கொள்ளுகின்றன . 


ஒளியைப் பஞ்சீகரிப்பதில் மூன்று வகையுண்டு . முதலாவது 
கிரணம் ஒளியை விம்பிக்கவிடும் பொருளில் விம்பித்து இலம் 
பத்துக்கு ஐம்பத்தாறு பாகை நாற்பத்தைந்து கலையளவான பதன 
கோணத்தில் நிற்கையில் பஞ்சீகரிக்கும் . 


மினுக்கமுள்ள உலோகமல்லாப் பொருளில் இருந்து விம் 
பித்தாலும் அது ஒளி துருவதமுறும் என்றாலும் பூரண மாய்ப் பஞ்சீ 
கரிக்கும் கோணம் அந்தந்தப் பொருளுக்கு வெவ்வேறாகும் . 

இரண்டாவது , வெளிச்சம் ஒன்றாக அடுக்கியிருக்கிற மெல்லி 
தான பதினாறு பதினெட்டு கண்ணாடி தகடுகள் அல்லது அப்பிரகத் 
தகடுகளுக் கூடே சென்றால் பஞ்சீகரிக்கும் . 

மூன்றாவது , வெளிச்சம் உருவொளியுள்ள சில உப்புச்சத்து 
அணுக்களுக் கூடாகவும் அவைகளுள் சிறப்பாக இணைவக்கிரித 
தன்மையுள்ள சிலவற்றுக் கூடாகவும் பஞ்சீகரிக்கும் . 


எவ்வகையாகிலும் துருவதமுற்ற வெளிச்ச கிரணம் பக்கங் 
களை அடைவது போலத் தோன்றுகிறது . 


142 


சுய கிரணம் திரண்ட கம்பி போன்றது . 

வெண்மை அல்லது 
மினுக்கமானதும் , தன்னில் எந்தப்பக்கமாவது மினுக்கமுள்ள 
ஓர் பொருளில் பட்டால் அப் பொருளில் நின்று விம்பிக்கக் 
கூடியது மென்று எண்ணிக்கொண்டால் துருவதமுற்ற கிரணம் 
சதுர வடிவமான கம்பி போலவென்று சொல்லலாம் . இதில் 
ஒன்றுக்கொன்று எதிரான இரண்டு பக்கங்கள் மனுக்கமும் பிர 
டையும் விம்பிக்கக்கூடியதுமாய் இருக்கும் . மற்ற இரண்டு 
எதிர்ப் பக்கங்களோ கருமையும் விம்மியாதவைகளுமாய் இருக் 

யாதொரு பொருளில் எதிர்த் தன்மையுள்ள பக்கங்கள் 
அல்லது முனைகளுக்கே துருவதம் என்று சொல்வது தன , இருண 
துருவதங்கள் எனப்படும் . தைக் கொண்டு ஒன்றுக்கொன்று 
சரி கோணத்திலிருக்கிற பக்கங்களையுடைய வெளிச்சக் கிரணம் 
ஒளி துருவதித்த கிரணம் எனப்படும் . 


கும் . 


பஞ்சீகரித்த ஒளியைப் பற்றிய விதிகள் அநேக காரியங் 
களுக்கு உபயோகமாகும் . 


மாறுதலடைந்த கண்ணாடிக்கூடாக வாடிக்கையான வெளிச் 
சம் செல்ல விட்டால் அம் மாறுதல் தெரியவராது . அதிலும் 
பஞ்சீகரித்த ஒளியை உருவொளியுள்ள ஓர் பொருளிலிருந்து சரி 
கோணத்தில் விழுந்து இக் கண்ணாடிக்கூடே செல்லவிட்டு அதற் 
கூடே பார்த்தால் அதில் நெருக்கப்பட்ட அல்லது மெல்லிய தாக்கப் 
பட்ட பகுதிகளைக் குறிக்கும் . அதில் பிரகாசமான நிறங்கள் 
தோற்றும் . இவ்விதமாகவே பஞ்சீகரித்த வெளிச்சத்தைக் 
கொண்டு உருவொளியுள்ள ஒரு பொருளில் சில பகுதியில் நுண் 
கள் அடர்த்தியென்றும் சில பகுதியில் அடர்த்தியில்லை யென்றும் 
கண்டு பிடிக்கலாம் . வெளியாகவும் ஏகத்துக்கு ஒரே தன்மை 
யாகவும் தோற்றுகிற அநேக பொருள்களைப் பஞ்சீகரித்த வெளிச் 
சத்தில் 

பார்க்கிற பொழுது அவைகளின் நுண் அடுக்கு மிகப் 
பணிக்கு என்று காண்கிறோம் . இந்திரியப் பொருள்களின் தோல் 
வகையான பதார்த்தங்கள் பஞ்சீகரித்த வெளிச்சத்தில் மெத்த 
துலக்கமாகவும் நூதன மாகவும் அலங்காரமான வடிவமும் நிறங் 
களும் காட்டும் . 


தாவரங்கள் 

துலக்கத்தில் குறைவென்றாலும் அவைகளுக் 
குள்ளேயும் நேர்த்தியான காட்சிகள் நிறைய உண்டு . அரிசிமா , 
கிழங்குமா முதலியவைகளிலுள்ள நுண்ணிய மணிகளில் அநேக 
நூதனம் காணலாம் . சிற்சிறு படிமங்கள் ( Crystals ) 
பஞ்சீகரித்த ஒளியைத் திறமாய்க் காண்பிக்கக் கூடியவைகள் . 


on L 


கள் 


இவ்விதமாகவே மாயா காரியங்களினால் படிமங்களிலிருந்து ஏற் 
பட்ட பொருளிலிருந்து வெளிச்சம் விம்பிக்கும் அல்லது 
கரித்த விதத்தைப் கொண்டு அப் பொருளில் வேறேது பொருள் 

கள்ளமாய்ச் சேர்க்கப்பட்டதோ என்று அறியக் கூடும் . 
மேலும் பஞ்சீகரித்த வெளிச்சம் சாறுகளிலேயும் கூட்டு நீர்களி 
லேயும் சேர்ந்திருக்கும் அல்லது காணப்படும் சக்கரை படிமங் 
களின் வகையையும் பிரமாணத்தையும் அறிவதற்குத் துணையா 


கிறது . 


143 


மற்றும் பஞ்சீகரித்த ஒளியின் பாகையைக் காந்த சக்தி மாற் 
றக்கூடும் . 


கிரணங்கள் ஏழுங்கிளர்ந்தெரி பொங்கிக் 
கரணங்கள் விட்டுயிர் தானெழும் போதும் 
மரணங்கை வைத்துயிர் மாற்றிடும் போதும் 
அரணங்கை கூட்டுவ தஞ்செழுத்தாமே . 

(திருமந்திரம் 2653 ) 


வள்ளையானாலும் ஏற்ற கருவியால் செந்நீலம் , ஊதா நீலம் , 
வெண்ணீலம் , பச்சை , மஞ்சள் , செம்மஞ்சள் , சிவப்பு என்ற 
ஏழு நிறக் கிரணங்களாகச் சேர்ந்து வெள்ளையாகத் தோன்றும் 
வெளிச்சம் இவைகள் சேர்ந்து எரி ஒளியுண்டாகும் .. 

சூரிய வெளிச்சம் வெள்ளை யானாலும் ஏழு நிறங்களாக 
கரிக்கும் . இந் நிறங்கள் ஒன்றோடொன்று ஒன்றன் பின் ஒன்றாய் 
அடுக்காக வானவில்லில் காணலாம் . 


வக் 


சூரிய வெளிச்சத்தினால் ஏழு நிறங்கள் வக்கரிக்கிற போது காணு 
வதை 

நிற அடுக்கு அடர்த்தி என்றும் கூறுவர் . அந்தந்த 
இனமான செயற்கை வெளிச்சங்களின் வரி நிலை வெவ்வேறே . 

நிற அடுக்குகளுக்கு அகலத்திலும் துவக்கத்திலும் வித்தியாச 
மான கரும் வரிகள் பல நிற அடர்த்திகளின் குறுக்கே ஓடுகிறதைக் 
காணலாம் . இக் கருமையான இவ்வரிகளைச் 

கச்சங்கள் மாயா 
காரியத்தால் உண்டாகுமென்பர் . இதனால் சூரியனைச் சூழ்ந் 
திருக்கும் ஆகாயத்தில் சில வாயுக்கள் இருப்பதினாற்றான் அவை 
களின் வெளிச்சத்தால் உண்டாகும் கச்சங்கள் வித்தியாசப்படு 
கின்றன . இதேபோல் அந்தந்த உலோக உப்புகள் நிறமற்ற 
சுவாலையில் எரிவதால் அச் சுவாலையில் உண்டாகும் நிறத்தைப் 
பிடித்து எரியும் உப்பு இன்ன தென்று சொல்லலாம் . 

ஈதன்றி சூரிய வெளிச்சத்தில் நிறத்தைப் பிறப்பிக்கிற பிர 
பையைத் 

தவிர காங்கையையும் , அக்தினிகமும் இருக்கின்றன . 
பிரபையைத் தவிர மற்ற இரண்டும் கண்ணுக்குத் தெரியாது . 

எந்தப் பொருளும் வெளிச்சம் பட்டால் மாயா காரிய மாறுதல் 
அடையாமற் போகாதென்று 

விளங்குகிறது . பகற் காலத்தில் 
வெயிலினால் பொருள்களின் அணு நிலைமையில் உண்டாகும் - மாறு 
தல்கள் இரவில் திருந்தும் . பிராணி தாவரம் என்ற எவ்வகைப் 
பொருளின் சுக நிலைமைக்கும் வெளிச்சம் மாத்திரமல்ல இருளும் 
தேவையென்று அவசியமாயிற்று . 
சூரிய கிரணத்தில் சேர்ந்திருக்கிற பிரபை , 

காங்கை , 

அக் 
தினிகம் இம்மூன்றும் தாவரங்களில் அதற்குரிய 

தாவரங்களில் அதற்குரிய நயங்காட்டும் . 
பிரபையின் நயத்தினால் பயிர் , பிராணிகள் வளர்ந்து 

வளர்ந்து நிறங் 
கொள்ளும் . காங்கையினால் அவைகள் இனப் பெருக்கம் விளையும் . 
அக்தினிகத்தால் வித்துக்கள் முளைக்கும் . ஆகவே பூமியில் 


144 


வாழும் தாவா . பிராணிகளின் வாழ்விற்குப் பிரமாண மான 
ஊற்றாக இருந்து வருகிறது . எனினும் ஒவ்வொரு அணுக்கள் 
தோறும் இவைகள் மிக மிகச் சிறு பிரமாண மாக இருப்பதால் 
பிரம்மாண்ட ஊற்றினால் தூண்டப்பட்டு , அறிவுறுத்தப் 
பட்டு , தானும் விருத்தியடைந்து எளிதாகி பிறகு செலவிடு 

இல்லது போகாது உள்ளது வாராது 
என்ற அடிப்படையைக் கொண்டுள்ளது . 


கிறது . 


ஆகவே 


145 


உயிர் . 


அறிவு வடிவென் றறியாத என்னை 
அறிவு வடிவென் றருள் செய்தான் நந்தி 
அறிவு வடிவென் றருளால் அறிந்தே 
அறிவு வடிவென் றறிந்திருந்தேனே . 

( திருமந்திரம் 2317 . 


அறிவுக் கழிவில்லை யாக்கமும் இல்லை 

அறிவுக் கறிவல்ல தாதாரம் இல்லை 
- அறிவே யறிவை யறிகின்ற தென்றிட்டு 
அறைகின் றனமறை யீறுகள் தாமே . 

( திருமந்திரம் 2318 ) 
அறிவறியாமையை நீவி யவனே 
பொறிவா யொழிந்தெங்குந் தானான போது 
அறிவா யவற்றினுள் தானாயறிவின் 
செறிவாகி நின்றவன் சீவனுமாமே . 

( திருமந்திரம் 2322 ) 


விளித்து 


தொன்மை மலத்தாலும் , 

பன்மை மருளாலும் ஆருயிர் 
தன்னைச் செறியும் அறிவு வடிவென்று அறியாதிருந்தது . அவ் 
வுயிர்கள் மாட்டுப் பேரருள் பூண்டு அவ்வுயிர்களை 
நீவிர் அறிவே வடிவமாக வுடையீர் என்று அறிவுறுத்தருள்வன் . 
தான்மை சார்பால் அறிவு விளங்காதிருந்தீர் . 

பின் மாயை 
சார்பால் மருள் கொண்டு தெருளாதிருந்தீர் . சிவம் அறிவிக்க 
யானாகிய உயிர் அறிவு வடிவென்று அறிந்தேன் . ஆருயிர்களின் 
அறிவுக்குக் கேடாகிய அழிவும் தோற்றமாகிய ஆக்கமும் இல்லை . 
சிற்றறிவுள்ள உயிர்களுக்கு முற்றறிவுள்ள சிவமே நிலைத்த சார் 
பாகும் , வேறு சார்பில்லை . 
( DNA 
காரியக் 

கருவிகளைக் கொண்டு அறியும் அறிவு சுட் 
டறிவு . அறிந்ததைக் குறித்தலும் , அறிந்தேன் என்றலும் 
சிற்றறிவு . இவ்விரண்டும் புல்லறிவு . இருட் சார்பால் ஏதும் 
அறியா நிலைமை அறியாமை . இது பேதமை . எனவே , 
மையும் புல்லறிவாண்மையும் ஆகிய அறியாமை அறிவென்னும் 
இரண்டினையும் கடந்து நீங்கினவை 

மேலான முற்றறிவு . 
அதுவே பொறி வழிச் செல்லா நெறி நிற்கும் . 
வழி நீங்கினவுடன் எங்கும் தானாக விளங்கும் . தானான போது 
நல்லறிவாகிய சிவம் சிவ வுணர்வாய் அவற்றினுள் தான் ஒடுங்கி 
நிற்பது . 

ஆதலின் அறிவின் செறிவாகி நிற்கும் அது . 
உயிருக்குயிராய சீவனு மாகும் . 

371 - B - 2-10 


DIT WIT 


பேத 


பொறி 


அதுவே 


146 


ஆமுயிர் கேவல மாமாயை இன்னடந்து 
ஆமுயிர் மாயை எறிப்ப அறிவுற்றுக் 
காமிய மாயேய முங்கல வா நிற்பத் 
தாமுறு பாசஞ் சகலத்த தாகுமே . 


( திருமந்திரம் 2190 ) 


சகல அவத்தையிற் சார்ந்தோர் சகலர் 
புகலு மலமூ வகையும் புணர்ந்தோர் 
நிகரின் மலரோன் மால் நீடுபல் தேவர்கள் 
நிகழ்நரர் கீட மந்தமு மாகுமே . 


( திருமந்திரம் 2191 ) 


உறை 


புலம்பு நிலையிற் கிடந்த உயிர் மாமாயையின் கண் 
யும் . 

அவ்வுயிர் , பின் முப்பத்தாறு மெய்களுடனும் கூடும் . 
ம்மெய்களுடன் கூடியதும் மாயா தனுவிளக்காம் என்ற 
முறைப்படி சிறிது அறிவு விளங்கும் . அதனால் காமியமாகிய 
விளைவுகளும் மாயேயமாகிய கருவிகளும் உயிருடன் பொருந்தித் 
தொழிற்படும் . இந்நிலையில் அவ்வுயிர் அக் கருவிகளினிடத்துப் 
பற்றிக் கொள்ளும் . இந்நிலையைப் புணர்வு நிலை என்பர் , 


ஒப் 


கருவிகளுடன் கூடிய புணர்வு நிலையில் சார்ந்தோர் புணர் 
வினராவர் ( சகலர் ) இவர்கள் மும்மலப் பிணிப்பினர் . 
பில்லாத அயன் , 

மால் , 

பல தேவர்கள் இவ்வுலகில் வாழும் 
மக்கள் முதலாகப் புழு ஈறாகச் சொல்லப்படும் மும்மலப் 
பிணியினராவர் . புழுவுக்குரிய குணங்கள் நான்கு . அவை 
அருந்தல் , பொருந்தல் , அனந்தல் , அச்சம் என்பன . இவற்றை 
உண்டல் , உடனுறைதல் , உறங்கல் , உட்குதல் எனவும் கூறுப , 


உயிர்குயி ராகிய வுருவா யருவாய் 
அயற்புணர் வாகி யறிவாய்ச் செறிவாய் 
நயப்புறு சத்தியும் நாதன் உலகாதி 
இயற்பின்றி யெல்லாம் இருள் மூடமாமே . 


(திருமந்திரம் 2170 ) 


போது 


சிவம் அனைத்துயிர்களுடனும் கலப்பால் ஒன்றாகியிருக்கிறான் 
அந்நிலையில் உயிர்க்கு உயிராகிய உருவாகவும் 

அருவாகவும் 
விளங்குகிறது . அதாவது , சிவம் உயிர்க்கு உயிராய் நிற்கும் 
அருவன் எனவும் 

எனவும் உடலாய் நிற்கும் போது உருவன் 
எனவும் கூறப்படும் . சிவம் பேரறிவு பேராற்றலாகிய சக்தி 
யுடன் கலந்து வெளிப்படும் . அவ்வாற்றலால் அதையும் அது 
திரு உள்ளக் குறிப்பினையும் (உயிரையும் ) நயக்கும் . 

அதனால் 
உலகமும் உலகத்துடன் ஒட்டிய உயிர்களும் 

ஓவாதியங்கும் . 
ல்லாவிட்டால் எல்லாம் இருள் மூடிக் கிடக்கும் . 


147 


எனவே 


திரு மூலர் உயிரையே அறிவு என்கிறார் . உலகின் 
ஒவ்வொரு அணுக்கள் தோறும் உயிர் உள்ளன . ஆனால் அவத்தை 
பேதத்தால் அறிவுற்ற அணு சீவன் (சிற்றறிவு ) , என்றும் , அறி 
வற்ற அணு ( பொருள் அணு ) , உடல் அணு , ( சட அணு ) என்றும் 
பகர்கின்றார் . இவைகளுக்கும் மேலான அணு உயிருக்குயிரான 
அணு அருவம் . அது தான் பேரறறிவு , முற்றறிவு , உயிருக்குயிர் 
என்றார் . 


அழிகின் ந சாயா புருடனைப் போலக் 
கழிகின்ற நீரிற் குமிழியைக் காணில் 
எழுகின்ற தீயிற் கர்ப் பூரத்தை யொக்கப் 
பொழிகின்ற இவ்விடற் போமப் பரத்தே 

( திருமந்திரம் 2542 ) 
உடலும் உயிரும் ஒழிவற ஒன்றிற் 
படருஞ் சிவசக்தி தாமே பரமாம் 
உடலை விட் டிந்த உயிரெங்கு மாகிக் 
கடையுந் தலையுங் காக்குஞ் சிவத்தே . 

( திருமந்திரம் 2543 ) 


பளிங்கின் நிழலும் பிற நிழலும் உச்சிக் காலத்துக் கதிர்ச் 
சாய்வு இன்மையால் புறத்து புலனாவதில்லை . ஆனால் கதிரும் 
உருவும் கலந்தொன்றாய் விடுகின்றது . 

அது 

போல் உயிரும் 
பிறவா நிலை 

எய்தும் பெற்றிவாய்ந்த பொழுது திருவருளில் 
கலந்துவிடும் . இத் திறையினைச் சாயா புருடன் அழிகின்றது 
போல் எனக் கூறினர் . நீரில் தோன்றி நீரில் கழியும் நீர்க்குமிழி 
போன்ற இவ்வுலகும் அண்டத்தமைந்துள்ள மெய்யாகிய தத்து 
வங்களின் இன மாய்த் தோன்றுவதால் அவ்வம்மெய்கள் அவ்வம் 
மெய்களில் அடைந்து விடும் . அடையவே அதனகத்துத் தங்கி 
யிருந்த உயிர் என்றும் புகலிடமாகவுள்ள திருவருளில் கலந்து 
விடும் . கருப்பூரம் கொளுத்தப்பட்டு எரியுங்கால் பற்றுக் 
கோடுள்ள பருப் பொருளாகத் தோன்றுகிறது . எண்ணெயும் 
திரியும் கலந்த திரு விளக்கில் திரி பற்றுக் கோடாக எண்ணெய் 
அதன் சார்பாக எரிகின்றது . அதனால் திரியின் எச்சம் தென் 
படுகின்றது . 

ஆனால் , 

அவ்வெண்ணெயே தனிச் சார்பாக 
எரியு மானால் எச்சம் காணப்படாமை போன்று கருப்பூரம் தீம் 
மாகும் . அது போல் உடம்பும் திருவருளால் நுண் தன்மை 
எய்தி நுண் மெய்க் கண் அடங்கும் . அடங்கவே ஆருயிர் 
வருளில் அடங்கிவிடும் . இம் மூவகை ஒப்புகளாலும் திருவருளால் 
உடல் நுண் மயமாய் பிரிந்து நுண் மெய்க்கண் அடங்குவதும் 
ஆருயிர் திருவருளில் கலப்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டன . 


உடலும் உயிரும் நீக்கமற ஒன்றியிருந்தன . தேனும் இன் 
னமுதமும் தேக்கிலைக் கல்லையில் ( தொன்னை ) ஒழிவற நிற்பது 
வானும் விழையும் மானுடர் பருகுவதற்கேயாம் . 

அவை பருகப் 
பட்ட பின் அக்கல்லைகள் மண்ணோடு மாய்ந்து மறைந்து போம் . 
அது போல் உடம்பகத்துள்ள ஆருயிரும் சிவத்தினை அடைந்ததும் 


371 - B - 2-10A 


148 


அவ்வுடம்பும் நுண் மெய்யுடன் கரைந்து கலக்கும் . கலக்கவே 
அவ்வுயிர்க்குச் சிவமும் சிவ சக்தியாகிய சிவையும் புகலிட மெய் 
யாகும் . உயிர் 

எங்குமாய்ப் பரம்பும் இயல் புற்று ஆற்று 
நீர் அருவி வீழ் மலை தொட்டுப் பெருகு நீர் அலைவரைப் பரம்பி 
நிற்கும் தன்மை வாய்ந்தது . அணையுயர்த்திச் சிறை செய்யப்படு 
மானால் அந் நீர் கட்டுப்பட்டு ஒரு வழிப்படுவதைக் காண்கின்றோ 
மன்றோ ? அது போலவும் உடலிற் கட்டுப்பட்டு ஒரு வழிச் 
செல்லும் ஆருயிர் , அருளால் கட்டகன்றதும் அத் திருவருள் 
எங்கு மாய்ச் செறிந்து நிற்பது போன்று அவ்வருளில் கலந்த 
அவ்வுயிரும் எங்குமாய்ச் செறிந்து நிற்கும் . 


அறிவறி வென்ற அறிவு மனாதி 
அறிவுக் கறிவாம் பதியும் அனாதி 
அறிவினைக் கட்டிய பாசம் அனாதி 
அறிவு பதியிற் பிறப்பறுந் தானே . 

(திருமந்திரம் 2366 ) 
ஆருயிரை அறிவென்றும் பேருயிரை அறிவிக்கு அறிவென்றும் 
கூறுவர் . 


பசுப்பல கோடி பிரமன் முதலாய் 


நம 


பசுக்கள் தலைவனைப் பற்றி விடாவே 

(திருமந்திரம் 2367 ) 


பசு 


பாசத்தால் கட்டுண்ட உயிரைப் பசு எனக் கூறுவர் . பாசத் 
தால் மூடப்பட்டவுயிர் எனப்படும் . அப் பசுக்கள் பிரமன் 
சொல்லப்படும் எண்ணிலாத 

கோடி உயிர் 
களாகும் . 


முதலாகச் 


மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் 
கோலின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு 
மேவிய கூறது ஆயிரமாயினால் 
ஆவியின் கூறு நூறாயிரத் தொன்றாமே . 

(திருமந்திரம் 1974 ) 


பின்பு 


திருமூலர் ஆருயிரின் வடிவத்தை கூறலுற்றார் . 

பசுவினது 
மயிர் ஒன்றினை எடுத்து நூறு பங்கு செய்தல் வேண்டும் . 
அந்நூறில் ஒன்றினை எடுத்து ஆயிரம் கூறு செய்தல் வேண்டும் . 
அந்நிலையில் ஏற்படும் ஒரு கூற்றினை நூறாயிரம் கூறு செய்தால் 
எவ்வளவு ஏற்படுமோ அவ்வளவாகும் . 

ஆருயிரின் 
ஆகவே பசு என்னும் ஆன்மாவின் வடிவம் அணு . ஆன்மா என்னும் 
அணு பதியைக் கொண்ட அணு . பதிக்கு உடல் ஆன்மா அணு . 
ஆகவே பதி பரம அணுவாயிற்று , திருமூலர் உயிரை அணு 
வென்றே திருமந்திரத்தில் பலவிடங்களில் கூறியிருக்கின்றார் . 


வடிவம் 


149 


வேறு 


கூறு 


இவ்வாறு திருமூலர் கூற்று உயிரைத் தெள்ளெனக் கூறி 
யிருந்தும் , இன்றைய நாளில் உயிர் என்ற அருவப் பொருளை 

உருவப் பொருளின் அடிப்படையில் தான் வர்ணிக்க 
வேண்டியிருக்கிறதென்று சில தற்கால அறிவியலறிஞர்கள் 
கின்றார்கள் . உயிர் என்பது உருவப் பொருளினுள் அருவப் 
பொருள் இயங்கு தலென்று சிலர் சொல்லுகின்றார்கள் . 
கூறிய லக்கணப்படி எல்லா உருவப் பொருள்களும் உயிர் 
உள்ளவையாகும் . ஏனெனில் உருவப் பொருளாயினும் அவற் 
றைத் தோற்றுவித்த அருவப் பொருள்களும் உணர்ச்சிகளும் 
அவற்றில் பொதிந்து கிடக்கின்றன . 


மேற் 


மேற்கூறிய வரையறை சரியல்ல என்கிறார்கள் சிலர் . உயி 
ருள்ள பிராணிகளில் உயிர்ச் சக்தி ஒன்று இருப்பதாக அவர்கள் 
ஒப்புக் கொள்ளுகின்றார்கள் . இந்த உயிர்ச்சக்தியை அறிவது 
எப்படியென்றால் , நகருதல் , உணருதல் , சலனப்படுதல் ஆகிய 
செய்கைகளின் மூலம் அதனை உணர வேண்டும் . அவ்வாறானால் , 
பொருள் இயக்கத்தின் 

யக்கத்தின் அடிப்படையில் உயிருக்கு இலக்கணம் 
கூறவேண்டும் என்கிறார்கள் . 


என்று 


உயிர்ச் சக்தி ஏகின சில மணி நேரங்களுக்குப் பின் உருவப் 
பொருள் வேறொரு உருவப் பொருளாக 

உருவப் பொருளாக மாற்றம் அடைகிறது . 
இவ்வாறாக மாற்றம் அடைந்த பொருளில் உயிர் சக்தி இல்லை 
சொல்லுவதா ? 

உயிரற்ற உருவப் பொருளிலிருந்து 
உயிர் உள்ள பொருளாகத் தோன்றியதா ? அவற்றிற்கு இப் 
பொழுது உயிர்ச் சக்தி இல்லை என்று சொல்லலாமா ? 

பால் 
கொடுக்கும் பிராணிகள் , பறவைகள் இவைகளின் உடல் குளிர்ந்து 
விட்டால் இறந்து போய்விட்டன என்று சொல்லுகிறோம் . ஆனால் 
பால் கொடுக்காத பிராணிகளும் , 

நத்தை போன்ற 
பிராணிகள் ஆகியவைகளுக்கும் இச் சோதனை 

பொருந்தாது . 
அவற்றின் உடல் எப்பொழுதுமே குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் . 
செடிகள் உயிரோடு இருக்கின்றனவா ? உயிரோடு 

இருக்க 
வேண்டுமானால் அவை வளருகின்றனவா ? அல்லது உலர்ந்து 
போய்விட்டதா ? என்று கவனிக்கவேண்டும் . 


தவளை , 


ஆகவே இச்சோதனைக்கெல்லாம் 

பொதுவான 

இலக்கணம் 
எது ? மாறுதல் அல்லது சலனம் , சூடு என்று சொல்கிறார்கள் . 
அணுக்களின் ஒழுங்கற்ற சலனமே மாறுதல் என்று கூறுகின்றனர் . 
இவையனைத்தும் வெளித் தோற்றத்தைப் பற்றியது என்று சிலர் 
மேற்சொன்ன ஆதாரங்களை மறுக்கின்றார்கள் . 
வெளித் தோற்றத்தை விட்டு 

விட்டு உள்ளமைப்புகளில் ஏற்படும் 
ரசாயன மாறுதலே சலனத்திற்கு காரண மென்று சிலர் கூறு 
கின்றனர் . இவ்வித இரசாயன நிகழ்ச்சி சதா மாறுதலடைந்து 
காண்டே இருக்கிறது . ஒரு குறிப்பிட்ட வழியில் பொருள்கள் 
ஒன்றோடொன்று சேர்ந்து புதுப் பொருளாக உருவெடுப்பது 
தான் உயிர்களின் அறிகுறி என்கின்றார்கள் . 

உயிர் என்பது 
முக்கியமான ஒருவகைப்பட்ட இரசாயன 

ரசாயன மாறுதல் நிகழ்வதுடன் 
எல்லா உயிர்ப் பொருள்களிலும் 

ஒரு குறிப்பிட்ட 

உணர்வும் 
நோக்கமும் ஏற்படுகின்றன . 

உயிர்களின் 


வகையான 


150 


ஆனால் 


உடலில் காணப்படும் பொருள்கள் வித்தியாசப்படுகின்றன . 
மரத்தில் எரிக்க வைக்கக் கூடிய பொருள் அதனுள் இருக்கிறது . 
அதே பொருள் மனிதனது உடலிலிருந்தும் பொருள்கள் வெளிப் 
பார்வைக்கு மரத்தைப் போல் இல்லை . 

மரம் எரிகிறது . 
மனிதன் உடல் எரியப்படுவதில்லை . எனினும் மரத்தில் நிகழும் 
இரசாயன மாறுதலுக்கும் மனித உடலில் நிகழும் இரசாயன 
மாறுதலுக்கும் மிகுதியான ஒற்றுமை இருக்கிறது . ஆகவே 
உயிரை இன்ன வகையில் குறிப்பிட்டுக் கூறுவது கடினமென்று 
கருதுகின்றார்கள் . உயிரை இன்னதென்று அறியலாம் . 
அதை 

விவரிப்பது கடினம் . 


ஆனால் 


போன்ற 


ஆதி சக்தி ( ஒளி ) , பராசக்தி ( ஒலி ) , ஞானசக்தி ( அறிவு ) : 
கிரியா சக்தி ( தொழில் ) , இச்சா சக்தி ( அன்பு ) 
சக்திகளும் , மின் சக்தி , காந்த சக்தி , கதிர் இயக்கச் சக்தியென்னும் 
சக்திகளும் 

இவை போன்ற 

வேறு சக்திகளும் பூத 
மண்டலத்திலும் எண்ணத் தொலையாத வேறு மண்டலங்களிலும் 
காணப்படுகின்றன . எல்லா சக்திகளையும் ஒன்றாக இசைத்து . 
கூட்டி அமைப்பதில் ஏற்படுகின்ற சக்தி ஒன்றை உயிர் என்றும் , 
குண்டலினி சக்தி என்றும் பேரறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் . 
இந்தச் சக்திக்கும் மற்ற எல்லா சக்திகளுக்கும் அமைந்திருக்கிற 
ஒரு நடுநிலை உண்டு . அந்த நடுநிலையைப் பரம் 

என்றனர் . 
அப்பரத்தில் ஆதிசக்தி தங்கி அங்கிருந்து மற்றைய சக்திகளை 
ஏவல் புரிந்து ஆட்சி செய்கிறது . ஆதி சக்தி சிவ சக்திக்கு உடல் , 
பரத்தில் சிவ சக்தியும் இணை பிரியா நிலையிலுள்ளது . 
இச் சக்தி அனாதி . அதனை ஆதி உயிருக்கு உயிரான பொருள் 
என்றனர் . திருமூலர் தம் திருமந்திரத்தில் அணுவில் 40,048,500 
நுண்மையிலும் நுண் பொருள்கள் 

என்று கூறியுள்ளார் . 


ஆகவே 


உள 


அதனை . 


நாலொரு கோடியே நாற்பத்தெண்ணாயிர 
மேலுமோ ரைந்நூறு வேறா யடங்கிடும் 
பால ைதொண்ணூ றோடாறுட் படுமவை 
கோலி ஐயைந்து ளாகுங் குறிக்கிலே 

(திருமந்திரம் 2138 ) 
என்ற பாடலின் வாயிலாய் அறியலாம் . 

அணுவில் 40,048,500 தத்துவங்கள் அல்லது மெய்கள் 
சிறப்பாகக் காணப்படும் . அவை அனைத்தும் தொண்ணூற்றா 
றென்று கூறப்படும் மெய்களினுள் அடங்கும் . அவற்றையும் 
அடக்கிக் கூறினால் இருபத்தைந்து மெய்களுள் அடங்கும் . 
சக்தி நடு வானத்திலிருந்து கொண்டு உயிரையும் மேற் சொன்ன 
மெய்களையும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு ஒன்றாகக் கூட்டி ஒரு 
வில மாகப்படைப்பிக்கின்றது . அதாவது சதாசிவம் தோன்றும் . 

தானே படைத்திடுந் தானே அளித்திடுந் 
தானே துடைத்திடுந் தானே மறைத்திடுந் 
தானேயிவை செய்து தான் முத்தி தந்திடுந் 
தானே வியாபித் தலைவனு மாமே . 

( திருமந்திரம் 1770 ) 


151 


எங்கும் நிறைந்து எவற்றினும் பிரிப்பின்றித் திகழும் சிவம் 
உயிரின மாட்டுவைத்த அரும் பெரும் தலையாளியல் தூண்டு 
வாரும் வேண்டுவாரும் எவரும் இன்றியே அருளே துணை யாகக் 
கொண்டு தன் கருத்தானே படைப்பு முதல் வீடு சேறு ஈறாக 
வுள்ள எல்லாச் செயல்களையும் புரிந்தருள்வன் . 


படைப்பாதியாவது பரஞ்சிவஞ் சக்தி 
இடைப்பால் உயிர்கட் கடைத்திவை தூங்கல் 
படைப்பாதி சூக்கத்தைத் தற்பரஞ் செய்யப் 
படைப்பாதி தூய மலமப் பரத்தே . 

( திருமந்திரம் 2376 ) 


உலகு 


ஆகும் . 


ஆருயிர்கட்கு உடல் 

கலன் 

ஊண் முதலியவற்றைப் 
படைத்தருள வேண்டுமென்று தொன்மைக் கண் திருவுள்ளம் 
கொண்டது முழுமுதற் பெரும் பொருளாம் சிவம் 
அச்சிவம் 

வைப்பாற்றலாகி மாயையினின்று இவற்றைப் 
படைத்து உயிர்கட்கு அளித்துக் காத்தருள்கின்றன . கருவின்றி 
கருத்தாலியற்றுவிக்கும் கடவுட் செயல் . ஆகவே ஓர் அணு 
விலிருக்கின்ற பரம்பொருள் சிவம் தன் கருத்தளவானே 

ஏனைய 
மெய்களைக் கொண்டு ஓர் விலத்தைப் படைப்பிக்கின்றது . 


ஆனால் 


இற்றைய நாளில் , ஆதி உயிர் பொருள் செய்து 
படைத்ததைப் பார்த்து அதைப் 

போல் இரசாயன 

மூலம் 
பொருள்களை எப்படியெல்லாம் ஒன்றாகக் கூட்டிச் சேர்த்தாலும் 
பிராணிகளிலிருக்கும் உயிர்ப்பொருளாக ஆவதில்லை . அறிவற்ற 
பொருள் தானாகவோ பிற அறிவற்ற பொருள்களாலேயோ அறி 
வுற்ற பொருளாக மாற்ற முடியாது . அறிவற்ற பொருளில் 
தங்கிச் செயல் புரியும் ஆதி சிவசக்தி அறிவற்ற பொருளை அறி 
வுறுத்தினால் தான் அறிவுற்ற பொருளாக மாறும் . 
மனி தனுள் இயங்கும் உயிர் பேருயிருடன் ஒன்றைக் கலந்து 
நின்ற காலத்து அறிவற்ற பொருளை அறிவுறுத்தி அறிவுற்ற 
பொருளாக்கலாமென்று சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள் . 


ஆனால் , 


உயிர் 


பிராணிகள் இறக்கும் பொழுது அவற்றின் உயிர் 

எங்கே 
போகிறது ? இறந்த பின் உடல் உடலாக இருப்பதில்லை என்பதை 
கண்கூடாகப் பார்க்கின்றோம் . 

குடியிருக்கும் 
வீடாக அமைந்த உடல் மண் , நீர் , தீ , வளி , 

ஆகாயம் 
என்பவைகளாகப் பிரிந்து விடுகின்றன . அந்த நிலையில் உயிர் 
மட்டும் தனிமையாக இருக்க முடியுமா ? 

உயிர் என்பதைச் 
சிந்திக்கும் போது உயிர் குடியிருக்கும் உடலைப்பற்றியும் சிந்திக் 
காமல் இருக்க முடியவில்லை . 

இப்படி இருக்கும் உயிரை ஆன்மா 
என்றும் பரமான்மா என்றும் கூறுகின்றார்கள் . 
வேறு , ஆன்மா வேறு , உடல் அழியும் , ஆன்மா அழிவற்றது என் 
றெல்லாம் கூறுகின்றார்கள் . 

உயிர் சரீரத்தை விட்டுப் பிரிந்து 
மற்றொரு உடலைத் தாங்குகிறதென்று சொல்லுகிறார்கள் . 

இவை 
யல்லாம் அஞ்ஞானத்தால் பேசும் வார்த்தைகள் . 

அணுக்கள் 
தோறும் உயிர் கடந்தும் கலந்தும் அனாதியாக இருக்கின்ற 


சிலர் உடம்பு 


152 


காலத்து அது சரீரத்தை விட்டு எங்கும் செல்வதேயில்லை . உயி 
ருக்கு அனாதியாக 

ஐந்துவித 

அவத்தைகள் 
உண்டு . அவை ( 1 ) விழிப்பு நிலை , ( 2 ) கனவு , ( 3 ) உறக்கம் , 
( 4 ) பேருறக்கம் . ( 5 ) உயிர்ப்படக்கம் என்பவைகளாகும் , 
உயிர் இவ்வைந்து வித நிலைகளில் மாறி மாறி செயல் புரிந்து 
கொண்டேயிருக்கும் . உயிர் சலனமுற்று இருக்கிற காலத்து 
விழிப்பு நிலை ஏற்படும் . உயிர் உறக்க நிலை அடைந்தால் 
உடல் பிணமாக மாறிவிடும் . உடல் அநேக உடலணுக்களால் 
ஆனவை . அவைகள் 

அறிவற்றவை , அவை விழிப்பு 
யிலுள்ளன . சலன பேதத்தாலோ தத்துவங்களின் பேதத்தாலோ 
காலசக்கர ஆணையினாலோ உடலணுக்கள் உறக்க நிலை அடைந் 
ததும் அவைகள் அறிவற்றவைகளாகப் பிரிகின்எறன . அதாவது 
அவைகள் சட அணுக்களாக மாறுகின்றன இந்த மாறுதலைத் 
தான் சாவு என்கிறோம் . ஆனால் உயிர் உடலை . விட்டுப் பிரிந்து 
போவதாகச் சொல்வது மயக்கமே ஒழிய வேறு அல்ல . 


நிலை 


இன்றைய நாளில் உயிரைப் பற்றி என்ன கருதுகிறார்கள் 
என்று ஆராய்ந்து உடலில் உள்ள உயிரின் இயல்பைக் கவனிப் 
போம் . ஆன்மா இந்த மனித உடலில் இருப்பிடம் எங்கே ? 
மூளையில் இருக்கிறதா ? மூளை சிந்திக்கும் இயந்திரசாலை , 
ஆகையால் மூளையில் தான் ஆன்மா இருக்கிறதென்று சிலர் கூறு 
கின்றனர் . நம் மனதைக் குறிப்பிட்டுப் பேசும் போது நமது 
மார்பைக் கையினால் தொட்டுக் காட்டிக் குறிப்பிடுகின்றோம் ,. 
அளவு கடந்த பயம் , இன்பம் அல்லது துன்பம் ஏற்படும் போது 
நம்முடைய இதயம் அளவுக்கு மிஞ்சியோ குறைவாகவோ பட 
படக்கத் தொடங்குகின்றது . இதனால் சிலர் இதயத்தில் 
உயிர் இருக்கிறதென்று சொல்லலாமே என்று கூறுகின்றனர் . 


ஒருவன் மிகவும் உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்தால் 
கழுத்தெலும்பு முறிந்து போகும் போது இந்த இடத்திலே தான் 
உயிர் போகிறது என்றெண்ணு கின்றார்கள் . தூக்குத் தண்டனை 
பெற்றவனுக்கும் மரணம் ஏற்படுவதற்காகக் கழுத்தெலும்பை 
முறிப்பதன் காரணம் இதுவே , ஒரே கணத்தில் நோவு ஒன்றும் 
தெரியாதபடி ஒருவனை உயிர் இழக்கச் செய்யலாம் . அப்படி 
யானால் கழுத்தெலும்பு முறியும் இடத்தில் உயிர் இருப்பதாக 
எண்ணலாமா ? 


நடு வயிற்றில் முதுகெலும்புக்கு முன்பாக நரம்பு மண்டலம் 
ஒன்று இருக்கிறது . நடு வயிற்றில் உதை கொடுப்பதால் இந்த 
நரம்பு முடிச்சில் பட்டு உடனே மரணம் ஏற்படலாம் . அப்படி 
யானால் இந்த நரம்பு மண்டலத்தை உயிர் தங்கியிருக்கிற இட 

எண்ணலாமா ? ஒரு மனிதனுக்குப் பிராணன் இழுத்துக் 
கொண்டு இருக்கும் போது சுவாசப்பைகளும் இதயமும் கூடிய 
மட்டும் வேலை செய்து 

காப்பாற்ற 

முயலுகின்றன . 
இதனால் உயிர் 

சுவாசப் பையில் தங்கியிருப்பதாகச் சொல்ல 
லாமா ? 


மாக 


அவனைக் 


153 


சில நோய்களில் ஒருவனுக்குக் கை அல்லது கால் மட்டும் 
இரத்த ஓட்டம் இல்லாமலும் , உணர்ச்சி இல்லாமலும் இருந்து 
டலாம் . 

அந்த அங்கத்தை உயிர் இழந்த அங்கம் என்றே 
சொல்லவேண்டும் . பின்பு அழுகிக் கீழே விழுந்து விடும் . 
சரியானபடி பரிகாரம் செய்தால் மனிதனுடைய உயிருக்குக் கேடு 
வராதபடி அவனைக் காப்பாற்றிவிடலாம் . இதில் உயிரைப் 
பங்கிடலாமா ? 


பல்லியின் வால் அறுந்து விட்டால் வால் மட்டும் தனியே 
சற்று நேரம் துள்ளிக் கொண்டிருக்கும் . உயிரைப் பங்கிட 
முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணமாகும் . 


கடலில் வாழும் சில பிராணிகளை இரு துண்டாக வெட்டினால் 
இரண்டு துண்டுகளும் தனித்தனி உயிர் நிலைகளாக 

வளர்ந்து 
ரண்டு பிராணிகள் 

பிராணிகள் ஆகும் ( உதாரணம் நட்சத்திர மீன் ) . 
நட்சத்திர மீனின் ஒவ்வொரு பாகத்தையும் துண்டித்தால் ஒவ் 
வொன்றும் வளர்ந்து கொண்டு முழு நட்சத்திர மீனாக மாறி 
விடும் . 

அது போல மனிதனுடைய உடல் கோடிக்கணக்கான 
நுண்ணிய உடல் அணுக்களால் அமைந்திருப்பதாக அறிஞர்கள் 
கூறியுள்ளனர் . தொண்ணூற்றாறு தத்துவங்கள் கொண்ட சீவ 
அணுக்களால் ஆகியது இவ்வுடம்பு . சீவணுக்களால் மனித 
உடல் ஆகும் போது தம்முள் கோடிக்கணக்கான உடல் அணுக் 
களாகி வளர்ந்து தத்தமக்குரிய காரியங்களை மற்ற அணுக்களுடன் 
ஒத்துழைத்து செய்கின்றன . காலம் செல்லச் செல்ல புதிய 
அணுக்களும் உண்டாகித் தங்கள் 

உண்டாகித் தங்கள் இனத்தைப் பெருக்கி உடலை 
வாழ்விக்கின்றன . இவ்வாறாகப் புதிய அணுக்களை யுண்டாக்கி 
அவைகளுக்கிடங் கொடுத்து மறைகின்றன . இந்தச் செயலைத் 
தான் ஒவ்வொரு உடல் அணுக்களும் செய்கின்றன . 


இவ் 


ஆகவே மனித உடலில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு உடல் 
அணுக்களின் ஆதி சக்தியின் மூல இடமே நடுமையமாகும் . 
விடத்திலிருந்து கொண்டு இனப் பெருக்கக் காரியத்தைச் செய் 
கிறது . நடுமையத்தைப் பரம் என்பர் . 

உடலணுக்களின் 
நடுவானத்தில் உயிர் அமைந்திருக்கிறதென்று சித்தாந்த நூற்கள் 
பறைசாற்றுகின்றன . இவ்வாறான உடலணுவைச் 
என்று கூறுவர் . இதனைத் திருமூலர் கீழ் வருமாறு 
கிறார் . 


சதாசிவம் 


கூறு 


மத்திம மொத்த சிலந்தி வலயத்துள் 
ஒத்தங்கிருந்து உயிருண்ணு மாறு போல் 
அத்தனும் ஐம்பொறி யாடகத் துள் நின்று 
சத்த முதல் ஐந்துந் தானுண்ணு மாறே . 

( திருமந்திரம் 2131 ) 
சிலந்தியானது தன் வாயினால் தன்னுடம்பினின்றும் 
இழைக்கின்றது . அந்நூலால் தனக்கு வேண்டிய 

வேண்டிய உணவுகளை 
அகப்படுத்தும் வலைகளை அமைத்துக் 

அமைத்துக் கொள்ளுகிறது . 
தங்குதற்குரிய கூடும் அமைத்துக் 

கொள்ளுகிறது . 


நூல் 


மேலும் 


தான் 


154 


அவ்விடத்தையே மத்திமம் என் றருளினர் . அது போல் பதியும் 
ஆடுதல் புரியும் இடமாம் உடம்பினை பசுக்கள் 

அமைத்தது . 
அவ்வுடம்பிலிருந்து பசு ஆட்டம் புரியும் . பதியும் ஐம் பொறி 
சேர் உடம்பகத்து 

அவ்வுயிர் ஐம்புலன்களையும் நுகர்தற் 
பொருட்டுத் தானும் ஒருங்கியைந்து காட்டிக் 

பதி அவ்வுடம்பகத்து மத்திமத்தில் உயிருக்குயிராகத் 
தங்கி அருளுகின்றது . தன்னைத் தாங்கும் தகுதியும் அதற்குப் 
பதியே அளித்தருளுகிறது . 


காண்கிறது . 


ஆகவே 


உடல் அணுக்கள் பெருகி வளரும்போது நடுவானம் இரண்டா 
கப் பிரிபடும் . இப்பிரிவு காரியத்தைத் திருமூலர் திருமந்திரத்தில் 
திருக்கூத்து என்று கூறியிருக்கிறார் . இதனால் வெளி அங்கமும் 
திருந்தி விடும் . அதற்குப் பின் முந்திய உடல் அணு இரண்டும் சீவ 
உடல் அணுவாக ஆகி விடும் . இதைத்தான் இனப் பெருக்கம் 
என்பர் . இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் ஏக 
சீவப்பிராணியா ? அல்லது பல உடல் அணுக்களின் தொகுதியா ? 
உயிரும் உயிரும் ஒன்று சேருமா ? ஒரே உயிராக இருக்குமா ? 
என்ற வினாக்கள் எழுவது இயற்கையே . 


சரி , 


தாவர 


பிளந்து 
சீவகரு 


ஒரு சீவ மூல அணுவும் மற்றொரு சீவ மூல அணுவும் சேர்ந்து 
ஒரு கரு அணு ( பிறப்பணு ) வாகத் தோன்றுகின்றது . தோன்றிய 
கரு அணு ஒரு இமைப்பொழுது காலம் தான் தோன்றியபடி 
இருக்கும் . மறுகணம் அது பிளவுற்றுப் பிரிந்து இரண்டு உட 
னுவாக மாறு 
மாறுகின்றது . 

இவ்வாறான நிகழ்ச்சி அண்டத்திலும் 
பிண்டத்திலும் சரி , 

இனங்களிலும் பிராணி 
இனங்களிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது . 

பிறப்பணு 
வினின்று பிரிந்த இரண்டு உடலணுக்கள் பின்னும் ஒவ்வொன்றும் 
இரண்டாகப் பிரிகின்றன . தொடர் நிகழ்ச்சியாகப் 
பிரிந்து கொண்டே சென்று அநேக உடலணுக்களான 
ஏற்படுகிறது . 
அச்சீவ கருவில் மூல அணு உடனு மாகியும் 

தொக்கியும் 
விழைந்திருக்கிறது . பிராணிகளின் தோற்றத்திற்கும் பிறப் 
பிற்கும் அடிப்படையாக விளங்குகிறது . 

இச்சீவகரு 
அடிப்படையிலிருந்து தான் கோடானு கோடி பிராணிகளும் , 
தாவரங்களும் தோன்றுகின்றன . எனவே , 

பல கோடி உட 
லணுக்களால் தொகுத்ததே இம் மனித உடல் . மனித உடலின் 
பாகத்தில் மூல அணு காலம் வரும் வரையில் 

வரையில் உறக்கத் 
திலிருக்கிறது . மூல அணுக்களில் மூன்று வகை 

உண்டு அவை 
( 1 ) விந்து அணு ( 2 ) நாத அணு , 

( 3 ) அலிஅணு என்பன 
வாம் . 
பிளந்து பிரிக்கும் செயல்களை யெல்லாம் சீவ 

செயல்களை யெல்லாம் சீவ அணுவின்நடு 
மையத்திலிருக்கும்படியான சிவ சக்தி புரிகின்றது . 
நடுமைய 
மென்பதை நடுவானம் என்றும் பரம் என்றும் முன்பே கூ 
பட்டுள்ளது கவனிக்கத்தக்கதாகும் . ஒரு மூல அணுவாகிய 
விந்து அணுவும் , இன்னொரு மூல அணு வாகிய நாத அணுவும் 
கவர்ச்சி வசத்தால் ஒன்று சேர்ந்து கரு அணு ( பிறப்பணு வாகப் 
பரிணமிக்கிறது . 

மேலே சொன்னவாறு கணத்திற்குக் 


சீவகரு 


கணம் 


155 


சீவ 


பிளந்தும் பிரிந்தும் 

அணுக்களாகத் திரள்கின்றன . 
நாளடைவில் உடலணுத் தொகுதிகளாகப் பெருகிப் பல கோடி 
உடலணுக்களாலான பிராணி உருவம் பெறுகின்றன . 


உயிர் அணு 


உலகில் 

எவ்விடத்திலும் இப்படிப்பட்ட பிர பாவங்களைப் 
பார்க்கும் போது மனித உயிர் , ஓர் 

என்று எப்படி 
சொல்ல முடியும் ? உடல் பிணமானதும் பஞ்ச பூதங்களாகப் 
பிரிந்து பகுதிகளாகும் போது உயிர் தனியாக நிற்குமா ? உடனே 
பரம பதத்திற்குப் போகும் அல்லது மண்ணுக்கடியில் இருந்து விட்டு 
கடவுள் அழைக்கும் 

எழுந்து அவை முன்னே போய் 
நிற்கும் என்றெல்லாம் எப்படி கேட்டுக் கொண்டிருப்பது ? 
விந்தையாகவன்றோ வுளது ? 


போது 


கிறது . 


இல்லை . 


ஆகவே , அறிவற்ற அணு ( அநிந்திரிய அணு ) வில் 
என்ற பரம்பொருள் 

என்ற உயிரின் உடலில் இயவ்கு 
பதியைக் கொண்ட பசு , பாச உடலில் தங்கி 

தங்கி இயங்கு 
கிறது . இம் மூன்றும் அனாதியாகவே அறிவற்ற அணுவில் உள்ளன . 
பதியும் பசுவும் சேர்ந்த சேர்க்கையை அணுக்கரு 

என்று 
கூறுவர் . அண்டக் 

வென்றும் சொல்வர் . அண்டக் 
கரு அணுவின் நடுவான மாகிய பரத்தில் கிடக்கிறது . அறிவற்ற 

வாக்களில் இந்திரிய தத்துவங்கள் உறக்க அவத்தைக்கு உட்பட் 
டிருக்கின்றமையால் சலனம் 

பரத்தில் பதியோடு 
அகலகில்லேன் அகலகில்லேன் என்றிருக்கும் பராசக்தி தன தொரு 
கிரியா சக்தியினால் 

சக்தியினால் பசுவை அறிவுறுத்த பசு உறக்க அவத்தை 
யிலிருந்து விடுபட்டு கனவு , விழிப்பு நிலை அவத்தைகளுக்கு உந்து 
கிறது . அவத்தையோடு முக்குணத் தத்துவமும் மாறுபாடாகின் 
சலனமுண்டாகிறது . 

பஞ்சேந்திரியங்கள் இயங்க ஆயத்த 
மாகின்றன . இந்திரியங்கள் இயங்க உடல் தேவை . 
மாயை என்னும் பாசம் பசுவின் இயக்கத்தை தாங்க உடலெடுக் 
கிறது . இந்திரிய இயக்கத்தோடு மாயை உடலெடுத்த அணுவைச் 
சதாசிவம் என்கின்றார் திருமூலர் . திருமூலர் கூறிய சதாசிவத்தை 
இன்றைய 

அறிவியலறிஞர்கள் விலம் என்றும் 
செல் என்றும் பற்பல மொழிகளில் கூறுவது 

விளங்கா 
நிற்கின்றது . 

ஆகவே , மெய்ஞானிகள் கூறிய சதாசிவத்தையே 
அறிவியலறிஞர்கள் விலம் என்றும் செல் என்றும் 
கூறுகின்றனர் . 


றன . 


உடனே 


நாளில் 


G 


ஆகவே , அறிவற்ற அணுவிலுள்ள பதி பசுவை அறிவுறுத்த 
பசு இயங்குகிறது . பசு இயங்க மாயை என்னும் பாசம் உடனே 
உடல் அமைக்கிறது . பாச உடலில் அமைந்த பசு இயங்குகின்ற 
போது சீவ அணு ஏற்பட்டது . சீவ அணு எப்போது தோன் 
றிற்று என்பதற்குத் திருமூலர் கூறுவதாவது எவ்வாறு பதி பட் 
பாசம் அனாதியோ அவ்வாறே சதாசிவமும் அனாதி என்கிறாற் 
ஆகவே சதாசிவம் அனாதி . அதனுள் பதி 

என்ற 

விலசமும் 
விலாசமும் 
ற 

என்ற விலசப்பையும் அனாதி 
காலமாசு மருவி இருக்கின்றன . 


பசு 


என் 


பாசம் 


156 


ஆகவே , 


உயிருக்குப் பருமன் அளவு , சலனம் 

சலனம் : - உயிர் எந்த உடலைத் 
தனக்கு உறைவிடமாகக் கொள்கின்றதோ அந்தப் பருமனுக்கு 
ஏற்பத் தன்னைக் கூட்டவும் , குறைக்கவும் , விரிக்கவும் , சுருக்கவும் 
வல்லது . 

இக்கருத்தை விரிக்கு முன் கவனிக்க வேண்டிய குறிப்பு 
கள் இரண்டுள . 

உயிர்கள் பல . அவை நித்தியப் பொருள்கள் . 
அவற்றின் உண்மை இயல்பு ஞானமே . 

ஞானமே . எனினும் உடலோடு 
கட்டுண்ட நிலையில் உயிர்கள் யாவும் ஒரே தரத்தன அல்ல . புலன் 
பொறிகளின் தொகைகளுக்குத் தக்க ஓரறிவுடையன் 
தொடங்கி ஆறறிவுடையன வரையுமாகப் பல தரத்தன . இது 
ஒரு குறிப்பு . உடலெடுத்த உயிர்கள் 

மறுபடியும் அழியும் 
வரையில் மீண்டும் தோற்றத்துக்குட்படுந் தன்மையன . 
மற்றக் குறிப்பு . எனவே , மிகச் சிறிய அளவினதாகிய ஓர் 
எறும்பின் உடலுள் புகுந்து உய்த்த சீவன் மிகப் பெரிய அளவின 
தாகிய யானையின் உடலுள் புக வேண்டின் , அவ்வுடல் முழுதுஞ் 
சென்று செறியத்தக்கதாகத் தன்னை பெரிதாக்கிக் கொள்ள 
வல்லது . இதே போல யானை உடலிற் குடியிருந்த சீவன் பின் 
ஓர் எறும் பின் உடலிற் குடியிருக்க நேரிடின் அதற்குத் தக்கத் தன் 
பருமனைச் சுருக்கிக் கொள்ளும் . அதாவது தனக்கென வடிவம் 
எதுவும் இல்லாத உயிர் , தான் எந்த உடலை எடுக்கின்றதோ 
அந்த உடலினது வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறது . 
உடலில் உயிரில்லா இடமே இல்லை என்னும்படி உயிராய் நிறைந்து 
கிடக்கின் றன . 

மற்றும் அணுக்களும் அணுக்களிலுள்ள துணுக்குகள் சதா சலன 
முற்றுக்கொண்டே இருக்கும் . அதாவது அணுக்களிலுள்ள 
துணுக்குகள் திருக்கூத்து தாண்டவம் புரிந்து கொண்டே 
இருக்கின்றன . அவ்வணுக்களுள் 
அதிலும் தன்னுட் பிரிவான 

முக்கியமாக இருள் 
மயமானது . கருமை நிறமுடையது . அணுவின் திருக்கூத்தின் 
செய்கையாலும் மகிமையாலும் 

என்றும் அருவத்தி 
ணுக்கினுள் என்ற அருவ மண் 

அதிவிரைவில் 
முறுகிறது . அணுக்கள் உற்றும் , கண்டும் ,, உணர்த்திட 
பெய்வகை கூடிப் பிரிவதும் செய்யும் , திரள்வதும் செய்யும் . 
வெவ்வேறு ஆகி விரிவதும் செய்யும் , இவ்வணுக்களின் செய்கை 
யைத்தான் திருக்கூத்து என்றும் தாண்டவக் 

கூத்து 

என்றும் 
சித்தர்கள் தங்கள் ஞானத்தால் கண்டு களித்தார்கள் . அத்திருக் 
கூத்தினை உலகுக்குத் திறம்பட எடுத்து கூறினார்கள் . 

சமய வாயிலாகப் பின் வந்த மதப்பற்றுடையவர்கள் 
சமயமாகப் போதித்துப் போந்தமையில் இடர்ப்பாடுகள் மிகுந்தன 
எனவே , சாதாரணமாக அணுக்களின் உயிர் , உயிர்ப் படக்கம் 
பேருறக்கம் . உறக்கம் என்ற அவத்தை அல்லது நிலைகளிலுள்ளது 
அதாவது சலனமற்ற நிலையிலுள்ளது என்று கூறவும் வேண்டுமோ 
சலனமற்ற நிலையிலிருந்து கரி என்னும் மாயேயம் 

அருவ மண் 
பூதமாகவும் , மாயை அருவ நீர்ப் பூதமாகவும் , கன்மம் அருவ 
தீப்பூதமாகவும் , 

அருவவளிப் 

பூதமாகவும் , 
திரோதானம் அருவ வெளி பூதமாகவும் உள்ளன . மாயேயம் , 
மாயை கன்மம் , ஆணவம் , திரோதானம் ஆகிய அருவ பூதங்கள் 
உற்றும் , கண்டும் உணர்த்திட பெய்வகை கூட்டுறவால் திரண்டு 
ஐவகை அவத்தையோடு கூடிய உயிர் , சடப் பொருள் அகத்தே 
உண்டாகிறது . 


பாச 


தான் 
அணுக்கள் 


மாயை 


மாயை 


கரி 


பூதம் 


சலன 


ஆனால் , 


அதனைச் 


ஆணவம் 


157 


க 


கனவு 


சிறிது 


கனவு 


என்று சித்தர்கள் உறுதியிட்டுக் கூறுகிறார்கள் . ஆகவே , அணுவி 
னுள் அகத்தே உள்ள உயிரும் அதே அணுவின் புறமாகவுள்ள 
மாயையும் உருவப் பொருளாகும் போது உயிர் உருவப் பொருளின் 
அகத்தே அடங்கிச் சடம் புறத்தே தோன்றுகிறது . ஆகையினாலே 

கொள்கையைக் கொண்டே உயிருக்கு ஐந்து நிலைகள் ( அவத் 
தைகள் ) ( மாறுதல்கள் ) உண்டு . உயிர்கள் 

அனந்தம் . 
ஒவ்வொரு அணுவிலும் உயிர் ஐந்து நிலைசளை 

உடையது . 
அவை 1. விழிப்பு நிலை , 2 . 

3 . 

உறக்கம் , 
4. பேருறக்கம் , 5. உயிர்ப்படக்கம் என்பனவாம் . முக்கியமாக 
உருவப் 

பொருள்களிலெல்லாம் உயிர் , உயிர்ப் படக்கம் , 
பேருறக்கம் , உறக்கம் என்ற நிலைகளிலிருக்கின்றன . 
லன்றோ அவைகளுக்குச் சலனமில்லை , உணர்ச்சியில்லை . 

அவைகள் 
முழுமையும் உறக்க நிலையை மட்டும் அடைந்து அருவ பூதங்கள் 
சலன முற்றால் செடி , கொடி , மரம் வகைகளாகத் தோன்றுகின்றன . 
மேலும் , கனவு நிலையை மட்டும் அடைந்தால் மிருகங்களாகத் 
தோன்றுகின்றன. விழிப்பு நிலையை அடைந்தால் மனித தோற் 
றம் எடுக்கின்றன. கனவிற்கும் , விழிப்பு நிலைக்கும் இடையே 
ஓரறிவு முதல் ஆறறிவு வரையிலுள்ள சலனமுள்ள ஜீவன்கள் 
தோன்றுகின்றன . ஆகவே , உறக்க நிலையிலும் 
நிலையிலும் சலனம் இருந்தால் தொட்டால் சிணுங்கி , அழுகண்ணி 
தொழுகண்ணி போன்றச்செடிகள் தோன்றுகின்றன : உறக்கமும் 
கனவும் மாறி மாறியுள்ள உயிர் மிருங்களாக உள்ளன . அதனால் , 
அவைகளுக்கும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரையிலுள்ள பேதங் 
களால் எறும்பு முதல் மனித உடல் வரையிலுள்ள பேதங்களால் 
சீவன்கள் காணப்படுகின்றன . 

உயிர் நித்தியமாக எல்லாவற்றிலும் ஊடுருவி 
நிறைந்து இருந்து தன்னுடைய சலன பேதங்களுக்கு ஏற்ப உருவம் 
எடுக்கிறது என்று பெறப்படுகிறது . ஆகவே , உயிர் 

எல்லா 
அணுக்கள் அகத்தே உள்ளது . புறத்தே 

உள்ளதல்ல என்று 
பெறப்படும் . 
ஆனால் , உயிருக்குச் சலனமும் 

பேதங்களும் 
தோன்றின ? எவ்வாறு தோன்றியது என்ற கேள்வியும் பிறக் 
இக் கேள்விக்குச் 

கள்விக்குச் சைவ சித்தாந்திகள் அணுவினுள் 
உள்ள பதி சலனத்திற்குக் காரணம் என் கிறார்கள் . சித்தர்கள் 
சடமாகிய தங்கள் உடலைப் பிணமாகக் கிடத்தாமல் அருவமாக 
( அணுத்தத்துவமாக ) ஆக்கிக் கொண்டார்கள் எனவே , உயிரின் 
தோற்றத்தைப் பற்றி இது தான் சித்தர் கொள்கை . 

இன்றைய நாளில் கரி என்னும் மண் பூதத்தாலும் அப்பு 
என்னும் பூதமான நீர் வகையாலும் , தேயு என்னும் ஒளி தீ 
வகையாலும் , வாயு என்னும் காற்றின் வகையாலும் , 
என்னும் பூதமாகிய வெட்ட வெளியின் 

வகையாலும் அடங்கி 

உண்டாயிற்று 
அருவ உருவப் பொருள்களால் இந்த உலகம் 
என்பது வெள்ளிடை மலை . 

மலை . ஐம்பூதக் கூட்டுறவால் அருவமான 
உயிர் சடப் பொருளினூடே அகத்தே அமைந்து 

சலனமுறுகிறது 
என்றே பெறப்படுகிறது . உயிர் முக்காலும் 

நித்தியமானது . 
உயிர் எப்போது தோன்றியது என்ற விவாதத்திற்கு இடமே 
யில்லை . 


ஆகவே , 


சலன் 


ஏன் 


G 


கிறது . 


ஆகாயம் 


158 


வாயு . 


அருகில் 


என்பது 


மண் என்றால் பூமி . பூமியில் கிடைப்பது கரி . அப்பு என்றால் 
நீர் , நீரை உண்டாக்குவது நீர்வாயு . தேயு என்றால் தீ , ஒளி. 
ஒளியையும் தீயையும் தருவதற்கு மூலாதாரம் பிராண 
வாயு என்றால் காற்று . காற்றிலே பெரும் பகுதி உப்பு வாயு . 
ஆகாயம் என்பது வெறும் வெளி . ஆகவே , கரி , நீர்வாயு, பிராண 
வாயு , உப்பு வாயு , ஆகாயம் என்ற 

பஞ்ச பூத 

சேர்க்கையினால் 
உயிர் உண்டாயிற்று என்ற கூற்று நிலவுகிறது . இப்பஞ்ச பூத 
சேர்க்கையினால் அமிலம் என்ற நீர்மையும் நிகழ்மையும் சலனமும் 
கொண்டதொரு உயிர்ப் பொருள் தோன்றுகிறது என்று நவீன 
அறிவியலறிஞர்கள் பகருகிறார்கள். உயிர் தோன்றுவதற்கு மேற் 
கூறிய அடிப்படைப் பொருள் மாத்திரம் இருந்தால் போதாது . 
அதற்கேற்ற சூழ் நிலை வேண்டும் . 

குறிப்பிட்ட 

வெப்பம் 
வேண்டும் . உயிர் தோன்றினால் அதற்கு வளர்ச்சியுண்டு . வளர்ச் 
சிக்கு உணவு தேவை . தண்ணீர் தேவை . இந்தச் சூழ்நிலை பூமி 
யில் எப்பொழுது ஏற்பட்டதோ அப்போது உயிர் தோன்றிற்று 
என்று அறிவியலறிஞர்கள் கூறுகிறார்கள் . ஆகவே , 

முன்னர் 
சித்தர்கள் சொன்ன கொள்கைக்கு ஓரளவு தற்கால அறிவியலறி 
ஞர்கள் கிட்டத்தட்ட 

வருகிறார்கள் என்றே சொல்ல 
வேண்டும் . 

உயிர் தோன்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஐம்பது கோடி 
வருடங்களுக்கு முன் என்பது அறிவியலறிஞர்களின் துணிபு . அந்த 
உயிர் முதன் முதலில் தோன்றியது கடலிலே 

தான் 
ஆராய்ச்சியாளர்கள் கண்ட உண்மை . இதையேதான் நம் நாட்டு 
தமிழ் அறிஞரும் முதன் முதலில் ஆண்டவன் 

மச்சாவதாரம் 
எடுத்தார் . அதாவது மீனுருவத்தில் தோன்றினார் . பிறகு கூர்மா 
வதாரம் . ஆமை நீரிலும் நிலத்திலும் வாழும் பிராணி . உயிர் 
நீரிலும் நிலத்திலுமாகச் சஞ்சரிக்கிறது . அதன் பிறகு வராகவ 
தாரம் . பன்றி உருவம் . பன்றி 

பன்றி நிலத்தில் மாத்திரம் வசிக்கும் 
பிராணி பிறகு நரசிம்மாவதாரம் . நரன் என்றால் மனிதன் . சிம் 
மம் மிருகத்தைக் குறிக்கின்றது . மனிதனும் மிருகமும் ஒன்று 
சேர்ந்த உருவம் . 

வாமனாவதாரம் . குள்ள உருவம் 
படைத்த மனிதன் . அதன் பிறகு பரசுராமாவதாரம் . வில்வலிமை 
பெற்ற மனிதன் . இராம அவதாரம் எல்லா நற்குணங்களைப் 
பெற்ற ஆற்றலுடைய 

மனிதன் . பிறகு 

பலராமாவதாரம் . 
கலப்பையைப் பிடித்து நிலத்தைப் பண்படுத்தி உழவுத் தொழி 
லில் வலிமையுற்ற மனிதன் . கிருஷ்ணாவதாரம் . உடல் , உள்ளம் 
அறிவு மூன்றும் பக்குவமடைந்த மனிதத் தோற்றம் . இவ்வாறு 
புராணம் சொல்லுகிறது . கற்பனை களைக் களைந்து விட்டு உண்மைப் 
பொருள்களை மட்டும் ஆராய்ந்தால் 

இன்றைய 

அறிவியல் 
ஆராய்ச்சிக்கு ஒத்து பரிணம தத்துவத்தைப் 

போதிக்கிறது . 
மேனாட்டு உயிர் நூல் அறிவியலறிஞர்கள் இந்த ஒற்றுமையைக் 
கண்டு வியக்கிறார்கள் . இவையெல்லாம் நம் சித்தர்கள் முன்னரே 
கண்ட முடிவுகளாகும் . 

பூமி வெகுவாகக் குளிர்ந்ததும் உயிரினங்கள் தோன்ற சூழ்நிலை 
ஏற்பட்டது . முதலில் உயிரினம் நீரில் தான் உற்பத்தியாயிற்று 
என்று தற்கால அறிவியலறிஞர்களும் புராதன சித்தர்களும் சந்தே 
கமின்றிக் கூறுகின்றனர் . 


பிறகு 


159 


தன . 


நீரில் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தவுடன் அவற்றின் 
எண்ணிக்கை பெருகின . அதற்கேற்ப அவைகளுக்குள் வாழ்க் 
கைப் போராட்டம் ஏற்பட்டது . அந்த நிலையில் பூமியின் அடிப் 
பாகத்திலிருந்து அப்போதைக்கப்போது வெளியே பிதுங்கி வந்த 
பொருள்கள் பூமியின் மேல் படிந்து மண்ணாகிப் பெரிய பெரிய 
நிலப் பரப்புக்களையும் உண்டாக்கிக் கொண்டிருந்தன. நீரில் வாழும் 
சீவராசிகள் போராடிப் போராடி பல உயிர் நீத்தன. சில வாழ்ந் 

இன்னும் சில நிலத்தின் மேல் ஏறி தஞ்சம் புகுந்தன . 
நீரில் இருக்கும் போது சூழ்நிலைகள் வேறு . நிலத்தின் சூழ்நிலைகள் 
வேறு . இந்தச் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த உயிரினங்களின் 
உடலில் வியக்கத்தக்க மாறுதல்கள் தோன்றின . அவ்வாறு நீரி 
லிருந்து நிலத்தை அடைந்து பரிணமித்த உயிரினம் தான் ஆமை . 
சீதோஷ்ண நிலைகளிலிருந்து தன்னைக் காப்பாற்றிக் கொள்ளவும் 
மழை , காற்று முதலிய இயற்கையின் வெறியாட்டங்களிலிருந்து 
தப்பித்துக் கொள்ளவும் தன்னைப்போல் நீரிலிருந்து நிலத்திற்குள் 
வந்து தஞ்சம் புகுந்த மற்றப் பிராணிகளிடமிருந்து தன்னைப் 
பாதுகாத்துக் கொள்ளவும் அந்த ஆமைக்கு உறுதியான மேலோடு 
உண்டாயிற்று . 


காலப்போக்கில் அதன் உடலில் மேலும் சில மாறுதல்கள் 
பரிணமித்தன . மெதுவாக ஊர்ந்து செல்லும் ஆமைக்கு நான்கு 
கால்கள் முளைத்தன . பின்னும் மேலோடு போய் முதுகெலும் 
புடன் கூடிய எலும்புக் கூடு ஏற்பட்டது . அதன் அங்க அவய 
வங்களைச் சுலபமாக அசைத்துத் துரிதமாக ஓரிடத்திலிருந்து 
மற்றோரிடத்திற்குச் செல்வது சாத்தியமாயிற்று . இவ்வாறு பரிண 
மித்த புது உயிரினமே பன்றி . 

பன்றியின் தோற்றத்துக்குப் பிறகு மிருகத்திற்கும் மனிதனுக்கு 
மிடையே நிகழ்ந்த ஒரு பரிணாம நிகழ்ச்சியாகக் கொள்ளலாம் . 
இந்த இடைக்காலத்தில் மிருகமும் அல்லாத மனிதனும் அல்லாத 
ஓர் உருவம் படைத்த பிராணியாக உயிர் தோன்றிற்று . ஆகவே , 
நரசிம்மாவதாரத்தை மிருகத்திற்கும் மனிதனுக்குமிடையில் 
ஏற்பட்ட பரிணாம திருப்பம் என்று தான் கொள்ள வேண்டும் . 


மனித இனம் முதன் முதலில் குள்ள உருவம் படைத்த மனித 
உருவம் . அதைத்தான் ( வாமனன் ) இலெமூரியா என்ற தேவாங்கு 
மனிதனிலிருந்து ஆரம்பம் என்ற உண்மை திருவிக்ரமன் வானளா 
விய மனிதன் . இங்கிருந்து மனிதன் உருவத்தின் உடல் , உள்ளம் 
அறிவு இம்மூன்றும் பெருகி வளர்ச்சியடையலாயின . 

இயற்கை சாத்திர நிபுணரான ஹால்டேன் போன்றவர்கள் 
தசாவாரத்தில் புதைந்து கிடக்கும் 

பரிணாம 

தத்துவங்களைப் 
பற்றி வியந்து பேசிய பிறகு 

நாமும் இதைப் 

தைப் பற்றிக் 
காஞ்சம் சிந்திக்கத் தொடங்கியிருக்கிறோம் . 


தான் 


உயிர் அல்லது சீவன் என்பது ஊனக் கண்களுக்குப் புலப்படாத 

மகத்தான சக்தி . அந்தச் சக்தி மயமான பூமியில் 
சேர்ந்து ஓர் உருவத்தைப் பெறும் போது தான் இவ்வுலகில் 


160 


அந்த உயிரினு டைய ஆற்றல் வெளிப்படுகின்றது . அந்த உயிர்ச் 
சக்தியே நம் மாமுனிவர்கள் பரமாத்ம சொரூபமாகப் பார்த்தார் 
கள் . அந்த உயிர்ச்சக்தி காலப் போக்குக்கு ஏற்ப அப்போதைக் 
கப்போது பிரகிருதியான பூமியிலுள்ள பொருள்களுடன் சேர்ந்து 
தோன்றுகிறது . அப்போது உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி 
ஆங்காங்கே ஏற்படும் உயிர் வாழ்க்கைத் திருப்பங்களை ஆண்டவ 
னின் அற்புதமான அவதாரங்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன . 
இப்பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த சீவ சக்தியை 
ஆண்டவனாகக் கருதினார்கள் நம் பெரியோர்கள் . ரே உயிர்ச் 
சக்தி பற்பல சூழ்நிலைகளில் பற்பல உருவங்களை எடுத்துக்கொள்ளும் 
பேருண்மையைக் கண்டறிந்தார்கள் . இவ்வாறு பரிணாமத் தத்து 
வத்தை ஓரளவு புரிந்த நம் பெரியோர்கள் கண்ட உண்மையை 
கீழ்க்கண்ட அடிகளால் காணலாம் . 


புல்லாகிப் பூடாய்ப் புழுவாய் மரமாகிப் 
பல் விருக மாகிப் பறவையாய்ப் பாம்பாகிக் 
கல்லாய் மனிதராய்ப் பேயாய்க் கணங்களாய் 
வல்லசுர ராகி முனிவராய்த் தேவராய்ச் 
செல்லாஅ நின்ற இத்தாவர சங்கமத்துள் 
எல்லாப் பிறப்பும் பிறந்திளைத்தேன் . 

( திருவாசகம் - சிவ புராணம் - 26-31 . ) 
முதல் சீவராசி நீரில் தான் தோன்றியது . அது தான் பாசி . 
அது ஒரு தாவர வர்க்கம் . அதன் பிறகு கடல் பஞ்சு . இவ்வாறாக 
சின்னஞ்சிறு புழுக்கள் போல உண்டாகி மேலோடுகளுடன் காணப் 
பட்டன . அவ்வாறு தோன்றியது முத்துச் சிப்பி . காலக்கிரகத் 
தில் சிறு செடிகள் உண்டாயிற்று . 

வருடங்களில் 
ஏழு வகை உயிரினங்கள் தோன்றின வென்று நம் முன்னோர்கள் 
உறுதியாகக் கூறுகிறார்கள் . 


பல 


கோடி 


161 


தோற்றமும் ஒடுக்கமும் . 


உலகத் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் ஆராயுமிடத்து 
உள்ளது போகாது இல்லது வராது என்ற அடிப்படைத் தத்து 
வத்தில் அடங்கியுள்ளதில் காணலாம் . 

இதற்கு அளிக்கப்படும் 
விடையையொட்டி கொள்கைகளை மூன்று பிரிவுகளாகப் பிரிக்க 
லாம் . அவை : 


( 1 ) இறை ( பதி ) ஒன்றுமில்லாததிலிருந்து அதாவது சூன் 
யத்திலிருந்து உலகு படைக்கப்பட்டது ஒரு பிரிவு 


( 2 ) இறை தன்னிடத்திலிருந்தே உலகைத் தோற்றுவித்தது 
- இரண்டாம் பிரிவு . 

( 3 ) அணுக்கள் அல்லது மாயை ஆகிய மூலப் பொருள்களி 
லிருந்து உலகு உற்பத்தியானது - மூன்றாம் பிரிவு . 


( 1 ) மாற்றத்தால் ஆயது இவ்வுலகம் . 


Jn . L 


மாற்றம் என்பது என்ன ? மாற்றம் நிகழுகின்றது என்னும் 
போது உண்மையில் என்ன நிகழ்கின்றது என ஊன்றி சிந்திக்க 
வேண்டும் . கண்ணுக்குப் புலனாகாதபோது கணத்துக்குக் 
கணம் இடையறாது நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றம் , 
பொருளில் சில பகுதிகள் மட்டும் நிகழ்கின்றதா அல்லது பொருள் 
முழுதுமே மாறுகின்றதா என்பதே அடுத்து ஆராய வேண்டியது . 

மாற்றம் பொருளின் சில பகுதிகளில் மட்டும் நிகழ சில பகுதி 
கள் மாற்றம் அடையாது நிலைத்து நிற்கின்றன எனக் கொள்வது 
தவறு . மாற்றம் ஒவ்வொரு பொருளிலும் உள்ளும் புறமும் 
மேலும் கீழும் 
கீழும் அணு அணுவாக 

நிகழ்ந்து கொண்டிருக்கிறது 
என்பது தான் உண்மை . ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கண 
மும் அதே போன்ற ன்னொன்றாகவோ அல்லது அதனின்று வேறு 
பட்ட ஒன்றாகவோ 

மாறியபடியே இருக்கின்றது . மாறு முன் 
இருந்த அதே பொருள் தா 

ன் , 

மாறிய பின் இருக்கின்றது 
நாம் கருதுவது தவறு மாறு முன் இருந்ததும் மாறிய பின் இருப் 
பதும் ஒன்று போல இருப்பதால் நாம் அவை இரண்டையும் ஒரே 
பொருள் எண்ணுகிறோம் . உண்மையில் அவை 

இரண்டும் 
ஒன்றல்ல . 

கணத்தில் இருக்கும் பொருள் மறுகணத்தில் 
இருப்பதில்லை எனினும் மாற்றம் நிகழும் வேகத்தில் தொடர்ச்சி 
அறாத ஒரே பொருளாகவே அவை காணப்படுகின்றன . காலையில் 
நாம் விட்டு நீங்கும் வீடு வேறு , மாலையில் வந்து புகும் வீடு வேறு 
மாற்றம் சிறிய அளவில் நிகழும்போது அது நமக்குப் புலப்படு 
தில்லை . 

மாற்றம் நிகழுகின்றது ன்று கூட நம்மால் உணர முடிவ 
371 - B -211 


என 


என 


162 


. 


இன் 


தில்லை . அது பெரிய அளவான பின் தான் நாம் அதனைக் காண் 
கிறோம் என மேலே கூறினோம் . மாறும் போதும் மாற்றம் நமக்குப் 
புலனாவதில்லை . அது வேறொன்றாக மாறும் போது தான் புலனாகிறது . 

மாறுதல் என்றால் அழிதல் அல்லது நீங்குதல் என்பதே கருத்து 
மாற்றம் என்பது ஒரு 

பொருள் 

அழிந்து அதனிடத்தில் 
னொன்று தோன்றுவது . எனவே , ஒரு பொருள் இன்னொன்றாக 
மாறிய பின்னும் முதல் இருந்த பொருளே நிலைத்து நிற்கின்றது 
கொள்வது தவறு . 

முன்னிருந்த அதே பொருள் தான் 
பின்னும் இருக்கிறது எனின் , மாற்றம் நிகழவில்லை என்றாகும் . 
மாற்றம் நிகழ்ந்தது எனின் முன் இருந்தன அழிந்து வேறு ஒன்று 
தோன்றியது என்றாகும் . 

எந்த 

பொருளும் தொடர்ந்து 
கூட நிலைப்பதில்லை. தோன்றிய அக்கணமே அது 
போன்ற 

இன்னொன்றைத் தோற்றுவித்து விட்டு 
மறைந்து விடுகின்றது . 


எனக் 


கணம் 
தன்னைப் 


ஒன்று மறைய , அதனிடத்தில் அதே போன்ற இன்னொன்று 
தான்றுவதுதான் மாற்றம் எனப்படுவதாயின் ஒன்று தான் மாறி 
இன்னொன்றாய் நிற்கின்றது எனக் 

கூறுவது பிழை . 

மாறிய 
பொருள் பின்னும் நிலைக்கின்றது என்பது அழிந்த பொருள் அழிந்த 
பின்னும் இருக்கின்றது என்பது போன்றது . 


கின்றது 


நாம் அனைவரும் சாதாரணமாக நினைப்பது ஒரே பொருள் 
தான் காலத்துக்குக் காலம் பெரிதாகவோ சிறிதாகவோ சிறு மாறு 
தல்களை அடைந்து நிலைத்து நிற்கின்றது என்பதே . ஆனால் மேலே 
நாம் காட்டியவை மூலம் உண்மை நாம் நினைப்பதற்கு நேர் மாறா 
னது என்பது புலனாகும் . ஒரு கணத்துக்கு மேல் நிலைத்து நிற்பது 
எனப் பேசத்தக்க பொருள் எதுவும் இல்லை . மாற்றம் ஒன்று தான் 
உண்மை . அது தான் தொடர்ச்சியாய் இடையறாது நிகழ்ந்து 
காண்டிருக்கிறது . ஒன்று அழிகின்றது , இன்னொன்று தோன்று 
ஒரு பொருளும் கணம் கூட நிலைப்பதில்லை . 

எனவே 
பாருளும் ஒன்றும் இல்லை . மாற்றந்தான் 

உளது . 

நிலை பேறு 
என்பது பொய் . மாற்றம் என்பது தான் மெய் . நிலைபேறும் 
மாற்றமும் ஒன்றுக்கொன்று நேர்மாறானவை . இரண்டும் உண்மை 
யாய் இருத்தல் 

முடியாது . நிலைபேறு 

உண்மையானால் 
மாற்றம் பொய் . மாற்றம் உண்மையானால் நிலைபேறு பொய் . 
காய் கனியான பின் காய் தான் கனியானது . இரண்டும் 

ஒன்று 
தான் . காய் 

காய் இன்னும் உள்ளது . காயான ஒரே பொருள் தான் 
கனியாகவும் நிலைத்திருக்கின்றது எனின் மாற்றம் நிகழவில்லை .. 
மாற்றம் நிகழ்ந்தது 

உண்மையில் நிலைபேறு என்பது பொய் . 
மாற்றம் இளைஞனாக இருந்தவன் தான் இன்று முதியவனாக இருக் 
கிறான் . நேற்றிரவு உறங்கச் சென்ற அதே நான் தான் இன்று 
காலை விழித்து எழுந்தேன் என அனுபவங்களைத் தொடர்பு படுத் 
தும் ஒரு நிலையான அடிப்படை . அணு உயிர் போன்ற பொருள் 
கள் எதுவுமில்லை . மாறி மாறி அதிக வேகமாக நிகழ்ந்து கொண் 
டிருக்கும் எண்ணக்கோவை , உணர்ச்சி சேர்க்கை போன்றவை தான் 
உள்ளவை . இடையீடில்லாத காரணத்தால் அவை ஒரே பொரு 
ளாகக் காணப்படுகின்றன. அன்பும் அழியும் 

பொருளும் 


163 


அதனிடத்தில் தோன்றும் பொருளும் தம்முள் வேற்றுமை சிறிதும் 
இன்றி ஒன்று போல காணப்படுவதால் ஒன்று போன்ற இரண்டை 
ஒன்று எனக் கருதுகிறோம் . 

மாற்றம் சதா நிகழ்ந்து கொண்டிருக்கும் . இந்த ஓட்டத் 
தாலும் , மாற்றத்தாலும் ஆயதே இப்பிரபஞ்சம் . அதன் 

அசேதனப் பொருள்கள் அனைத்திலும் ஒட்டம் 
நிகழுகின்றது . ஓடுவான் இல்லை . மாற்றம் நிகழுகின்றது . மாறும் 
பொருள் கிடையாது . செயல் நிகழ்கின்றது . செய்வோன் இலன் . 


கண் 


ணு 


ள்ள 


சேதன 


மாறும் பொருள் இல்லாமல் மாற்றம் மட்டுமே நிகழ்கின்றது 
என மேலே கூறப்பட்டது . எந்தப் பொருளையெடுத்து ஆராயத் 
தொடங்கினாலும் 

குண இயல்புகளின் 

சேர்க்கையை அல்லது 
தொகுப்பை விட குணி அதாவது அவ்வியல்புகளையுடைய பொருள் 
எதுவும் இல்லை என்பதையுணரலாம் . சக்கரம் கடின முடையது 
வட்ட வடிவமுடையது ; வெண்ணிறமுடையது என்று 

கூறப் 
பட்டுள்ளது . இது தவறு . கடினம் , வட்டம் . வெண்ணிறம் ஆகிய 
வற்றையுடைய சக்கரம் என்ற பொருள் எதுவும் இல்லை என்பது 
புலனாகும் . 

அவ்வியல்புகள் இல்லாமல் சக்கரம் என்று ஒன்று இல்லை . 
எனவே சக்கரம் என்ற பொருள் அவ்வியல்புகளையுடையது எனக் 
கூறல் பொருளற்றப் பேச்சாகும் . குண இயல்புகளின் தொகுப் 
பையே உயிரென்றும் உடலென்றும் குறிக்கிறோம் . இடையறாது 
மாற்றமடைந்து கொண்டிருக்கும் குணம் , வடிவம் தவிர நிலையான 
உயிர் என்ற பொருளில்லை , என்பது பௌத்த மதக் கொள்கை . 
இது அநாத்ம வாதம் எனப்படும் . இதனாலன்றோ பௌத்த 
ரைக் 

கணபங்கவாதிகள் எனக் கூறுவர் . 


தான் 


செய்வது 


மாற்றம் பொருள் முழுவதையும் பற்றியது மட்டும் அல்ல ; 
அது ஒவ்வொரு கணமும் இடையறாது தொடர்ந்து நிகழ்ந்து 
காண்டே இருக்கின்றது . அதாவது ஒரு பொருள் உண்டென் 
றால் , அது ஒரு 
அது ஒரு செயலைச் செய்ய வேண்டும் . 

செயல் நிகழ்வது 
பொருள் இருக்கின்றது என்பதற்கு அறிகுறி . 

செயல் 
இல்லையேல் பொருளும் இல்லை . இங்குச் செயலைச் 
என்பது தான் காரணமாய் நின்று தன் மூலம் ஒரு காரியத்தை 
ஆக்குவது . காரியம் ஆகவில்லையானால் அது உடனே 

உடனே முளையை 
உற்பத்திச் செய்ய வேண்டும் . அவ்விதை காரணமாய் அதிலிருந்து 
ஒரு காரியம் உடனே தோன்ற வேண்டும் . தோன்றவில்லையாயின் 
காரணம் என்ற பொருளாகிய 

தையும் இல்லை. 

முளையைத் 
தோற்றுவிக்கும் சக்தி விதையில் இருக்கிறது . அச்சக்தி இப்போது 
மறைந்து கிடக்கிறது . சில நாள் கழித்துத் தான் அது தொழிற் 
படும் என்பதைப் பௌத்தர் ஒப்புக்கொள்ளார் . 

இதன் 
பொருட்டே விதை முளையாகிய காரியத்தைத் தோற்றுவித்துத் 
மாய்ந்து விடுகிறது - 

அவ்விதையும் தன் போன் 
இன்னொன்றைத் தோற்றுவித்து விட்டு , தான் மாய்ந்து விடுகிறது 
என்றனர் . 

371 - B - 2-1A 


தான் 


164 


விதை ஒவ்வொரு கணமும் ஏதாவது ஒரு விதத்தில் தொழிற் 
பட்டுக்கொண்டிருக்கிற தென்பதை நிலை நாட்டுகிறார்கள் . 


ஆனால் 


என் 


ங்ஙனம் ஒரு விதை தன் போன்ற 

விதை தன் போன்ற இன்னொன்றைத் தோற்று 
விக்கின்ற தெனின் , விதை வேறு எதையும் தோற்றுவிக்காமல் 
என் இன்னொரு விதையைத் தோற்றுவிக்க வேண்டும் ? இரு 
விதைகளுக்குமிடையிலுள்ள தொடர்பு என்ன ? 

ஒரு சாரார் 
தற்செயலாய் நடக்கின்றது என்கிறார்கள் . இதற்கு முக்கிய 
காரணம் கடவுளின் ஆணை என்பார் இன்னொரு சாரார் . 
பொருளின் சுபாவம் , துணை செய்ய வல்ல புறச் சாதனங்கள் 

ரண்டுமே காரணம் பௌத்தர் கொள்வர் . ஒரு 
நிகழ்ச்சியின் தொடக்கம் மட்டுமே அதற்குச் சாதகமான புறக் 
காரணங்களில் தங்கியுள்ளது . நிகழ்ச்சி தொடங்கி விட்டால் 
அதற்குச் சாதகமான சூழ்நிலை இருக்கும் வரை அது தொடர்ந்து 
நிகழ்வது சுபாவத்தைப் 

பொறுத்தது . 

திரி , எண்ணெய் ஆகிய 
துணைச் சாதனங்கள் இன்றித் தீக் கொழுந்து தோன்றாது . 
அவற்றின் துணை கொண்டு தோன்றியபின் அவற்றுள் ஏதாவது 
ஒன்று குறையும் வரை இடையறாது தோன்றிய வண்ணமாய் 
இருப்பது அதன் நியதி . 

. 


ஆனால் 


வேறு 


வகை . 


ஆகவே , ஒரு பொருள் மாறும் போது அதன் பகுதிகள் மட்டுமே 
மாறுவதில்லை . பொருள் முழுவதுமே மாறி 

ஒன்றாகி 
விடுகின்றது . கண்ணுக்குத் தோன்றாவிடினும் மாற்றம் ஒவ்வொரு 
பொருளிலும் ஒவ்வொரு கணமும் நிழ்ந்த வண்ணமே இருக்கின் 
றது . மாற்றம் இரு 

ஒரு பொருள் தன்னைப் போன்ற 
னான்றாக மாறுவது ஒன்று தன்னின் சற்று வேறாய் ஒன்றாக 
மாறுவது மற்றொன்று . இவற்றுள் முதலாவது 

மாற்றம் 
நிகழ்கின்ற தென்றும் , மாற முன்னிருந்த பொருளும் மாறிய பின் 
னுள்ளதும் ஒன்றல்ல என்றும் கூறும் பெளத்த கொள்கை இங்குக் 
குறிப்பிடத் தக்கதாகும் . 


வகை 


( 2 ) பகுதிகளால் ஆயது உலகம் 


ஓரினப் 


புறத்தேயுள்ள பொருள்களை ஆராய்வதில் ஆராய்பவனுக்கும் 
ஆராயப்படும் பொருள்களுக்கும் தொடர்பு எப்படி ஏற்படுகின்றது 
என்பதே ஆய்வு . காண்பவனும் அறிபவனு மாகிய ஆன்மா புரி 
யட்டப் பொருள் . வை இரண்டும் ஓரினத்தனவல்ல . 
பொருள்கள் தான் ெ டர்புபட முடியும் . ஏதாவது ஒருவிதத் 
திலாவது ஒற்றுமையிருந்தால் தான் தொடர்பு ஏற்பட முடியும் . 
முற்றிலும் முரணான இரு பொருள்களுக்குத் தொடர்பு ஏற்படுவது 
எப்படி ? புரியட்டப் பொருளாகிய ஆன்மா புறப் பொருள்களில் 
தூலமாகப் பொருந்துவதில்லை . ஆன்மாவில் ஏற்படும் அறிவுக்குப் 
பொருளாகப் புறத்தே பொருள்கள் உள்ளனவோ என்பதைத் 
தானும் அறிய வழி இல்லை . புறத்தே பொருள்கள் இருக்கின்றன 
என்பது புலனாகும் . யாவும் எண்ணமே ; எல்லாம் கருத்தே 
வெளியிலே உள்ள ஒரு பொருளைக் கண்ணால் நேரே காணப்படு 
கின்றது . அது கையால் தொடத்தக்கதாய் இருக்கின்றது ; 

அப் 
பாருள் உண்மையில் வெளியில் இல்லை . அது கருத்தில் மட்டுமே 


165 


உள்ளது 

ஏனென்றால் , கண்ணால் காண்கிறோம் ; கையால் தொடு 
கின்றோம் என்ற உணர்ச்சிகள் கூட கருத்திலே தான் நிகழ்கின்றன . 
ஒருவர் காணும் இதே பொருளைப் பிறரும் காணுகின்றார்கள் . ஒரு 
பொருள் இருக்கிறதென்பதை மனதின் மூலமே கிடைக்கப் பெறு 
கின்றது . 

அவையும் மனக் கருத்திலுள்ளவை எனப்பெறும் . 
கருத்துக்களுக்கு அப்பாற் சென்று 

அவை 

ஒவ்வொன்றும் 
குறிக்கும் நிகழ்ச்சிகளும் பொருள்களும் உளதோ இலதோ என 
ஆராய்ந்து முடிவு செய்வது கூட கருத்தே எண்ணமே . 
காணும் எல்லா நிகழ்ச்சிகளும் உண்மையில் வெளியே நடந்த 
போதிலும் அவை யாவும் மன எண்ணத்திலேதான் நிகழ்கின்ற 
தெனப் புலனாகும் . 


எண்ணத்தைத் தாண்டி அப்பாற் பாய முடியாது . பாய்ந்து 
புறப் பொருள்களை நேரே தொட முடியாது . இதோ தொடுகின் 
றோம் : தொட்டுவிட்டோம் எனக் 

கருதுவது , உணர்வதுகூட 
எண்ணமே . எப்படி முயன்றாலும் மனத்திரைக்கும் ஆன்மாவுக்கும் 
தொடர்பு இருக்க முடியுமேயொழிய புற நிகழ்ச்சிகளுக்கும் புறப் 
பொருள்களுக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு இருக்க முடியவே 
முடியாது . புற நிகழ்வுகளும் பொருள்களும் பொறிகள் வாயிலாக 
ஆன்மாவின் மனத்திரையில் வீழ்வதும் , அறிவு , உணர்வு அனுபவ 
மாகியவை ஏற்படுவதும் மின் வேகத்தில் நிகழ்கின் 

றன . எனவே , 
இதற்குள் எத்தகைய மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதைக்கூட 
ஆன் மா நன்கு அறிய இயலாது . எப்போது ஆன்மாவுக்கும் புற 
வுலகத்துக்கும் நேரான தொடர்பு கிடையாதோ அப்போதே 
புறவுலகம் ஒன்று உண்மையில் இருக்கின்றதென்பதும் அங்ஙனம் 
இருப்பினும் ஆன்மா கருதுவது போலவே இருக்கின்ற தென்பதும் 
சாதிக்க முடியாதென ஆகின்றன. இந்த வகையில் படிப்படியாகவும் 

விரிவாகவும் ஆராய்ந்ததன் முடிவாக கருத்து மட்டுமே 
உண்மை என்ற கருத்து வாதம் எனப்படும் புரட்சிகரமான தத்து 
வம் தோன்றியது . 

எனவே , கருத்து வாதத்தை ஆதரித்து உலகத் தோற்றத்துக்கு 
மூலப் பொருள் ஒன்றே . மெய்மை வாதத்தை ஆதரித்து உலகத் 
தோற்றத்துக்கு மூலப் பொருள் பல என்று கொள்வோர் ஒரு 
பிரிவினர் . ஆகவே , கருத்து வாதத்தின் பயனாக ஒருமை வா 
எழுந்தது . 

மெய்ம்மை வாதத்தின் மூலமாகப் பன்மை வாதம் 
எழுந்தது . தத்துவ 

உலகில் 

பெரும் பிரிவினர் 
காணப்படுகின்றனர் . 


மிக 


தம் 


( ஞான 


உலகப் பொருள்களைத் தெளிவாக இருபிரிவுகளுள் அடக்கலாம் . 
ஒன்று உயிர் ; மற்றது சடப் பொருள் ஒன்று சிவன் ; மற்றது 
அசீவன் . ஆனால் , இந்தச் சீவன் , அசீவன் ஆகிய இரண்டுள் எது 
நித்தியம் ? இரண்டும் நித்தியமா ? இரண்டும் அநித்தியமா ? 
ஒன்று மட்டும் நித்தியமா ? ஒன்றானால் அந்த ஒன்று எது ? சீவனா ? 
அசீவனா ? அழிவற்ற நிலையான நித்தியப் பொருள் ஒன்று கிடை 
யாது . சீவன் அநித்தியம் ; அசீவன் நித்தியம் என்று உலகாயதத் 
தோர் கொண்டனர் . அசீவன் 

எனப்படுவது தோற்றம் 


166 


தோற்றம் அளவேயன்றி அதற்கு நித்தியத்துவம் 

எதுவும் 
கிடையாது . நித்தியப் பொருள் சீவன் மட்டுமே என்பதே வேதாந் 
திகள் கூற்று . சீவன் , அறிவுற்றது அசீவன் அறிவற்றது ; இரண்டுமே 
நித்தியமானவை என்பதே சமணர் கொள்கை . 


உலகம் உள் பொருள் ; இல் பொருளல்ல ; உலகத் தோற்றத் 
திற்கு மூலப் பொருள் ஒன்றல்ல ; இது தான் சமணர்கள் 
கண்ட 

கொள்கை . ஆன்மாக்கள் அனந்தம் . அவை என்றை க் 
கோ ஒரு நாள் தோன்றியவை அல்ல . என்றைக்கோ ஒரு நாள் 
அழிவனவும் அல்ல . அவை சடத் தொடர்பில்லாமல் இருக்கும் 
போது தான் , அவற்றின் சுய ரூபம் விளங்கும் . அந்த நிலையில் 
அவை முற்றுணர்வும் முடிவிலாற்றலும் உடையவை . சாந்தமும் 
ஞான முந்தான் அவற்றின் இயல்பான சொரூபம் . அசீவ 

காரிய 
மாகிய உடலோடு சேர்ந்தமையினாலேயே தான் அவை தம் இயல்பு 
நீங்கிப் பேரறிவு கெட்டுச் சிற்றறிவுற்று அல்லற்படுகின்றன . 
உலகோடும் உடலோடுந் தொடர்புற்ற நிலையில் அறிவு மழுங்கு 

உடலின் பொறி , புலன்கள் அனைத்தும் ஆன்மாவின் 
சுயரூபத்தை அறிய வொட்டாமல் கட்டுப்படுத்தும் . இக்கட்டு 
களைக் களைந்தால் ஆன்மா தன் இயல்பாகிய சுய சத்தைக் காட்டும் . 
இம் முற்றுணர்வுக்கு - முழு ஞானத்துக்குக் கேவல ஞானமென்று 
பெயர் . அல்லது ஞானம் , பேரறிவு என்றும் கூறுவர் . 


கின்றது . 


சேர்ந்து 


பிரபஞ்சத்தின் இரு கூறுகளுள் ஒரு கூறாகிய அசவனே புலன் 
களுக்கு விடயமாகும் . பளதிகப் பொருள்கள் அனைத்தும் , பிர 
பஞ்சத்தில் பல ஒன்றாவதும் , ஒன்று பல ஆவதும் என்ற 

இரு நிலை 
நிகழ்ச்சிகள் நடக்கின்றன . 

ஒன்றாகச் 

உண்டா 
கியப் பொருளைப் புலனால் அறியப்படுகிறது . ஒன்று பல ஆவது 
புலன்களுக்குத் தெரிவதில்லை . இப்பரந்த உலகம் எதி லிருந்து 
தோன்றியது ? எங்ஙனம் தோன்றியது ? என்பதை அறிய வேண்டு 
மாயின் எதில் போய் முடிவடைகின்றது என்பதை ஆராய 

வேண் 
டும் . ஏஏனெனில் , முடிகிற இடந்தான் பின் தொடங்குகிற இடமும் 

ஒடுங்க இடமானது தான் பின் விரிவதற்கும் ஏதுவாகும் . 
அந்தந்தான் ஆதியுமாகும் . இக் கருத்தையொட்டியே 
சித்தாந்தமும் கூறுகிறது . 


ஆகும் . 


சைவ 


ள்களு 
கின்றன . 


இந்த உலகம் உலகிலுள்ள பொருள்களும் 

ஒரு 

பொய்த் 
தோற்றம் அல்ல . உலகம் உண்மை . உலகிலுள்ள பொ 
உண்மை . எனினும் , அவைகள் அழிந்து அழிந்து தோன்று 
சாதாரண அறிவுடையோர் பொருள்களில் அழிவையும் தோற்றத் 
தையும் கண்ணுக்குப் புலப்படும் 

வரையு 

GL 
தொடர்ந்து கவனிப்பர் . அதற்கு மேல் அவர்கள் அவற்றைத் 
தொடர்ந்ததில்லை . அதற்கு மேலும் தொடர்ந்து ஆராய்ந்தவர்கள் 
சித்தர்கள் . 


தன் 


எல்லை 


பொருளுக்குத் தோற்றம் என்பது என்ன ? அழிவு என்பது 
என்ன ? நம் கண்ணுக்குப் புலனாகும் ஒவ்வொரு பொருளும் 
பிளக்கவோ , பிரிக்கவோ , உடைக்கவோ தக்கதாகவே இருக்கிறது 


167 


எனவே 


நூலின் 


நூல் 


ஒவ்வொரு பொருளும் பல பகுதிகளால் ஆயது . 
பகுதிகள் ஒன்று சேர்வதே பொருளின் உற்பத்தி . பின்னர் அப் 
பகுதிகள் தாமாகவோ பிற காரணத்தாலோ பிரிவதே பொருளின் 
அழிவு . நூல்களின் சேர்க்கையில் ஆடை என்ற ஒன்று தோன்று 
கிறது . 

பின்னர் நூல்களாகப் பிரிந்து விட்டால் ஆடை என்ற 
பொருள் இலதாகின்றது . 

அதன் பகுதியாகிய 

நூலுக்கும் 
அந் பகுதிகள் சேர்ந்து 

தோன்றுகிறது . 
பகுதிகள் 

அழிகின்றது . இதிலிருந்து 
பேருண்மை 

ஒன்று 

புலனாகிறது . பகுதிகளையுடையது 
எதுவோ அது அழிவுடையது . அது நிலையற்றது . இதனையே சைவ 
சித்தாந்தத்தில் உலகம் தோன்றி நின்று அழியும் பகுக்கப்படும் 
அவயாய பகுப்புண் மையின் என வலியுறுத்துகின்றார் . பகுதி 
களால் பிரிக்கத் தக்கன யாவும் அழியும் . எனவே பிரிக்க முடியாத 
பொருள் எதுவோ அதாவது பகுதி இல்லாத பொருள் எதுவோ 
அதற்கு அழிவு கிடையாது . 


நூல் 


பொருளுக்கு அழிவென்பது நிலை மாறுதல் 

பொருள் 
அழிந்து விட்டதென்றால் அது இன்னொன்றாக மாறி விட்டதென் 
பதே கருத்து . அதாவது , எவ்வெப்பகுதிகள் சேர்ந்து அப் பொருள் 

தோ அவ்லாப் பகுதிகளாகப் பிரிந்து விட்டதென்பதே கருத்து . 
ஒரு பொருளை இன்னொன்றாக மாற்றலாமேயன்றி ஒன்றுமேயில்லா 
மல் அழிக்க முடியாது . ஆக்கத்துக்கும் இதே விதிதான் . ஒன்றி 
லிருந்து இன்னொன்றை ஆக்கலாமேயொழிய எதுவுமேயில்லாமல் 
ஒன்றையும் செய்ய வியலாது . 

சய்ய வியலாது . அழிதல் என்பது நிலை மாறுதல் 
அல்லது பகுதிகளாகப் பிரிதல் எனக் கூறப்பட்டுள்ளது . எனவே 
எது பகுதிகளாலாயதோ அது தான் அழியும் . இக் கருத்துக்கள் 
மனத்திலிருத்த வேண்டிய அடிப்படைகள் . சேர்க்கைப் பொருள் 
களை அதாவது பகுதிகளாலாகிய நிலம் , 

நீர் போன்றவற்றை 
மேலும் மேலும் அழித்துக்கொண்டு பகுதிகளாகப் 

பிரித்துக் 
கொண்டு போனால் பிரிபட முடியாதனவும் பகுதிகளாலாகாத 
தனித்த மூலப் பொருள்களை அடையலாம் . 

மேலே பிரிக்க 
முடியாத இந்த மூல நுண் பொருளைச் சமணர் அணுக்கள் என்பர் . 
இவ்வணுக்களிலிருந்து தான் மிகப் பெரிய இவ்வுலகம் 2உற்பத்தி 
யாகின்ற தென்பதே சமணரது கொள்கையாகும் . 


பக்க 


அணு , பகுதிகளால் 

ஆகாதது . எனவே , அதற்குப் 
மென்றோ, மேல் , கீழ் , நடுவென்றோ பேசுவதற்துெவுமில்லை . 
பகுதிகளில்லையாகவே வடிவமும் இல்லை . 

எனினும் , 

அதுவே 
வடிவங்கள் எல்லாவற்றிற்கும் தோற்றிடம் . வடிவம் அற்றதா 
யைால் அது காட்சிக்குப் புலனாகாது . காட்சிக்குப் புலனசா 
ததை 

அனுமானத்தால் அறியலாம் என்பர் சமணர் . அணுவை 
அழிக்க முடியாது . 

அழிக்க முடியாது என்றால் பிரிக்க முடியாது . 
அழிக்க முடியா தெனவே அது என்றும் உள்ளது . என்றும் உள்ள 
தாகையால் அது நித்தியப் பொருள் . அது படைக்கப்பட்டதல்ல . 
இவ்வணுக்கள் 
க்கள் அசீவ 

அசீவ உலகின் ஒடுக்கம் . இவ்வணுக்களிலிருந்து 
தான் உலகம் யாவும் தோன்றுகின்றது என்பர் . 


168 


துக்குக் 


பகுதியற்ற நிலையை அடைந்தே தீருவோம் . பகுதயற்ற அதி 
நுட்பமான இப்பொருளைச் சைவ சித்தாந்திகள் அணுக்கள் ( பசு , 
பதி , பாசம் ) என்பர் . பரமாணுக்களைப் பிரித்தல் இயலாது . 
எனவே , அவை அழியாதவை . அவைகள் இவ்வுலகின் தோற்றத் 
காரணம் . 

இவ்வுலகை ஆக்கி அழிப்பன , அழிந்தன, 
ஆக்கப்படுவன என்ற உடன் நிகழ்ச்சி கொண்டே மாற்றம் நடந்து 
கொண்டே 

இருக்கிறது . இவ்வுலகத் தோற்றத்திற்கு மூலம் 
கண்ணுக்குப் புலனாகாத பரமாணுக்களே எனக் கொள்பவர் சைவ 
சித்தாந்திகள் மட்டுமல்லர் ; சமணர் , வைசேடிகர் , பெளத்தருள் 
ஒரு சாராரும் அங்ஙனம் கொள்ளுகின்றார்கள் 

( 3 ) அணுக்களால் ஆயது உலகம் . 


உலகத் தோற்றத்துக்கு மூல காரணம் அணுக்கள் என்பதில் 
மட்டுமே மேலே குறிப்பிட்ட 

குறிப்பிட்ட இரு பகுதியினருக்கும் ஒற்றுமை 
உண்டு . அவ்வணுக்களின் இயல்புகளைப் பற்றிய கருத்துக்களில் 
ஒற்றுமை கிடையாது 
அணுக்கள் பலவாயினும் அவையாவும் ஈற்றில் ஒரே இயல் 

என்பது 
புடையன 

சமணர் 

கொள்கை . ஒரே இயல்புடைய 
அணுக்களால் இவ்வுலகிலே காணும் 

இயல்புகளை யுடைய 
பொருள்கள் தோன்றுதல் எங்ஙனம் ? அணுக்களின் இயல்பு 
ன்றேயாயினும் சேதத்தொகை வேறுபாட்டாலும் வித வேறுபாட் 
டாலும் பொருள்களின் இயல்புகளும் மாறுபடுகின்றன 

என்பது 
சமணர் விடை நில அணுக்கள் ஓர் இயல்பும் , 

இயல்பும் , நீர் அணுக்கள் 
ஓர் இயல்பும் , தீ அணுக்கள் இன்னோர் இயல்பும் காற்றணுக்கள் , 
ஓர் இயல்பும் , வெளி அணுக்கள் ஓர் இயல்பும் உடையன . ஆகவே , 
அடிப்படையில் ஐந்து குண அணுக்கள் உண்டு என்பர் சித்தாந்தி 
களும் வைசேடிகளும் . ஒவ்வோர் குணத்திலும் அனந்தம் அணுக்கள் 
உண்டென்பதும் 

அவர்கள் 

கருத்தாகும் . ஒவ்வொரு அணுவும் 
தனக்கென ஒரு தனித்தன்மை என்னும் ஒரு விசேடத்தை 
உடையது - 

அந்த விசேடமே அதை அதன் இனத்திலுள்ள ஏனைய 
அணுக்களிலிருந்து பிரிப்பது என்பர் . 

கண்ணுக்குப் புலனாகாத இப்பர மாணுக்கள் இவ்விரண்டாகச் 
சேர்ந்த இணையிலே தான் அவை நமக்கு புலனாகும் 

என்பது 
வைசேடிகர்கள் கொள்கை . இங்ஙனம் அணுக்கள் இணை அணு 
வாயும் மூவிணை அணுவாயும் சேரத் தொடங்குவதே சிருட்டி 
ஆரம்பம் . அணுக்களை இயக்குவது அவ்வணுக்களின் உயிர் ( பசுப் 
பகுதி ) பகுதி என்பர் சித்தாந்திகள் . மற்றும் அணுக்களை ஒன்று 
சேர்த்து உலகை ஆக்குவோனும் பின் அவற்றைப் பிரிப்பதன் 
மூலம் உலகை அழிப்போனும் இறைவனே ( பதி ) எனக் கொண்ட 
னர் . சித்தாந்திக்கும் , வேதாந்திக்கும் , இறைவனுடைய தொழில் 
அணுக்களை உற்பத்தி செய்தல் அல்ல . அணுக்கள் அனாதியாயுள்ளன .. 
அவற்றைக் கொண்டு உலகை உற்பத்தி செய்தலே பதியினுடைய 
தொழில் என்பது சித்தாந்திகள் கொள்கை .. 

அணுவை உலகுக்கு மூல காரண மாகக் கொள்ளும் இந்து மதத் 
தினர் அனைவரும் சட உலகுக்கு மட்டும் அணுவைக் காரணமாகக் 
கொள்வதே ஒழிய , உயிர்களுக்கு அவற்றைக் காரண மாகக் கருது 


169 


வதில்லை. 


ஏனென்றால் சட அணுக்கள் போலவே உயிர் அணுக் 
களும் அநாதியான நித்தியப் பொருள் என்பதே சித்தாந்திகளின் 
கொள்கை . ஆகையால் அணுக்கள் விருந்தே உயர் உண்டாகிறது 
என்பது கிரேக்கர்களின் கொள்கை . ஆனால் அணுக்கள் தோறும் 
பதி , பசு , 

பாசம் 

என்ற துணுக்குகள் அல்லது பரமாணுக்கள் 
அநாதியாக இருந்து கொண்டே இருக்கின்றன என்பது சித்தாந்தி 
களின் குறிக்கோள் . 


உலோகாயதத்தைச் சார்வாதம் என்றும் , பூதாவாதம் என்றும் 
வழங்குவர் . பொருள்களை யன்றிப் டண்புகளைத் தனிப்பட்டவை 
யாகப் பூதாவாதி ஏற்பதில்லை . அவன் ஏற்கும் மெய்ப் பொருள்கள் 
நான்கு பூதங்கள் . அவை மண் , நீர் , தீ , காற்று என்பவை . வெள் 
க்காட்சிக்குப் புலனாகாது . கருதலுக்குப் புலப்படும் . கருது தலை 
ஏற்றுக் கொள்ளாத உலகாயதர் வெளியை ஏற்றுக் கொள்வதில்லை. 
மேலே கூறிய அடிப்படை பூதங்கள் நான்கும் வெவ்வேறு விதத்தில் 
ஒ ன்று சேர , ச்ேசேர்க்கையால் எழுந்தனவே இவ்வுடலும் , உண 
லுள்ள பல்வேறு பொருள்களும் . இச்சேர்க்கை நீக்க , பொருள்கள் 
அழிந்து மீண்டும் நான்கு பூதங்களாக மாறும் . இவ்வாறு பூதங் 
கள் தோன்றுவதும் அழிவதும் வைகளின் சுபாவம் 

சுபாவம் என்கிறான் 
உலகாயதன் . 


உலகா 


உடலில் வேறாய் உயிர் என்ற ஒன்றை யாம் யாரும் கண்ணாற் 
கண்டதில்லை . கருதல் வாயிலாகத்தான் உயிர் உண்டு என 
அறிகின்றோம் . கருதல் அளவை 

ஏற்காது . 

கண்ணால் கண்டது 
மட்டுமே மெய் , ஏனைய யாவும் பொய் எனக் கொள்வர் 
யதர் . எனவே உயிரும் உடலும் ஒன்றே . பூதங்களின் சேர்க்கை 
உடலாகும் போது அந்தச் சேர்க்கையின் விளைவாக அவ்வுடலுக்கு 
உணருஞ் சக்தியோ சிந்திக்கும் சக்தியோ ஏற்படுகின்றது என்கிறார் 
கள் . 

உலகத்தில் காணும் ஆண் , பெண் விகற்பங்களுக்கும் மனிதன் 
மிருகம் என்ற படைப்புக்கும் என்னோவெனின் அவையாவும் பூதங் 
களின் சுபாவம் 

எனச் சமாதானம் பகர்வதால் சுபாவ வாதம் 
எனப்படும் . 

சுபாவ வாதம் , பூதா வாதம் , சாருவா 
வாதம் எனினும் ஒக்கும் . 


ஆகவே 


அனைத்தும் காண்டல் ( காட்சி ) அளவில் மட்டும் கொண்டு 
கருதலையும் உரையையும் ஒப்புக் கொள்ள மறுப்பதால் ஏற்பட்டது 
பூதாவாதம் . உரையையும் கருதலையும் கொண்ட ஏனையோருக்கு 
உயிரும் இறைவனும் மெய்யாயின . 

உலகும் உடலும் பொய்யா 
காண்டலை மட்டுமே கொண்ட உலகாயதருக்கு உயிரும் 
இறைவனும் பொய் . உலகும் உடலுமே மெய் . உலகாயதருக்கோ 
சடமே மூலப் பொருள் . உணர்வு என்பது அந்தச் சடத்தைத் 
தனக்கு நிலைக்களனாக உடைய சார்புப் பொருள் . 


பின . 


கருதல் அளவைக் கொண்டு உலகத்திற்கு முடிவு எது என்பதை 
ஆராய்ந்தார்கள் . உலகத்தின் முடிவு அணுவிலடங்கியது என்று 
கொண்டார்கள் . அவ்வணுவையே உயிர் என்று சாதித்தார்கள் . 
உலகத்தின் முடிவே தொடக்கம் என்று சாதித்தார்கள் . 

பூதங் 


170 


பல 


களுக்கு மேல் அப்பாற்பட்டு உயிர் ஒன்று உண்டு என்ற கொள்கை 
யை நிர்ணயம் செய்ததனால் இக்கொள்கையைக் கருத்து வாதம் 
என்பர் . 

இக்கருத்து வாதத்தை எதிர்த்து உலகம் , பொருள்கள் , நிகழ்ச் 
சிகள் ஆகியவை கருத்து அல்ல ; அவைகள் புறத்தே மெய்யாகவே 
உள்ளன என்று 

மெய்மை வாதிகள் கொண்டார்கள் . இதனை 
மெய்மை வாதம் எனவும் யதார்த்த வாதம் எனவும் குறிப்பிடுவது 
உண்டு . 

கருத்து வாதத்தின் விளைவாக உயிர் ஒரேயொரு மூலப் பொரு 
ளுள் அடங்கும் . சகலமும் ஒன்றுள் அடங்கும் . அந்த ஒன்றே 
சகல உலகத் தோற்றத்திற்கும் காரணம் என்று ஒருமை வாதத்தி 
லேயே முடியும் . 

உண்மையில் பொருள்கள் உள்ளன எனக் கொள்வோ 
ருக்குப் பொருள்கள் பல என்ற பன்மை வாதம் ஏற்படுகிறது . 

இங்ஙனம் கருத்து வாதத்தை ஆதரித்து உயிர் ஒன்றே என்று 
கொளவோர் ஒரு பிரிவினர் . மெய்மை வாதத்தை ஆதரித்து 
உலகத் தோற்றத்திற்கு மூலப் பொருள்கள் பல என்று கொள் 
வோர் ஒரு பிரிவினர் . ஆக இரு பிரிவினர் காணப்படுகின்றனர் . 
சமணர்கள் மெய்மை வாதத்தை ஆதரித்தவர்கள் . சமணர்கள் 
கொள்கைப்படி உலகம் தெளிவான இரு பிரிவுகளுள் அடங்கும் . 
ஒன்று உயிர் . மற்றது உடல் ஏனைய சடப் பொருள்கள் . உயிர் 
அழியாதது . உடல் அழியக்கூடியது . இரண்டுமே நித்தியமானவை 
என்பதே சமணர் கொள்கை . ஆகவே மெய்மை வாதிகள் கூறுவது 
போல உலகம் உள் பொருள் . கருத்து வாதிகள் கூறுவது போல 
அது இல் பொருள் அல்ல . உலகத் தோற்றத்துக்கு மூலப்பொருள் 
ன்றல்ல பல . உலகத்தை ஒன்று உயிர் , மற்றது உயிரற்றது 
என இரு பிரிவாகப் பிரிக்கலாம் என்றார்கள் . மற்றும் அணுக்களி 
லிருந்து உலகம் தோன்றியது . அவ்வணுக்களிலேயே ஒடுக்கமும் 
என்பர் . அதாவது உள்ளது போகாது இல்லது வாராது என்னும் 
அடிப்படைக் கொள்கையை ஒட்டியது . 

ஆகமம் என்ற நூற்கள் உயிர்களைப் பற்றி என்ன கூறிற்று 
என்று இங்கு ஆராய்வோம் . உயிர் என்று ஒரு பொருள் உண டா ? 
அது உடல் அழியும் போது அதனுடன் அழிந்து விடுகின்றதா ? 
உடலை விட்டுப் பிரிந்து நிற்கும் நிலையில் உயிர் ஒன்றா ? பலவா ? 
உயிர் உடலோடு சேருவதேன் ? பின் அதனை விட்டுப் பிரிவது 
ஏன் ? இத்தகைய வினாக்களைத் திராவிடர்கள் பல்லாயிரம் ஆண்டு 
களுக்கு முன்பே தங்கள் 

ஆகம 

நூற்களில் கூறியிருக்கிறார்கள் . 
ஆனால் ஏகமனதான விடைகளை அடைந்தபாடில்லை என்றே கூற 
வேண்டும் . 

உடல் அழியும் போது அதனோடு அழியாது நிலைத்து நிற்கும் 
உயிர் என்ற பொருள் ஒன்று உண்டு என்பதைக் கேட்டு எள்ளி 
நகையாடும் 

மக்கள் சிலர் இன்றும் நம்மிடையே உள்ளனர் 
இத்தகையோரும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னும் இருந்தனர் 
வர்கள் கண்ணால் காண்பது மட்டுமே மெய் என 

மய் என வாதிப்போர் . 


171 


தானாக 


உடல் அழிவதைக் காண்கிறோம் . ஆனால் அதிலிருந்து பிரிந்து 
நிற்கும் உயிர் எதையும் காண்கிலோம் . எனவே , அத்தகைய ஒரு 
பொருள் உண்டு என்பதற்குப் பிரத்தியட்சப் பிரமாணம் இல்லை 
என்பதே இவர்கள் வாதம் , அங்ஙனமாயின் இவர்கள் கொள்கை 
படி உயிரற்ற ஒரு பொருள் உயிரை உற்பத்தி செய்கின்றது என்ற 
விசித்திரமான முடிவு தான் ஏற்படுகின்றது அம் முடிவு 
இயங்க 

வல்லமையற்ற பொருள் , தன்னை இயக்கும் சக்தியைத் 
தானாகவே தன்னிடத்திலிருந்து தோற்றுவிக்கிறது என்பர் . 
பொருந்தாது என்று மறுக்கின்றது 

ஆகமமும் , சாங்கியமும் . 
உயிரும் உடலும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் மாறுபட்ட 
பொருள்கள் . எங்ஙனம் உயிரிலிருந்து உடல் தோன்றாதோ அதே 
போல் உடலிலிருந்தும் உயிர் தோன்றாது என்பர் ஆகமவாதிகள் . 
உடலிலிருந்து உயிர் தோன்றுகிறது எனக் கருதுவோரே உலகா 
யதர் . அவருக்கு நேர்மாறாக உயிர் தான் மூலப்பொருள் , உயிரிலிருந் 
து தான் உடல் தோன்றுகின்றது எனக் கொள்வோரே வேதாந்தி 
கள் . இந்த இரு சாரருக்கும் வேறுபட்டு நிற்போரே ஆசம சமயத் 
தார்களும் சாங்கியருமாம் . சைவ சித்தாந்திகளும் பெரும்பாலும் 
ஆகமத்தைத் தழுவிய காரணத்தினாலே சைவர்கள் கொள்கையும் 
ஒக்கும் . எனவே , 

உயிரும் உடலும் வெவ்வேறு பொருள்கள் . 
ஒன்றிலிருந்து மற்றது ஒரு போதும் தோன்றாது . சாங்கியரும் ஒரு 
காலத்தில் ஆகமவாதிகளாக இருந்து வேத உரையை ஏற்றதால் 
வைதிக சமயத்தை ஏற்றனர் . 


ஆகமம் உயிரைச் சித்துப் பொருள் என்றும் , உடலை அசித்துப் 
பொருள் என்றும் கொண்டது . சாங்கியர் உயிரைப் 

புருடன் 
என்றும் உடலுக்கு மூலமாகிய சடப் பொருளைப் 

பிரகிருதி 
என்றும் வழங்குவர் . 

உயிரும் உடலும் உள்ளது 
போகாது இல்லது வாராது என்ற கொள்கைப்படி இரண்டும் 
தனித்தனியே நித்தியமான மூலப் பொருள்கள் எனக் கொள் 
கின் றனர் . 


இருவரும் 


அணுக்கள் 


உயிரும் உண்மை , புரத்தேயுள்ள பொருள்களும் உண்மை 
எனக் கொள்வோரே வைசேடிகர் . பொருள்கள் அழியும் . ஆனால் 
அவற்றை உற்பத்திச் செய்யும் அணுக்கள் அழியா 
தான் பொருள்களின் கடைசி ஒடுக்கம் . இவைகளே இவ்வுலகின் 
தோற்ற ஒடுக்கங்களுக்குக் காரணம் என்றனர் . இக்கொள்கையை 
ஆகமவாதிகளும் கூறுகின்றனர் . சமணர் கொள்கையும் அதுவே . 


பிரிவதே 


அசித்துப் பொருள்கள் அனைத்தும் அணுக்களால் 

ஆனவை . 
பொருள்கள் அழியும் . ஆனால் அணுக்கள் அழியா . அணுக்களாகப் 

அழிவு. பொருள்கள் நம் கண்ணுக்குப் புலனாவன . 
ஆனால் அவற்றை ஆக்கும் அணுக்கள் புலனாகா இவ்வித மெய்மை 
உணர்வை ஆகம நூற்கள் கூறுகின்றன . உலகத் தோற்றத்துக்குக் 
காரணம் அணு எனக் கொள்வோர் ஆகமவாதிகள் , வைசேடிகர் , 
சமணர் , கிரீஸ் தேசத் தத்துவ ஞானிகளாகிய 

டெமொகிறிற்றஸ் 
எபிகியுறஸ் என்பவர்கள் . 


172 


என்பர் 


ஆகமம் 


மூலப் 


இங்ஙனம் காரணத்தில் இல்லாது புதிதாக 

காரியம் 
தோன்றும் அதாவது பகுதிகளாகிய காரணத்தில் இல்லாதது 
இப்பகுதிகளின் சேர்க்கையாகிய காரியத்தில் தோன்றும் . 
காள்கையை ஆரம்ப வாதம் அல்லது அசத் காரியவாதம் என்று 
குறிப்பிடுவர் . காரணத்தில் இல்லாதது காரியத்தில் தோன்றும் 
என்பதே இதன் பொருள் . எனவே , காரணத்திலுள்ளதே காரியத் 
திலும் தோன்றும் என்பது மற்றவர்கள் 

கொள்கை . 

இதனைச் 
சத்காரிய வாதம் 

ஆராயுமிடத்து வேதாந்திகளும் , 
சித்தாந்திகளும் , ஆகமவாதிகளும் இறைவன் என்ற பேரறிவை 
தங்கள் முடிவுக்கு முடிவாய் சத்காரியத்தின் கொள்கைப்படி 
ஏற்றனர் . 
மெய்மை வாதிகள் 
வாதிகள் கூறுவது 

கூறுவது போல் உலகம் உள் பொருள் . 
கருத்து வாதிகள் 

வாதிகள் கூறுவது போல அது இல் பொருள் அல்ல . 
உலகத் தோற்றத்திற்கு மூலப் பொருள் ஒன்றல்ல , பல . 
உலகம் 
இரு பிரிவு - ஒன்று சீவன் , மற்றொன்று அசீவன் இவை தான் 
சீவனைப்பற்றி வேறு எவருமே ஏற்காத மிக விசித்திர மானக 

கருத்து 
ஒன்றைத்தான் 

சாதிக்கிறது . நிற்க , ஆகமம் ஆதியில் 
இறைவனை மனித நிலைக்குத் தாழ்த்த விரும்பவில்லை. 

ஆனால் , 
மனிதனைக் கேவல ஞான 

ஞான மெய்திய பரிபூரண மனிதனைக் கடவுள் 
நிலைக்கு உயர்த்தி கடவுளாக்கி வழிபடுத்தியது . உள்ளது 
போகாது இல்லது வாராது என்னும் அடிப்படைக் கொள்கையை 
ஒட்டியது . பொருளாகிய அணுக்களால் 

ஆகியது 
இவ்வுலகம் என்றது காலம் , சுபாவம் , நியதி , கன்மம் ஆகிய 
தத்துவங்களையும் மேலும் கொண்டது . மற்றும் எதைப்பற்றி 
எதைச் சொல்லினும் அங்ஙனமிருக்கலாம் என்னும் பொருள் 
படும் சியாத் 

வாதத்தைக் கொண்டது ஆகமம் . 
எப்பொருளைப் பற்றியும் எந்த 

எந்த ஒரு முடிவும் முடிந்த முடிவாகாது 
என்ற ஏகாந்த வாதத்தைத் தவிர்த்து அநேகாந்த வாதத்தைக் 
கொள்ளப்பட்டது . உண்டாம் இல்லையாம் , உண்டு இல்லையாம் , 
சோல்லொணாதது மாம் , உண்டுமாம் சொல்லொணாதது மாம் , 
இல்லையுமாம் சொல்லொணாதது மாம் , உண்டு மில்லையுமாம் சொல் 
லாணாதது மாம் என ஏழு வகையும் அநேகாந்த வாதமாகும் . 

இன்றைய மக்களுள் சிலர் தோற்ற ஒடுக்கத்திற்குக் காரண 
காரிய கர்த்தாவாகிய கடவுள் உண்டோ இல்லையோ என்ற விவ 
காரம் நமக்குத் தேவையில்லை எனக் கருதுகின்றனர் . வேறு சிலர் 
கடவுள் இல்லை என்றே முடிவு செய்து விட்டனர் . 

இவர்கள் 
தங்கள் முடிவை நிரூபிக்கப் பல காரணங்களும் காட்டுகிறார்கள் . 
இக் காரணங்களுள் எதையும் இவர்கள் இன்று புதிதாகக் கண்டு 
பிடித்து விடவில்லை . 

இன்றைக்கு ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டு 
களுக்கு முன் வாழ்ந்த சப்த சிந்து தத்துவ ஞானிகள் பலர் கடவுள் 
இல்லை என்பதை நிரூபிக்க என்ன என்ன நுட்பமான காரணங் 
முடியுமோ , 

அவையனைத்தையும் கூறிவிட்டார்கள் . 
அவருள் ஒரு பிரிவினர் சமணர் . 

மற்றொரு பிரிவினர் மீமாம்சகர் 
எனப்படுவோர் . ம் மீமாம் சகருள்ளே காலத்தால் முற்பட்டோர் 
கடவுள் உண்டோ இல்லையோ என்பதைப் பற்றித் தமது கருத் 
தைக் குறிப்பிடவில்லை . ஆனால் , பின் வந்த மீமாம்சகருள் சிலர் 


ஆகவே 


களைக் 


கூற 


17 ) 


மாக 


கடவுள் இல்லை என வெளிப்படையாகவே வாதிக்கத் தலைப்பட்ட 
னர் . மீமாம்சகர் நிரீசுரவாதிகள் . கடவுள் இல்லை என வாதிப்ப 
தோடு மட்டும் நிற்பவர் அல்லர் . இவர்கள் வேத உபநிடதங் 
களையும் மதித்தனர் . வேதத்துக்குக் கொடுத்த மதிப்பு சாதாரண 
மானது அல்ல . 

வேதமே பரம் பொருள் . வேதத்தைப் பிரமாண 
ஏற்றுக்கொண்டு நிரீசுரவாதிகளாக 

இருந்தும் மீமாம் 
வைதிக சமுதாயத்தில் சான்றோர்கள் ஏற்றனர் . அதே 
சமணர் வேதத்தைப் புறக்கணித்து நிரீசுரவாதிகளானபடியால் 
அவைதிகசமய 

மயத்தில் சேர்த்தனர் . இது ஒரு புறமிருக்க சமணர்கள் 
ஆரியரல்லாதவர்களாகிய திராவிட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் . 
எனவே சமணர்களையும் வேதாந்திகளையும் புறச் சமயத்தவராகவே 
கொண்டனர் . 


சகரை 


ஆகவே 


எனினும் பிற்கால மீமாம்சகர்கள் நிரீசுரத்தன்மை பொருத்த 
மற்றது என்பதை உணர்ந்து மெல்ல மெல்ல கடவுளைத் தமது 
மதத்துள் நுழைத்தனர் என்கிறார் டாக்டர் இராதாகிருஷணன் . 
மற்றும் புலனாகாத ஓரணு , ஈரணு , கண்ணுக்குப் புலனாகாது . 
மூவிணை அணு மட்டும் கண்ணுக்குப் புலனாகும் . மூவிணை அணுக்களை ப் 
பொருளெனப்படும் அல்லது 

எனப்படும் . 
ஓரணு ஈரணுக்களை மீமாம் சகர் ஏற்பதில்லை 

வேதத்தில் அத்த 
கைய அணுக்கள் பேசப்படவில்லை என்பது தான் காரணம். மீமாம் 
சகர் வேத வாக்கில் அபார நம்பிக்கையுடையவர்கள் . 
அணுவைப் பற்றி ஏற்கவில்லை . ஆனால் அணுவைப்பற்றி ஆகம 
வாதிகள் தான் முதல் முதல் எடுத்துக் காட்டியவர்கள் எனப் 
புலனாகிறது . 


ஆகவே 


வரையறையான 


எந்த உயிரும் பிறப்பு எடுத்துத்தான் . பின் , பிறப்பு அறப் 
பெறுதல் வேண்டும் . உயிர்கள் எண்ணிலாதன . கணக்கற்ற 
உயிரகளுள்ளன . அவையாவும் மாயையில் ஒடுங்கிக் 

இடப்பன . 
மல வலியால் அறிவின்றிக் கிடப்பன 

உயிர் வருக்கத்துக்கு ஒரு 
கணக்கு இருந்தால் எல்லா 

உயிர்களும் முத்தி 
பெற்ற பிறகு இறைவனுக்குத் தொழில் இராது . தொழிலில்லாத 
போது இறைவனொருவன் தேவையும் இராது . தேவையின்மை 

இறைவனுக்கும் முடிவு ஏற்படுமானால் 
நித்தியன் என்று கூறுவதற்கு வழியிராது . இதனாலே தான் 
உயிர்கள் வரம்பில்லாதவையாக உள . 


காரணமாக 


மறவன் 


நித்தியமான 

சித்துப் பொருள்கள் இரண்டாகும் . 
இறைவனும் உயிர்களுமாம் . இவை நித்திய சித்துப் பொருளாத 
லின் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் . முடிவில்லாத 
தன்மையும் ஆகும் . இவற்றுள் உயிர்கள் குற்றமுடையன . அந்தக் 
குற்றம் நீங்கப் பெற வேண்டும் . குற்றத்துடன் கூடிய உயிர்களுக்கு 
ஓர் இருப்பிடம் வேண்டும் . அந்த இருப்பிடமும் எப்பொழுதும் 
இருப்பதாக வேண்டும் . இந்த மாதிரியான பொருளையே சடப் 
பொருளாகிய 

என்றர் . நித்தியமாயிருக்கும் 
மாயையாகிய சடப் பொருள் நித்தியனருக்கும் ஆருயிர்களுக்கு 
ஆதாரமாயுள்ளதாகும் . 


மாயை 


174 


இந்தச் சடப் பொருளாகிய மாயையினைக் 

காரியப்படுத்தி 
ஆருயிர்கட்குக் குற்றம் நீங்கும்படிச் செய்யும் செயலே கடவுட் 
பொருளின் தொழிலும் இயல்புமாக உள்ளன . இதனால் இறை , 
உயிர் . உலகம் என்ற முப்பொருள்கள் இல்லது வாராது உள்ளது 
போகாது என்ற அடிப்படைக் கொள்கைகளில் 

எப்போதும் 
இருப்பது எனப் பெறப்படும் . 


, 


இவற்றுள் உயிர்கள் எனப்படும் சீவன்களின் குற்றம் உடைமை 
யில் வேறுபாடுகள் உள்ளன . இந்த வேறுபாடுகளுக்கு ஏற்ப 
அவை தங்கியிருக்கும் மாயை எனப்படும் இடத்திலும் வேறுபாடு 
கள் இருக்கின்றன . ஆதலினால் மாயையானது சுத்த மாயை 
பிரதேசம் , அசுத்த மாயை பிரதேசம் என இரண்டாகிப் பின்பு 
பிரகிருதி மாயையும் கூட்டிடுதலால் மூன்றாகக் கூறப்படுதல் 
உண்டு . இந்தப் பிரதேசப் பிரிவினைக் கேற்ப ஆங்காங்கு தத்தம் 
தகுதிப் பாடுகட்கேற்ப வாழும் உயிர்களின் பிரிவும் முத்திறப் 
படும் . 


இனி , உயிர்கட்குப் பாசம் எனப்படுவதான குற்றம் மூன்று 
வகையாக உள்ளது . எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக உள்ள 
சகசமான குற்றம் - ஆணவம் எனப்படும் . இந்த மலத்தை நீக்கு 
தற் பொருட்டு உயிர்கள் முயலும் விதங்களால் கன்மம் என்றும் 
மாயை என்றும் குற்றங்கள் வந்து சேருகின்றன. எனவே , இயல் 
பாகவே உள்ள மலம் ஒன்றும் ; வந்து சேரும் மலங்கள் இரண்டும் ; 
ஆக மூன்று மலங்கள் முக்கியமாகப் பேசப்படும் . வந்து சேரும் 
மலங்களின் அளவானது 

உயிர்களிடம் இயல்பாகவே உள்ள 
எனப்படும் மலத்தினுடைய இயற்கையான வன்மை 
மென்மைகளுக்குத் தக்கவாறு இருக்கும் . ஆதலால் நாம் பாசப் 
பிரிவினைப்படிப் பார்த்தாலும் வர்க்கம் மூன்று வகையில் 
அமைகின்றதாகும் . பொதுவாக இறைவனால் கூறப்பட்ட கர்ப்பக் 
கிரியைச் செய்தி மாயா கருப்பம் , மாதா கருப்பம் எனப்படும் 
இரண்டு சனனங்கட்கும் பொருந்து மாறு அமைவுற்றது . 


ஆணவம் 


கருணை 


படைப்பும் சங்காரமும் மாறி மாறி வருவதே ஒரு தொடர்பு 
நிலை நிகழ்ச்சி . படைப்புக்குப் பிறகு சங்காரம் , சங்காரத்திற்குப் 
பிறகு படைப்பு . சங்காரத்திற்குப் பிறகு இறைவனுக்கு உயிர் 
களை மீளவும் படைப்புட்படுத்த 

வேண்டும் என்கிற 
பிறக்கின்றது . சங்காரமும் கருணையின் பாற்பட்டதே 

பாற்பட்டதே எனினு LD 
அப்போது உயிர்களுக்குத் தரப்படுவது இளைப்பாறுதல் ஆகும் . 
உயிர்கள் இளைப்பாறும் போதும் இறைவனுக்கு மட்டும் ஓய்வில்லை . 
சங்காரத்தின் போதும் இறைவன் 
போதும் இறைவன் அத்தொழிற்கான 

ஒடுக்கஞ் 
செய்யும் போதும் தாண்டவமாடிக் காண்டு உள்ளானாவன் . 
சங்கார காலத்தே யாவற்றையும் தனக்குள் ஒடுக்கி ஏகனாகி இறை 
வன் வியாபித்துள்ளான் . அப்போது சிவம் மீண்டும் ருட்டித் 
தாண்டவத்தைச் செய்யத் திருவுள்ளங் கொள்ளுகின்றானாவன் . 
அங்ஙனம் அவன் திருவுள்ளம் பற்று தலைச் சங்கற்பம் என்பர் . 
இந்தச் சங்கற்பத்தால் இறைவனுடைய பரிபூரண கருணா விலாசம் 
ஏற்படுகின்றது . இந்தக் கருணையை இறைவனுக்கு அப்போது 
எவரும் உடனிருந்து உண்டாக்குவதிலர் . ஏனெனில் , அப்போது 


175 


எவ்வுயிர்களும் வெளிப்பட்டில. எனவே , அண்ட பிண்டங்கள் 
அனைத்தின் தோற்றத்திற்கு ஆதிகாரணமான இந்தப் பரிபூரண 
மான கருணையைத் திருவருட் சக்தி அல்லது சிற்சக்தி என்றழைப் 
பர் . 

அந்த நிலையில் பிரிப்பின்றி நிற்கும் இந்த ஒருமைப்பாவம் 
அதாவது குணியும் குணமுமாய் நிற்கும் . இந்த இருமைப்பாவ 
நிலைக்குப் பர நாதம் எனவும் பரவிந்தம் எனவும் பெயர் வகுக்கப் 
பட்டது . 

இந்த நிலைமைகள் ஒன்றற் கொன்று எதிர்படுதலால் 
பிறப்பது மாயை எனப்படும் தத்துவம் . இங்குச் சுத்த மாயை 
எனப்படும் வகையைத்தான் குறிக்கும் . 

உயிர்களின் ஆக்கங் கருதி பர நாத , பரவிந்துக்கள் சுத்த மாயை 
யுடன் கலத்தல் செய்யும் போது அபர நாத அபர விந்துக்கள் ஆகும் . 
இத்தகைய நிலையினை இயலசிவம் என அழைப்பர் . இந்த அவதா 
ரத்தின் 

பின்னதே சதாசிவம் எனப்படுவது . இதனில் தான் 
உயிருக்காக வேண்டியுள்ள எண்ணும் முதன்மையும் எண்ணுதற் 
கு ய ஆற்றலும் ஒருங்கே உள்ளன . எண்ணும் முதன்மை சிவம் 
இந்த நிலையிலிருப்பது எனப்படும் . 

இவ்விரண்டின் ஒருமை சதா 
சிவம் எனப்படுகிறது . 

இதனால் 

சகலமும் தோன்றுகின்றன . 
இதனால் தான் சகலமும் ஒடுங்குகின்றன . இந்த அவதாரம் வரை 
யில் உலகத் தோற்றத்திற்கோ , உயிர்களின் வெளிப்பாட்டிற்கோ 
எவரும் உதவுவாரிலர் . இந்த அவதாரம் இல்லையாயின் உயிர் 
கட்கும் அவை தாங்கும் 

வெளிப்பாட்டுக்கும் ஆதாரம் 
இல்லாமற் போகும் . 

சர்வ சிருட்டி காலத்தே தொடங்கி சர்வ சங்கார காலத்தே 
முடிவுறுகிறது . 

இடையில் ஓய்வே இல்லை . இந்தச் செயல் சக்தி 
சிவத்திற்கு எளிய தொரு செயலாக 

செயலாக உள்ளமை பற்றி திருக்கூத்து 
எனப்பட்டது . தாண்டவம் என்னும் விளையாட்டு என்றும் லீலை 
என்றும் பகர்வர் அறிஞர் . 

இறைவன் , உயிர்கள் நித்தியப் 
பொருள்கள் . 

அவற்றைப் 

படைப்பதில்லை ! அவற் 
றைப் படைக்க வேண்டியதும் இல்லை .. 

ஆனால் அந்த உயிர்களுக் 
கும் அவை மலவன்மை நீக்கிப் பேரின் பானு பவம் 

பெறுதற்குத் 
தகுதி கொள்ளும்படி மாயையினின் 

வெளிப்பட 
ஏற்றவாறு அறிவூட்டி ஆட் கொள்ளுகின்றது . மாயையில் மல 
மறைப்புற்றுள்ள உயிர்களை வெளிப்படுத்தி உணர்ச்சி பெறுதற்கு 
வேண்டுவன செய்தலையே உயிர் ஆக்கி 

எனப்பட்டது . 
விஞ்ஞானர் நால்வரு மெய்ப் பிரளயாகலத் 
தஞ்ஞானர் மூவருந் தாங்கு சகலத்தின் 
அஞ்ஞானர் மூவருமாகும் பதின் மராம் 
விஞ்ஞான ராதியர் வேற்றுமை தானே . 

(திருமந்திரம் 476 ) 


மாயை 


ஆதலால் 


வைத்து 


உயிர்கள் தம் தம் ஆணவ மலமறைப்பின் வன்மை மென் 
மைகளுக்கு ஏற்பப் பாகுபடுத்தப்பட்டுள , என்பதும் அப் பகுப்பு 
களுள் மல வாசனை மாத்திரம் உடையோர் விஞ்ஞானகலர் எனப் 
படுபவர் என்பதும் இவர்கள் உயிர் வர்க்கத்திலே உயர்ந்தவராவார் 
என்பதும் அவர்கட்கு இறைவன் உள் 

நின்றுணர்த்தி 
உபகரிக்கிறான் என்பதும் கூறப்பட்டன 


ன . 


176 


உயிர் வர்க்கமானது மூன்று பிரிவாகப் பகுப்புண்டுள்ளது . 
அப்பகுப்புகளின் படி உயிர்கள் விஞ்ஞான கலர்- பிரளயாகலர் -- 
சகலர் என்று கூறப்படும் . 


விஞ்ஞானகலர் எனப்படுவோர் 

மலமுடையவர்கள் 
இவர்களுக்கு ஆணவமலம் பந்தம் ஒன்று தான் உண்டு . 


ஆவர் . 


இவர்கள் பக்குவர் , அபக்குவர் என இரண்டு வகைப்படுவர் . 
பக்குவர்கள் அப்போதே சிவசாயுச்சியம் பெறுபவர் ஆவர் . அபக்கு 
வர்களாகிய விஞ்ஞான கலர்கள் மூன்று வகைப்படுவர் . அவர்கள் 
உத்தமர் , மத்திமர் , அதமர் என்பவர்களாவர் . 

உத்தமர் எனப்படுவோர் அணு சதாசிவர் முதலியோர் சதாசிவ 
தத்துவத்திலும் , மத்திமர் எனப்படுவோர் அட்ட வித்தியேசுரர் 
முதலியோரால் ஈசுவரத் தத்துவத்திலும் , அதமர் மூன்றரைக் 
கோடி தேவர்களாய்ச் சுத்த வித்திய தத்துவத்திலும் வசிப்பவர் 
கள் ஆவர் . இவர்கட்கெல்லாம் எடுத்துள்ள ஒரே பிறவியோடு 
முத்தி வாய்ப்பதாம் . ஆகவே விஞ்ஞான கலர் நால்வர் எனலாம் . 


LDT UJIT 


பிரளயாகலர் எனப்படுவோர் இருமலம் உடையவர்கள் 
ஆவர் . 

இவர்களுக்கு ஆணவம் , கன்மம் என்னும் இருமலங்களே 
உண்டு . அசுத்த 

காரியமான கலாதி தத்துவங்களால் 
ஆக்கப்பட்ட சூக்குமமான தனு கரணாதிகளை 

தனு கரணாதிகளை இவர்கள் உடையவர் 
கள் . 

வர்களுள்ளும் உத்தமர் , மத்திமர் , அதமர் என மூவகை 
யினர் உளர் . 


தூல 


சகலர் எனப்படுவோர் மூன்று மலங்களும் உடையவராவர் . 
எனவே இவர்களுடைய ஆணவ மலமானது , கன்ம மலம் , மாயா 
மலங்களாகிய இரண்டையும் கூட்டிப் போக்கும் இயல்பு வாய்ந்த 
தாகும் . இவர்கள் அசுத்த மாயையின் 

பரிணாமமாகிய 
பிரகிருதி மாயையினாலாகிய உடம்பு முதலியனவற்றைக் கொண்ட 
வர் ஆவர் . இவர்கள் பிரகிருதி மாயையில் 

வசிப்போராவர் . 
தேவர் முதல் எறும்பு ஈறாக உள்ள உயிர்களனைத்தும் சகலர் 
எனப்படும் . இவர்களிலும் 

கூறப்பட்டவாறு உத்தமர் 
முதலானவர்கள் உளர் . 


முன் 


177 


இந்த விதமாக விஞ்ஞான கலர் முதலான மூன்று வர்க்கத்த 
வரும் வகையால் மூவராயினும் விரிவால் பதின்மராவர் . 


விஞ்ஞானகலர் 


பக்குவர் 


அபக்குவர் 


அட்டவித்தேசகர் 


சார்ந்து ளோர் 


தஞ்ஞானர் 
அல்லது 


சதாசிவர் 


மந்திரத் தலைவர்கள் 
சார்ந்துளோர் 
எஞ்ஞானர் 
மந்திர நாயகர் 


அனந்தர் 
சூக்குமர் 
சிவோத்தமர் 
ஏகநேத்திரர் 


ஏக உருத்திரர் 
திரிமூர்த்தி 
சீகண்டர் 


பிரளயாகலர் 
( இருமலத்தர் ) 


பக்குவர் 


அபக்குவர் 


பரமுத்தர் 


அபரமுத்தர் 


108 உருத்திரர்கள் 


371 - B- 2-12 


சீவன் ( சகவர் 


களில் 


சீவன் : உணர்ச்சி வசப்பட்டு உலகில் வாழ்க்கை என்ற கால 
சக்கரத்தில் சுழன்று சுழன்று வாழ்வனவைகளையும் ஐவித அவத்தை 
குறைந்தது விழிப்பு நிலை , கனவு , உறக்கம் 

கனவு , உறக்கம் என்றவை 
களைக் கொண்டுள்ளதும் பத்து பிராணன்களில் குறைந்தது நான்கு 
பிராணன்களைக் கொண்டுள்ளது மாகிய உடலுடன் சேர்ந்த உயிரை 
சீவன் , சீவாத்மா , ஆன்மா , அறிவு என்று உணரப் 
படுகிறது . 
பிராணன் இரண்டு வகைப்படும் . 

வகைப்படும் . அவை 1. பொருளுரு 
பிராணன் , 2. அருவவுரு பிராணன் . 


பொருளுரு பிராணன் பத்து வகைப்படும் . அவை , 1. மெய் , 

வாய் , 3. கண் , 4. மூக்கு , 5. செவி , 6. சுவாசம் , 7. வாக்கு , 
8. மனம் , 9. காயம் , 10. ஆயுள் . 


அருவவுரு பிராணன் நான்கு வகைப்படும் . அவை , 

கு வகைப்படும் . அவை , 1. அநந்த 
ஞானம் , 2. அநந்த காட்சி , 3. அநந்த ஒழுக்கம் அல்லது குணம் , 
4. அந்த 

வீரியம் . இந்நான்கையும் பாவ பிராணன்கள் என்பர் . 


உலகத்திலுள்ள பொருள்கள் தத்தம் தகுதிக்கேற்ப மேலே 
சொன்ன பொருளுரு பிராணன்களைக் கொண்டவைகளாக இருக் 

பொருளுரு பிராணன்களைக் கடந்து பாவ பிராணன்களை 
அடைபவர்களைச் சித்தர்கள் என்பர் . 

ஆகையினால் பிராணன் 
களையும் அவத்தைகளையும் கொண்டுள்ளவையே தான் சீவன் , 
உயிர் , ஆன்மா என்று பெறப்படுகின்றன . 


கும் . 


எல்லா சீவன்களையும் உலக வழக்கத்தில் மூன்று பெரும் பிரி 
வாகப் பிரித்துள்ளனர் . 1. அருவம் , 2. அருவுருவம் , 3. உருவ 
சீவன்கள் . 


1. அருவ சீவன் : அருவ சீவனைச் சிவமென்றோம் ; அதனைப் 
பேரறிவு என்றும் முற்றறிவு என்றும் 

என்றும் கொண்டோம் . அருவ 
சீவன்கள் அருவுருவப் பொருளிடமிருந்தும் உருவப் பொருளிட 
மிருந்தும் அவத்தை பேதங்களால் வீடு பெற்று அவைகளைக் கடந்து 
நிற்பன . அதனையே கேவல ஞானம் எனப்பட்டது . 

கேவல 
ஞானம் பெற்று , எண் குணத்தோடு விளங்கிய அருவப் பொருளைச் 
சித்தர்கள் எனக் கூறுவர் ; சிவன் என்பாரும் உளர் . 


179 


2. அருவுரு சீவன் : சிற்றறிவு , ஆன்மா , சீவன் என்ற பெயர் 
களையுடையது . சிற்றறிவாகிய ஆன்மாவின் உடலில் பேரறி 
வாகிய சிவம் மறை பொருளாகக் காரண காரியங்களைப் புரிந்து 
இயங்குகிறது . இதனைச் சம்சாரி சீவன் என்பர் . 
3. உருவ சீவன் : 

என்ற உருவம் பொருளில் அரு 
வுரு சீவன் தங்கி ச 

தங்கி சத்காரியம் புரிகிறது . 
என்ற அபார சக்தி சத்காரியம் புரியாமல் தடுத்து துற்காரியத்தைச் 
செய்விக்கிறது . 


மாயை 


ஆனால் 


ஆணவம் 


நிற்க , சிலர் எல்லா சீவன்களையும் 1. முக்தாத்மா , 2. சம் 
சாரி ஆத்மா என்றும் பிரித்துள்ளனர் . முக்தாத்மாவை அருவ 
சீவன் என்றும் சித்தர் ஆத்மா என்றும் ஆகமம் அறுதியிட்டுக் 
கூறுகிறது . சித்தர்களை எண் குணத்தான் என்றும் கூறுவர் . 


33 


வாயு . 


தொல்காப்பியர் கொள்கைப்படி- 

தோற்றக்கிரம ஆராய்ச்சி 
ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே 
இரண்றடறி வதுவே அதனோடு நாவே 
மூன்றறி வதுவே அவற்றோடு மூக்கே 
நான்கறி வதுவே அவற்றோடு கண்ண 
ஐந்தறி வதுவே அவற்றோடு செவியே 
ஆறறி வதுவே அவற்றோடு மனனே 

நேரின் உயர்ந்தோர் நெறிப்படுத்தினரே . 
571. சூத்திரம் - தொல்காப்பியம் பொருளதிகாரம் . மரபியல் 
1. ஓரறிவு எனப்படுவது பரிச உணர்வு 
2. இரண்டறிவு எனப்படுவது நாவினால் சுவைத்து அறியும் 

அறிவு வாயு , நீர் . 
3. மூவறிவு எனப்படுவது 

எனப்படுவது மணத்தை முகரும் அறிவு - 
வாயு , நீர் , மண் . 
4. நான்கறிவு எனப்படுவது ஒளியைக் காணும் காட்சி அறிவு 

வாயு , நீர் , மண் , தீ . 
5. ஐந்தறிவு எனப்படுவது ஓசையைக் கேட்கும் கேள்வி அறிவு 

வாயு , நீர் , மண் , தீ , ஆகாயம் . 
6. ஆறறிவு எனப்படுவது முன்கூறிய புலன் அறிவுகளை ஆரா 

யும் பகுத்தறிவு . 
புல்லும் மரனும் ஒன்றறி வினவே 
பிறவும் உளவே அக்கிளைப் பிறப்பே 
நந்தும் முரளும் ஈரறினவே 

பிறவும் உளவே அக்கிளைப் பிறப்பே . 
371 - B - 2-12A 


180 


சிதலும் எறும்பும் மூவறினவே 
பிறவும் உளவே அக்கிளைப் பிறப்பே 
நண்டுந் தும்பியும் நான்கறி வினவே 
பிறவும் உளவே அக்கிளைப் பிறப்பே . 


மாவும் பள்ளும் ஐயறிவினவே 
பிறவும் உளவே அக்கிளைப் பிறப்பே 
மக்கள் தாமே ஆறறிவுயிரே 
பிறவும் உளவே அக்கிளைப் பிறப்பே . 


ஓரறிவு உயிர் 

புல் வெளிப்பக்கம் வயிரம் உடையன . 
மரம் உட்பக்கம் வயிரம் உடையன . 

பிற செடி , கொடி , பிரிவுகள் . 
ஈரறிவு நத்தை , சிப்பி ; பிற சங்கு , கிளிஞ்சல் , முதலியன . 
மூவறிவு கரையான் , எறும்பு , முதலியன . 
நான்கறிவு வண்டு , ஈ முதலியன . 
ஐந்தறிவு பறவைகள் , மாக்கள் , விலங்குகள் . 
ஆறறிவு மக்கள் , தேவர் . 


சம்சாரி ஆத்மாக்களைப் பிரதானமாக இரு பிரிவாகக் கொண் 
டுள்ளது . 1. பரியாப்தம் , 2 . அபரியாப்தம் என இரண்டு . 
பரியாப்தம் என்பது இன்ப பெருக்கத்தையுடையவை . அபரியாப் 

இனப் பெருக்கமில்லாதது எனப்படும் . ஒவ்வொரு பிரிவி 
லும் இருவகை சம்சாரி சீவன்களாகத் தொடுக்கப்பட்டுள்ளது . 
ஆகவே சம்சாரி சீவன்கள் பதினான்கு வகைப்படும் . 


தம் 


அவை கீழ்வருமாறு : 
1. ஓரறிவு அருவுருவ 1. இனப் பெருக்க முடையது . 
ஆத்மா . 

2 . 

னப் பெருக்கமில்லாதது . 
2. ஓரறிவு உருவ 1. இனப் பெருக்கமுடையது . 
ஆத்மா . 

2. இனப் பெருக்கமில்லாதது . 
3. இரண்டறிவு 

1. இனப் பெருக்க முடையது . 
ஆத்மா . 

2. இனப் பெருக்கமில்லாதது . 
4. மூன்றறிவு ஆத்மா . 1. இனப் பெருக்கமுடையது . 

2. இனப் பெருக்கமில்லாதது . 
5. நான்கறிவு ஆத்மா . 1. இனப் பெருக்க முடையது . 

2. இனப் பெருக்கமில்லாதது . 
6. ஐந்தறிவு ஆத்மா . 1. இனப் பெருக்க முடையது . 

2. இனப் பெருக்கமில்லாதது . 
7. ஐந்தறிவும் பகுத் 

பகுத் 1 . 

1. இனப் பெருக்கமுடையது . 
தறிவும் . 

2. இனப் பெருக்கமில்லாதது . 


181 


மற்றும் சம்சாரி சீவன்களைக் கீழ் வருமாறு பிரித்துள்ளனர் : 
சம்சாரி ஆன்மாக்களை 1 . 

இந்திரியாத்மா , 2. அனிந்திரி 
யாத்மா என்றும் பிரிக்கின்றனர் , இந்திரியாத்மா இயங்கும் சக்தி 
யுடையது . அனிந்திரியாத்மா இயங்காச் சக்தியுடையது . 

1. அனிந்திரியாத்மாவைத் தாவரச் சீவன்களென்றும் கூறு 
வர் . இது இடம் விட்டு இடம் பெயரக் கூடியதல்ல . 

மெய் என்ற 
உணர்வையும் ஓரறிவையு முடையது . உறக்க அவத்தையைச் 
சிலவுடைய , 

உறக்கம் , கனவு அவத்தைகளுக்கு இடையி 
லுள்ளன . உறக்க 

உறக்க அவத்தையை உடையவைகள் 1. மண் காய 
சீவன் , 2. நீர்காயசீவன் , 3. தீகாயசீவன் , 4. வளிகாய சீவன் 
ஆகிய நான்கு பிரிவுகளைப் பெறும் . உறக்கம் , கனவு அவத்தை 
களுக்கு இடையிலுள்ளவைகளாகிய புல் , பூண்டு , செடி , மரம் 
வகைகள் தாவர காயசீவன் எனப்படும் . ஆகமொத்தம் ஐந்து 
பெரும் பிரிவிலடங்கும் . 

( 1 ) மண் காய சீவன்கள் ( உலோகப்பொருள்கள் ) 
கற்கள் , பொன் , வெள்ளி ,இரசம் , பாடாணங்கள் , காரசாரங் 
கள் , உப்புகள் முதலியன அடங்கும் . 


( 2 ) நீர் காய சீவன்கள்.- கடல் , நதி , ஆறு , ஏரி , கிணறு . 
ஊற்று , மழை , பனி ஆகிய நீர்கள் அடங்கும் . 


( 3 ) தீகாய சீவன்.-- நெருப்பு , ஒளி , மின்னல் , விளக்கின் 
ஒளி முதலியன அடங்கும் . 


( 4 ) வளிகாய சீவன் - புயல் , காற்று முதலியன . 


( 5 ) தாவர காயசீவன் - பாசி முதல் புல் , பூண்டு , செடி , 
மரம் முதலியவைகள் ஈறாக அடங்கும் . இவைகளை மேலும் இரண்டு 
பிரிவாகப் பிரித்துள்ளனர் . 

அவை 

( 1 ) பிரத்யேக 
தாவர காயசீவன்கள் ( 2 ) சாதாரண தாவர காயசீவன்கள் என்பன 
வாம் . 
பிரத்யேக தாவர காயசீவன் . ஒரே உடலில் ஒரு சீவன் . 

பருவுடல் , புரியட்ட உடல் என இரண்டுண்டு தாவரங் 
களில் , உதாரணமாக , ஒரு செடியின் வேர் , பட்டை , இலை , பூ , 
பழம் , வித்து என்பன பிரத்யேக தாவர 

காயசீவன்களாக 
அமைந்துள்ளன . 
சாதாரண தாவர காயசீவன் . பல 

பல சீவன்சள் ஒரே உடலில் 
இயங்குகின்றன. உதாரணமாக 

உருளைக்கிழங்கு , வெள்ளைப் 
பூண்டு , மஞ்சள் , இஞ்சி , நாகதாளி, கற்றாழை , மாங்காய் , வெங் 
காயம் , வேலம் , முள்ளங்கி போன்றவைகள் இவைகளின் சிறு 
பாகத்தை வெட்டிப் பிரித்தாலும் தன் இனமாக வளரும் , இவை 
களில் பருவுடல் என்றும் புரியட்டவுடல் என்றும் இரண்டுள .. 
பருவுடல் அழியும் . 

புரியட்ட உடல் அழியாததாகும் . 
2. இந்திரியாத் :-- ( சங்கமம் பொருள்கள் ) . ( அ ) இது 
நி கோத இந்திரியாத்மா ( ஆ ) திரச இந்திரியாத்மா 

இரு 
பெரும் பிரிவைக் கொண்டதாகும் . 


என் 


182 


உள்ளன . 


( அ ) நிகோதா இந்திரியாத்மா . 

இந்திரியாத்மா . - இவைகள் உலகெங்கும் 
பரவி வாழ்கின்றன . உலகின் மலதடத்திலிருந்து ஆகாயம் மட்டும் 
எங்கும் 

அவைகள் 

ஓரறிவுடையன . 
இனப்பெருக்கமுள்ளன . சில இனப் பெருக்கமில்லாதன . இவை 
களின் வாழ்வு ஒரு நாடித் துடிப்பு நேர 

காலமேயாகும் . 
மெய்யுணர்வு மட்டுமே உடையன. இவைகள் தாவரகாய அநிந் 
திரியாத்மாவில் சேர்ந்த போதிலும் , இடம் விட்டு இடம் பெயரக் 
கூடியதால் இவைகள் இங்குச் சேர்க்கப் பட்டன . ஒரே உடலில் 
பல சீவன்கள் உடன் கூடிப் பிறந்து இறக்கின்றபடியால் நிகோத 
இந்திரியாத்மாவாகக் கருதப்படுகின்றன . 


( ஆ ) திரச இந்திரிய சீவன்.- இடம் விட்டு இடம் பெயரக் 
கூடியது . இன்ப துன்பங்களை நுகரக் கூடியது . ஆபத்து வருவதை 
ஒர்ந்து தானாகவே அதைத் தவிர்க்க 
அதைத் தவிர்க்க ஓடி ஒளியும் . 

ஞானேந் 
திரியங்களையுடையது . ஆகையினாலே அவைகளை ( 1 ) ஏக 

( 1 ) ஏக இந்தி 
ரிய சீவன் . ( 2 ) துவந்திரிய சீவன் ( 3 ) திரிவிந்திரிய சீவன் 
( 4 ) சதுர்விந்திரிய சீவன் ( 5 ) பஞ்சேந்திரிய சீவன் 
ஐவகையாகப் பிரித்துள்ளனர் . 


என 


( 1 ) ஏக இந்திரிய 

சீவன் ( ஓரறிவு சீவன் ) 

.மெய் 
உணர்வுமட்டு முளது . இடம் விட்டு இடம் பெயரும் . வந்தைகள் 
ஒட்டுண்னிகள் போன்றவைகள் அடங்கும் . 


சுவை 


( 2 ) து விந்திரிய சீவன் ( ஈரறிவு சீவன் ) .-- மெய் , 
என்ற இரண்டு இந்திரியங்களையுடையது . அட்டை . குடற் புழுக் 
கள் , பூநாகம் , கிளிஞ்சல் போன்றவைகள் . 


( 3 ) திரிவிந்திரிய சீவன் ( மூவறிவு 

சீவன்கள் ) .- சுவை , 
கந்தம் , மெய் ஆகிய மூன்று இந்திரியங்களையுடையது . எறும்பு , 
பேன் , மலத்தில் வாழும் புழுக்கள் , பூச்சிகள் முதலியன . இவை 
களுக்கு நான்கு அல்லது ஆறு அல்லது மேற்கொண்டு கால்கள் 
உள்ளன வாக இருக்கின்றன . 


( 4 ) சதுர்விந்கு திரிய சீவன்கள் . - மெய் , சுவை , கந்தம் , 
பார்வை ஆகிய நான் இந்திரியங்களையுடையது . தேள் , தேனீ , 
ஈ , நண்டு , கொசு ஆகியவைகள் . ஆறு அல்லது எட்டு கால்களை 


யுடையன . 


( 5 ) பஞ்சேந்திரிய சீவன்கள் . - மெய் , வாய் , கண் , மூக்கு 
செவி என்ற ஐந்து இந்திரிகளையுடையது . இவை நான்கு வகைப் 
படும் . அவை : ( அ ) நரகர் , ( ஆ ) மிருகம் , ( இ ) மனிதர் , 

, 

( ஈ ) 


தேவர் . 


( அ ) நரகர் : நாக சீவன்களுக்கு உருவமில்லை , இடமில்லை , கால 
மில்லை , பொறுப்பில்ளை . தனக்குத் தானே விரும்புவதுமில்லை . 
ஒன்றோடொன்று சேருவதுமில்லை . 


183 


பசு , 


( ஆ ) மிருகம் ( திரியாஞ்ச சீவன் ) .- மிருகத்தன்மையுடை 
யது . இவை மூன்று பிரிவில் அடங்கும் . அவை , ( 1 ) ஜலயரா , 
( 2 ) தலயரா , 3 கயரா திரியாஞ்ச சீவன்கள் . நீரில் வாழும் 
உயிர்களில் திமிங்கலம் , மீன் , ஆமை முதலியன அடங்கும் . தலயரா 
சீவன்களில் நான்கு கால்களையுடைய 

எருமை , குதிரை , 
கழுதை , யானை , ஒட்டகம் , ஆடு முதலியனவும் ; உரபரிசர்ப 
எனப்படும் . ( மார்பினால் தவழப்படுவது ) மலைப்பாம்பு , பாம்பு , 
முதலியனவும் ; புயபரிசர்ப் எனப்படும் ( கைகளினால் நடப்பன ) 
எலி , அணில் , குரங்கு முதலியனவும் அடங்கும் . 

கயரா சீவன் 
களில் பறவைகள் அடங்கும் . பறவைகளிலும் 

பறவைகளிலும் உரோமாயகப் 
பறவை என்றும் , சம்மாயகப் பறவை என்றும் பிரிவுகள் உள . 


சகலர் ( சீவன் ) 


நால்வகை பிறப்பு : 


ஓடுஞ் சகடத்துருளு மொளி கொள 
வீடிலொருவன் விசிறும் வளையமும் 
ஆடுந் துகளு மெனச் சுழன் றாருயர் 
நாடுங் கதியவை நான்குள கண்டாய் . 

( சூளாமணி 1922. ] 


உயிர்கள் நாடும் பிறப்பு நான்கு வகைத்தாம் . ஓடா நின்ற 
வண்டியின் உருளைகளையும் ஒளியுண்டாகும்படி சுழற்றி எறியப் 
படுகின்ற வளையத்தையும் காற்றாலே இயங்குகின்ற அணுவையும் 
போன்று சிறந்த உயிர்கள் சுழற்சியடைந்து விரும்பிச் செல்கின்ற 
கதிகள் நான்கு உள . 

நரகர் , விலங்கு , மனிதர் நற் றேவர் 
விரவி னவர்தம் விகற்ப முரைப்பிற் 
பெருகு முறை யென்று பெய்ம்மலர்த்தாரோன் 
உருக வொருவா நுறுவ னுரைத்தான் . 

( சூளாமணி 1923. ] 


உரைப்பிற் பெருகுமென்று நரகர் , விலங்கு , மனிதர் , தேவர் 
என்ற நான்கை உரைத்தான் . 

கீழா நரகங் கிளத்தும் படலங்கள் 
ஏழா யிருபத் திரட்டியோ டொன்பது 
போழா மவற்றுள் ளவர்கள் புகலிடம் 
பாழா மிலக்க மெண்பஃதுடனான் கே . 

( சூளாமணி 1924. ] 
நரகலோகங்கள் அதன் பகுதிகள் ஏழாகி விரிந்து , நாற்பத் 
தொன்பது உட்பிரிவுகளையும் உடையனவாம் . அந் நரகங்கள் 
புகும்புரைகள் எண்பத்து நான்கு நூறாயிரம் என்னும் முடிவை 
யுடையவாம் . 


184 


அப்பரி செண்பத்து நான்கு நூறாயிரம் 
மெய்ப்பரி செய்தி விரிந்துயிராய் நிற்கும் 
பொய்ப்பரி செய்திப் புகலும் மனிதர்கட் 
கிப்பரி சே இருள் மூடி நின்றானே . 

( திருமந்திரம் 396. ) 


நால்வகைத் தோற்றத்து ஏழ்வகைப் பிறப்பினுள் எண்பத்து 
நான்கு நூறாயிரவேறுபாட்டோடு கூடிய உடம்புகளை உண்டாக் 
கினான் . 

ஆதித்தன் சந்திரன் அங்கி எண் பாலர்கள் 
போதித்த வானொலி பொங்கிய நீர் புவி 
வாதித்த சத்தாதி வாக்கு மனாதிகள் 
ஓதுற்ற மாயையின் விந்துவின் உற்றதே . 

( திருமந்திரம் 397. ] 


தூ மாயையின் கீழாய் அடங்கிய மூலப் பகுதியின் கண் நின்று 
முறையாகத் தோன்றியனவே என்று திருமூலர் கூறுகிறார் . 


இருளினிருளு மிருளும் புகையும் 
அருளி லளறு மணலும் பரலு 
மருளின் மணியு மெனவிப் பெயர 
பொருளி னரகங்கள் போதரக் கொண்ணீ 

( சூளாமணி 1925. ] 
பேரிருள் , இருள் , புகை , சேறு , மணல் , பரற்கற்களும் , மணி 
யும் என ஏழு நரகங்கள் உள . 


பத்தடம் பத்தொடு மூன்றா மவற்றிடை 
ஒத்தவுறையு விலக்க மொர் முப்பது 
கொத்தெரி வெம்பவர் கும்பிக் குழியவை 
இத்துணை யென்பதொ ரெல்லையிலவே . 

( சூளாமணி 1927. ) 


பதின்மூன்று புரையும் ( அடுக்கும் ) முப்பது நூறாயிரம் உறை 
யுளும் எல்லையில்லாத கும்பிக் குழிகளும் உள்ளன . 

இதனையே 
பிறரும் . 

ஒன்று மூன்றைந்து மேழு மொன்பதும் 

பத்தோடு ஒன்று 
நின்ற மூன்றொடு பத்து நிரயத்தும் புரைகள் 

மேன் மேல் ! 
எனக் கூறுகின்றனர் . 


பேழைப் பிளவும் பிலத்தின் முகங்களுந் 
தாழிப் பசலையும் போலுந் தகையன 
ஆழப் பரந்த வழுகலளறவை 
பீழைப் பதகர் பிறக்குமிடமே . 

சூளாமணி 1928. ) 


185 


பிளவும் முகங்களும் தகையன அழுகல் அளறு . பீழைப் பதகர் 
பிறக்கும் இடம் என்றார் . 


குழிபடு கும்பிக் கருவாய் பெருகி 
அழுகலுடம் பிவை யங்கு நிறைந்தால் 
வழுவி யனல் படு பாறைக் கண்வைகிப் 
புழுவி னுருள்வ பொரிவ பொடிவ . 

( சூளாமணி 1929. ) 


அக்கும் பிகளிடமில்லாதபடி அவ்வுயிர்கள் நிறைந்து விட்டால் 
பின்னர் நெருப்புப் பாறைகளின் மேற்றங்கிப் புழுக்களைப் போன்று 
உருண்டும் பொரிந்தும் பொடி வனவாம் . 


புழுவி னுருண்டு பொடிந்தவர் பொங்கி 
எழுவர் புகையைந் தெழுந்த பின் மீட்டும் 
வழுவிலர் வீழ்வர் மறிந்துமவ வாறே 
ஒழுவிலா தேவனை யுள்ளள வெல்லாம் . 

( சூளாமணி 1930. ) 


புழுப்போல பாறையின் உருண்டு துகளாயவர் மீளவும் எழா 
நிற்பன. புகைந்து எழுந்த பின்னர் மீளவும் வழுக்கு விழா 
நிற்பன . 


பெய்யா வருநஞ்சும் பேரழற் குட்டமுஞ் 
செய்யாக் குழிகளுஞ் சீநீர்த் தடங்களும் 
நையா நரகரிடமிவை நாறினும் 
உய்யா பிறவுயி ரோசனைக் கண்ணே . 

( சூளாமணி 1946. ) 


100 


ரஞ்சும் அழற் குட்டமும் சீழ்த்தடங்களும் ஆகிய இந் நரகத் 
தின் நாற்றத்தை ஒரு யோசனைத் தொலைவிடத்தே நின்று நுகரினும் 
ஏனைய உயிர்கள் இறந்து படுமாம் . 


விலங்கு 


விலங்குடன் சாதி விரிப்பிற் பெருகும் 
உலங்கொண்ட தோண் மன்ன வோரறி வா 
புலங் கொண்டவைம் பொறியீறாப் புணர்ந்த 
நலங் கொண்ட ஞாலத்தினாடி யுணர் நீ . 

( சூளாமணி 1957. ) 


ஐயறிவுடையோர் மானிடருள்ளும் உளர் எனினும் அவரையும் 
விலங்கெனவே கொளல் வேண்டும் . 


186 


ஒன்றறிவுயிர் : 

நின்று வருந்து நிகோதப் பிறவியுள் 
ஒன்றறி வெய்தி யுழக்கு முயிர் பல 
அன்றிச் சிறிதுண் டவற்றினு மவ்வழிச் 
சென்று பெயர்வ சிலவுள கண்டாய் 

( சூளாமணி 1958 ] . 


ஓரறிவுயிரும் அவற்றின் கிளைப் பிறப்பும் அப் பிறப்பினுட் 
சென்று மீளும் பிறவும் ஓரறிவுயிர் என்றே கொள்ளற் 

கொள்ளற் பால 
என்பதாகும் . புல்லும் மரமும் முதலவாய நிலையியற் பொருளாத 
லின் நின்று வருந்தும் நிகோதப் பிறப்பு என்றார் . இதனையே 
தொல்காப்பியரும் ஓரறிவுயிரே பிறவு முளவே அக்கிளைப் 
பிறப்பே என்று கூறியிருக்கிறார் . 


ஓரறி வாகி யுழக்கு முயிர்களைப் 
பேரறி வாரும் பிறரில்லை யின்னவை 
யாரறி வாரழி யுந்திறம் யாதெனில் 
கூரறி வில்லவர் கொன்றிடுகின்றார் . 


( சூளாமணி 1 


உயிர்த் தொகை யாறனு ளொன்றொழித் தேனைப் 
பெயர்த் தொகை பெற்ற பிறவிக டம்மைப் 
பயிர்த்தலு மின்றி யுலகம் பதைப்பச் 
செயிர்த்தவர் போலச் செகுத்திடுங் கண்டாய் . 

( சூளாமணி 1960 ] . 


புல் மர முதலிய ஒன்றறி உயிர்களின் விகற்பங்கள் எண்ணல . 
அவற்றின் பெயர் அறிதலும் இயலாது . 

நிலையியற் பிறவியாகிய 
ஓரறிவினங்கள் ஏனைய 

எல்லா வுயிர்களையும் நடுங்க வைத்துச் 
செகுத்திடும் என்கிறார் . 


ஏனை யொழிந்த வியங்கு நற் சாதிகள் 
ஆனை முதலா வளிய விலங்குகண் 
மானுயர் பற்றி வலிந்து நலிந்திட 
ஊனெய் யுருகு முழக்கு மொருபால் 

[ சூளாமணி 1961] . 
புல் முதலிய நிலையியற் பிறப்பின் வேறாய் எஞ்சிய இயங்கு 
இயற் பிறப்பாகிய நல்ல வகையின வாகிய யானை முதலிய விலங்கு 
களும் இயங்கியற் பிறவிகளாம் . 


187 


மனித வகுப்பு - 


மாக மழை வண்கை மன்னவ மக்களு 
மேக கதியின ரநேக விகற்பினர் 
சேகர் மிலைச்சர் மனிசாக டிப்பியர் 
போக மனித ரெனப் பொருட் பட்டார் . 

( சூளாமணி 1972 ) . 


மனிதருள்ளும் ஐவகையருளர் என்க . 


நல்லவர் தீயவர் திப்பியர் ஒப்பில் குமானு யரோ 
டல்ல வருள்ளுறுத் தாடவர் ஐவருளர் 

[ பாடல் 82 ) 


என்று நீலகேசியில் கூறப்பட்டுள்ளது . 


அவர்கள் ( 1 ) சேகர் , ( 2 ) மிலைச்சர் , ( 3 ) மனிதர் , 
( 4 ) திப்பியர் , ( 5 ) போக மனிதர் என ஐவகையராவர் . 


சேகர் . 


பத்து வகைய பர தவி ரேவதத் 
தத்தகு கால விழிவி னகத்தவர் 
சித்தந் தெளிவிலர் சீல மடைவிலர் 
செத்த வறிவினர் சேகரவரே . 

( சூளாமணி 1973 ] . 


பரத 

கண்டம் ஐந்தும் ஐராவத கண்டம் ஐந்தும் என்றும் 
பத்து வகைப்படும் . அவற்றுள் சேகர் என்பவர் பரத 

கண்ட 
துள் வாழும் ஒரு 

மனிதராவர் . சித்தம் தெளிவிலர் 
சீலமிலா தவர் , அறிவின்மையர் , ஒழுக்கமில்லாதவர் 

சேகர் 
எனப்படுவர் . 


வகை 


மிலைச்சர் . 


தீவினுள் வாழுங் குமானுடர் தேசத்து 
மேவியயுறையு 

மிலைச்சரனப் பெயர் 
ஆவரவருண் மிலைச்சர வரையும் 
வீ வருந்தாரோய் விலங்கினுள் வைப்பாம் . 

( சூளாமணி 1974 ] . 


தீவுகளிலே வாழும் குமானுடர் என்பாரும் தேசத்து , மேவி 
யுறையும் மிலைச்சர் என்பாரும் இருவகையினர் . அவருள் மிலைச்சர் 
உருவானே மானுடராயினும் அறிவானே விலங்கென்றே கொள்ளப் 
படுவர் என்க . 


188 


இதனையே , 

வாரியுட் தொண்ணூற்றாறு மற்றைக் கண்டத்தும் 
சேருநர் அறத்தைச் சேரார் மிலேச்சராய் செய்யப் 

( பட்டார் 


என்று மேருமந்தர புராணம் கூறுகின்றது . 


மக்கள் வதியு மிரண்டரைத் தீவினுட் 
டக்க நிலத்துப் பிறந்தவர் தம்முளு 
முக்குலத் தாரொடுங் கூடாமுயற்சியர் 
ஒக்கலைப் போல்வார் பலருமுளரே . 

| சூளாமணி 1982 ) . 


மனிதரும் , திப்பியர் , போகரும் ஆகிய மூன்று குலத்தவரும் 
சம்புத் தீவிலும் , தாதகீடண்டத்தீவிலும், புட்கரத்தீவிலும் வைகுவர் 


இதனையே திருக்குறளில் , 


மக்களே போல்வர் கயவர் அவரன்ன 
ஒப்பாரி யாங்கண்டதில் 


( குறள் 1071 ) 


என்று கூறப்பட்டுள்ளது . 


அத்தியாயம்-4 


சித்தர்களின் மற்றொரு கோட்பாடு 


பதி , பசு , பாச விளக்கம் . 


இதுவரை கூறிய வகையாவது பிரம்மம் ஒன்று தான் 
உள்ளது . மற்றவை யாவும் இல்லை . 

அப்பிரம்மத்துடன் இச் 
சீவன் இரண்டறக் கலத்தலே சீவன் முத்தி ( மோட்சம் ) ஆகும் . 
இத்தத்துவத்தை ஞான மார்க்கத்தினால் அறிந்து பெறலாம் . 
யோக 

சாதனையும் இதற்குத் துணை புரியும் என்ற முடிவுகளைக் 
கண்டோம் . இதற்குச் சான்றாக வேதங்களையும் , உபநிடதங்களையும் 
சூத்திரங்களையும் சூத்திர உரைகளையும் எடுத்துக் கூறுவர் . ஞான 
மார்க்கத்தையோ அன்றி யோக மார்க்கத்தையோ 

பின்பற்றல் 
ஏதோ ஒரு சிலர்க்கு மட்டுமே சாதிக்க முடியுமேயன்றிப் பெரும் 
பாலரான மக்கட்கு இவ்வு பாயங்கள் பயன்படா . பெரும் 
பான்மையரான இவர்கள் பிறவியின் பயனைப் பெறாமலேயே 
பிறவிக் கடலில் மூழ்கிக் கிடத்தல் வேண்டு மன்றோ? அவர் 
கட்கும் நற்கதி வாய்க்க 

யாதொரு வழியும் வகுக்கப்பட 
வில்லையா ? மேலும் ஏகமாய் நின்ற பிரம்மம் இன்னதென்று 
வகுத்துரைக்க முடியாததென்று நூல்கள் அறுதியிட்டுக் கூறு மேல் , 
இன்னதென்றும் இத்தன்மைத் 

இத்தன்மைத் தென்றும் வகுக்க முடியாததை 
அறிவினால் எங்ஙனம் 

காண்டல் கூடும் ? அல்லாமலும் அபேதமாய் 
( வேறுபாடு அற்ற தாய்) நிர்க்குண மாய்( யாதொரு பண்பும் தோற் 
றாததாய் ) ஏகமாய்க் ( ஒன்றே ஒன்றாய் ) கேடின்றி என்றும் நிலைத்து 
நிற்கும் பிரம்மம் 

ஒன்று தான் நாம் அறியக் கிடக்கும் தத்துவ 
மாகுமென்று சுருதிகள் ஒருபுறம் முறையிட , பேதம் ( வேறுபாடு ) 
என்று 

சொல்லும் சுருதியின் மற்றெரு பாகத்துக்கும் , பேதா 
பேதம் ( ஒற்றுமையில் வேறுபாடு அல்லது வேறுபாட்டில் ஒற்றுமை ) 
என்று கூறும் அதே சுருதியின் மூன்றாம் பகுதிக்கும் அளவின்றிப் 
( பிரமாணம் , சான்று ) பிதற்றல் என்று நீக்கத்தக்கதா ? அல்லது 
கொள்ளத்தக்கதா ? அவ்வண்ணமே கன்ம மார்க்கம் , பத்தி 
மார்க்கம் என்றெல்லாம் வகுக்கப்பட்ட 

வழிகள் பயனற்றவை 
களா ? 

பிரம்மத்தைச் சகுணம் என்றும் உலகம் உளது என்றும் 
விவரிக்கும் ( வருணிக்கும் ) சுருதி வாக்கியங்கள் பொருளில் 
மொழிகளா ? இவ்வித வினாக்கட்கு விடை கூறிய வகையிலும் , 
றிப்பிட்ட ஒரு சிலரே யன்றி 

கல்லாதவர் கற்றவர் ஆகிய 
பயன்படக்கூடியதுமான 

சில 
யாவர்க்குமே 

விளக்கமான 
பொருள்கள் அவ்வேத வாக்கியங்கட்கே கொடுக்கப்பட்டு அவ்வழி 
யாய் உதவிய சைவ சித்தாந்தம் என்னும் மரபுகள் தோன்றின . 
இம்மரபுகளின் விசாரணையே ( விவாத 

( விவாத விளைவுகள் ) 
வத்தியாயத்தில் கூறப்படும் . 


190 


சில 


( ஞான 


( ஞான 


கன்ம மார்க்கத்தால் ( வினை வழியில் ) மோட்சம் ( வீடு ) அடைய 
லாம் என்பதை உன்னிப் பார்க்கில் ஈசன் ஒருவன் உளன் என்ப 
தையே ஒப்புக்கொள்ளாத மீமாஞ்சகர்கள் , இந்திரன் , அக்கினி 
போன்ற 

பல்வேறு கடவுளர்கள் இருத்தலை ஏற்றலும் வேள்வி 
( யாகாதி கன்மங்கள் ) முதலான பற்பல நல் வினையால் மந்திர 
மூர்த்திகளான ( தீக்கடவுள் , புரந்தரன் , நீர்க்கடவுள் ) அவர்களைத் 
திருப்தி செய்து அதனால் சுவர்க்கம் 

( துறக்கம் ) என்னு 
லோகாந்தரத்தை ( இகவுலகை விட்டுப்போன நிலை ) பெற்று 
இன்பம் துய்க்கலாம் 

என்று சொல்வதும் , அவற்றை முற்றும் 
எதிர்க்கும் அத்துவித சமயத்தினர் ஞான மார்க்கம் ஒன்றையே 
ஏற்றலும் இருமுனை ( கோடி ) களாகும் . இவ்விரு கோடியின 
ருக்கும் போதிய சான்றுகள் வேதத்தில் கிடக்கின் . இவற் 

ள் எது சரியானது என்று நிலை நாட்டுவது ( நிர்ணயம் செய்தல் ) 
எவ்வாறு ? வேதத்தில் சொல்லிய பாகங்களை மட்டுமே 
ஏற்று ஏனைய பாகங்களைத் தவிர்த்தல் நன்றன்று . தகுதியுடைய 
தீர்மானத்தை நிலை நாட்ட இயலாமற் போய்விடும் . 

தை மனங் 
கொண்டு மேற்கூறிய இரு கொள்கையினர்க்கும் மாறாகச் சைவ 
சித்தாந்தம் என்னும் மார்க்கமானது , வேதங்களில் கூறப்பட்ட 
கன்மகாண்டம் 

காண்டம் என்ற இரு பாகங்களையும் 
ஒப்புக்கொண்டு ஒருமைப்பாடு கண்டு ஞானமும் கன்மமும் 
தேவை தான் என்பதை வற்புறுத்தி 

கன்ம 

சமுச்சயம் 
என்ற தத்துவத்தை வற்புறுத்துகிறது . அவ்வாறே நிர்க்குண 
மான பிரம்மம் ( உருவற்ற பிரம்மம் ) சகுணமா ( உருவத்துடன் ) ன 
தென்றும் , அது உருவாயும் , அருவாயும் , உளதாயும் , இலதாயும் , 
அணுவில் அணுவாயும் , மேருவினும் வலிதாயும் , ஆயினும் வாக் 
கன்றி மனத்துக்கும் எட்டாத தாயும் உளதென்றும் கூறியுள்ளார் . 
இந்தச் சித்தாந்தப்படி யாவற்றினும் 

மேலான 
ளாய்த் தலைமையில் நிற்கும் தலைவனாய் உள்ளது 

சிவன் 
என்னும் தத்துவம் . இவனே , ஈசன் , இறை , இறைவன் , பதி 

அழைக்கப்படுவதன்றிக் குறிப்பிட்ட மொழியிலுள்ள சொற் 

யாவுமே இவனைக் குறிப்பவை யாகுமென்றும் சொல்வர் . 
சீவாத்மாக்கள் உண்டென்றும் அவை ஒவ்வொரு சரீரத்துக்கு 
ஒன்று வீதம் பலகோடி உளவென்றும் , ஆயினும் இவ்வான்மாக்கள் 
முன் சொன்ன பரமனின் திரிபேயென்றும் கூறுகிறது . இவ்வண் 

தான் அவனே என்றறிதலே பிறவியைப் பெற்ற ஆன்மா 
செய்யத்தக்கதாகும் . இதுவே ஆன்மாவுக்கு மோட்சம் என்று 
கூறப்படும் . 

ஈசனுக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள சம்பந்தத்துக்குத் தாதான் 
மியம் ( அவ்வண்ணமாய் இருத்தல் ) எ பெயர் . படமாகிற 
காரியத்திற்கு நூல் முதற் காரணமாயும் துணைக் காரண மாயும் 
இருப்பது போல் நூலின் சேர்க்கை ( நெசவு ) யும் ஒரு காரணமா 
மன்றோ? இக்காரணமாகின்ற நூலின் சேர்க்கைக்கும் காரிய 
மாகிற படத்திற்கும் 

சம்பந்தத்தைத் தாதன் மியம் 
என்பர் . 

ஆன்மாக்களுக்கும் ஈசனுக்கும் உள்ள சம்பந்தம் 
தாதா 

என்மியம் என்ற தால் பலகோடி ஆன்மாக்களின் சேர்க்கையே 
ஈசனாம் என்பது இதனால் புலனாகிறது . ஆகவே இங்கு பேதம் , 
அபேதம் இரண்டுமே ஏற்கப்பட்டுளதென்றறியவும் . இதனால் 

அவன் என்பதை ஒரு ஆன்மா அறிதலே பிறவிப்பயனாம் 


பொரு 


என 


கள் 


GOOT 


உள்ள 


தானே 


191 


சைவ 


மேற் 


என்பது 

விளங்குகிறது . இது ஞான மார்க்கமாகும் . இவ் 
வறிவைப் பெறற்குக் கர்ம மார்க்கம் உதவியாய் ஏற்கத்தக்கது 
என்பதை விளக்கும் 

சித்தாந்தம் . 

சொன்ன 
வண்ணம் ஈசனின்றும் வேறுபடாததான் ஆன்மா , தான் யார் ? 
என்பதை மறந்தது 

மறந்தது எங்ஙனம் ? என்றால் அஞ்ஞானத்தினால் 
உண்மை நிலை மூடப்பட்டு தன்னைத்தான் அறியாமை வந்து 
கூடும் . பிறகு அதைத் திரும்பவும் நினைப்பூட்டிக்கொண்டறி 
லே மோட்சமாகுமென்று பிரத்ய பிக்ஞா தரிசனம் கூறும் . 
பிரத்ய பிக்ஞா என்றால் : -பண்டொரு முறை நான் கண்ட தேவ 
தத்தனே யாவான் ; இன்று என் முன் நிற்கும் இவன் என்ற அறி 
விற்கு பிரத்ய பிக்ஞை என்று பெயர் . இதற்கு ஸ்மிர்த்தி 
( நினைப்பு ) அனுபவம் ( பார்த்தல் ) , இரண்டும் வேண்டும் . இதனால் 
அகம் பிரம்மாஸ்மி என்னும் முடிவான நிலை கிடைக்குமென்பது 
ஞான மார்க்கத்தை மாத்திரமே ஏற்கும் இம்மதத்தினரின் கொள் 
கையாகும் . 

சைவ சித்தாந்தமோ வென்றால் ஞானம் , கன்மம் இரணடை 
யுமே ஏற்று ஈசனைச் சிவனென்றழைத்து சிவோகம் ( தானவன் 
என்றறிதல் ) 

மார்க்கத்தைத் தழுவியும் அவ்வறிவைப் 
பெறற்கு உபாயமாகக் கன்ம மார்க்கத்தை ஏற்று , ஜபம் , தியானம் 
சரியை என்னும் கன்மங்களை வகுத்து அவற்றின் வாயிலாய் , 
உண்மையைக் காண வொட்டாது மறைக்கும் அஞ்ஞானத்தைப் 
போக்கி , சிவோகம் 

சிவோகம் என்ற மெய்ஞ்ஞானத்தைப் பெற்று ஓர் 
ஆன்மா ஈசனுடன் இரண்டற்ற நிலையைப் பெறல் என்ற ஞான 
கன்ம சமுச்சயம் ஆம் ஒரு மார்க்கத்தை வகுத்துக் காட்டும் . 


ஞான 


" ஒன்றென்ற தொன்றே காண் ஒன்றே பதிபசுவாம் 
ஒன்றென்ற நீபாசத் தோடுளை காண் ஒன்றின்றால் 
அக்கரங்களின்றாம் அகர வுயிரின் றேல் 
இக்கிரமத் தென்னு மிருக்கு . 

(சிவஞான போதம் . ) 


மெய்கள் அகரமொடு 

சிவணியன்றி இயங்காமையானும் , 
இகர , ஈகார , 

உகர , 

ஊகாரங்கள் அகரத்திற்குரிய அங்காப்பு 
முயற்சியொடு சிவணியன்றிப் பிறவாமை யானும் , எகார , ஓகார 
முதலாயின முன் அகரக்கூறும் பின் இகர உகரக் கூறுகளுமாய் 
இயைந்தன்றிப் பிறவாமையானும் , அவையெல்லாம் அகரமா 

உயிரையன்றிப் பிறவாமையானும் , அவையெல்லாம் அகர 
மாகிய உயிரையின்றி அமையாமை பெற்றாம் . 

அது போலப் 
பிரமமில்லை யாயின் ஒரு பொருளுமில்லை என்ற தூ உம் பிரமத்தை 
யின்றியமையாமைப் பொருட்டென் பார் , அக்கரங்களின்றா மகர 
வுயிரின்றே லிக்கிரமத் தென்னு மிருக்கு என்றார் . 

அகர உயிர் 
நாதமென்றுரைப்பாரு முளர் . 

" அரக்கொடு சேர்த்தி அணைத்தவக் கற்போல் 
உருக்கி உடங்கியைந்து நின்று - பிரிப்பின்றித் 

உலகாந் தமியே னுளம்புகுதல் 
யானே உலகென்ப னின்று . 

( சிவஞான போதம் . ) 


தானே 


192 


கலப்பாய் நிற்றலான் உலகேயாம் என்பார் உடங்கியைந்து எனவும் 
பொருட்டன்மையான் வேறு நிற்றலால் தா 

தானேயாம் என்பார் 
நின்று எனவும் , உயிர்க்குயிராய் நிற்றலால் தானே யுலகாம் 
என்பார் பிரிப்பின்றி எனவும் கூறினார் . 


ஈண்டும் இரட்டுற மொழிந்து 

மொழிந்து கொள்க. உலகென்றது ஈண்டு 
உயிர்களை . இலனாகலான் என்பது இன்றி எனத் திரிந்து நின்றது . 
இதனால் மூவகையும் ஒருங்கு கூறுதற்கு எடுத்துக் காட்டிய 
வாறறிக . 

இவ்விரு செய்யுட்களும் ஆன்மாவுக்கும் ஈசனுக்குமுள்ள 
தாதான்மியத்தை விளக்கி ஒரு வகையில் 

வகையில் இவ்விரண்டும் வெவ் 
வேறென்றும் , மற்றொரு 

வகையில் இவ்விரண்டும் ஒன்றேயா 
மென்றும் ஏற்குங் கொள்கை விளக்கப்படுகிறது . 
மேலும் ஆன்மா பேதமானதென்று ஏற்குந்தருணத்து , 
அவ்வினையைச் செய்தவனில் அவ்வினை ஞர் தாஞ்சென்றங் 
கவ்வினை யைக் காந்த பசாசம் போல் அவ்வினையைப் 
பேராமல் ஊட்டும் பிரானின் நுகராரேல் 
ஆர்தா மறிந்தணைப்பா ராங்கு 

(சிவஞானபோதம் ) 


ஆன்மாக்களுக்குத் தமக்கென அறிவின்மையானும் , வினை சடமாக 
லானும் , மாயை தாரகமாம் அத்தன்றா ணிற்ற லெனப் 

( போந்தமையானும் , 
முதல்வனே அறிந்தணைப்பானெனப் பாரிசேடப் பிரமாணங் 

[ கூறுவார் 
அவ்வினையைப் பேராமலூட்டும் பிரானின் நுகராரேல் 

[ ஆர் தாம் அறிந்தணைப்பார் , 
என்றார் . செய்வதற் கிடனாகிய உடம்பைச் செய்வது என்று 

( உபசரித்தார் . 
அற்றேல் , இவ்வினை ஆதியோ, அநாதியோ , ஆதியாயின் 

இடையே தோன்று மென்பது சத்காரிய வாதத்திற் 
கேலாது , அநாதியாயின் ஒருவர் கூட்ட வேண்டுவதில்லை யென்னும் 
ஆசங்கையை நீக்கி அதனை வலியுறுத்து தற்கு எடுத்துக்காட்டும் 
உதாரணம். 

நெல்லிற் குமியும் நிகழ் செம் பினிற்களிம்புஞ் 
சொல்லிற் புதிதன்று தொன்மையே - வல்லி 
மலகன்மம் அன்றுளவாம் வள்ளலாற் பொன் வாள் 
அலர்சோகஞ் செய்கமலத் தாம் . 

(சிவஞான போதம் ) 


முன் 


னில்லது 


மாயை இறைவனுக்குப் பரிக்கிரக சத்தியாதலின் , வல்லி என்றார் , 
இஃதறியா தார் மகடூஉ முன்னிலையாக்கி யுரைப்பர் .. 
தான்மை கூறுவார் னம் பற்றி மாயை மலங்கட்குத் தொன் 


வினைக்குத் 


193 


மையும் உடன் 

கூறினார் . இருவினை யுண்மைக்கோதிய 
பிரமாணமே அவற்றிற்குப் பற்றுக்கோடாகிய மாயை யுண்மைக் 
கும் பிரமாணமா மென்பதாலும் , மேலைச் சூத்திரத்திற் கூறிய 
சத்காரிய வாதத்தானும் , மாயை யுண்மை பெறப்பட்டது . மல 
முண்மைக்குப் பிரமாணமும் மேலைச் சூத்திரத்திற் பெறப்பட்டது . 

என்னும் இச்செய்யுள்களால் உலகத்தில் பிறவியைப் பெற்ற 
ஆன்மா சுகதுக்க அனுபவங்கள் யாவற்றையும் அவனிடமாய்ப் 
பெறுகின்றன வென்றும் , இதற்கு அவ்வான்மாவின் வினையே 
காரண மாமென்றும் விளக்கப்பட்டிருப்பது காணக்கிடைக்கிறது . 
ஆயினும் , 


எங் 


" எங்குமுள னென்றளவை ஒன்றன் றிரண் டென்னில் 
கு முளனன் றெவற்றெவனும் 

அங்கண் 
அவையவன் அன்றில்லைப் பொன்னொளிபோ லீசல் 
அவையுடைமை யாளா நா மங்கு 
எனவரும் . 

(சிவஞான போதம் . ) 
பசு பாசங்களும் வியாபக மகாலின் , அவையும் இம் முறைமை 
பற்றித் தத்தம் சத்திகளோடும் தாதான்மியமாய் நிற்குமென்பது 
பெறப்படுதலான் முதல்வனோடு அவற்றிடை வேற்றுமையில்லை 
போலு மென்னும் ஆசங்கை நிகழாமைப் 
க நிகழாமைப் பொருட்டு 

அவை 
யுடைமை யாளா நா மங்கு என மேலைச் சூத்திரத்தில் தாரகமா 
மத்தன்றாள் எனவும் , அதனி னீறலா வொன்று பல வாறே தொழும் 
பாகும் எனவும் கூறிபோந்தவற்றை அது வகுத்துணர்த்தினாராக 
லின் , அது கூறியது கூறலன்மை யுணர்க . 


எவற்றெவனு மங்க ணவையவ னன்றில்லை என்பது எவ் 
விடங்களினுள்ள எத்திறப் பொருளுமாகிய அவ்விடத்துப்பொருள் 
கள் அம் முதல் வனை யின்றிமையா வென்றவாறு . 

இச்செய்யுளால் பேதமாயும் அபேதமாயும் ( வேறுபடுத்தி 
யும் ஒருமை படுத்தியும் ) சொல்லப்பட்ட தத்துவங்களை ஒன்று 
படுத்திப் பார்க்கப் பேதாபேதம் ( வேற்றுமையில் ஒற்றுமை அல்லது 
ஒற்றுமையில் வேற்றுமை ) என்ற சித்தாந்தக் கொள்கை விளங்கும் . 
இதுவே சைவ சித்தாந்தத்தின் சுருக்கம் . 

இனி , அத்தகைய சைவ சித்தாந்தத்தை விளக்க வல்ல 
சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் முதன்மையானது 
ஞான போதம் . சித்தாந்தத்திற்கு ஆணிவேர் போன்ற 

போன்ற இந் 
நூலில் பன்னிரண்டு சூத்திரங்கள் உள . இவற்றைப் பொது 
அதிகாரமென்றும் உண்மை அதிகாரமென்றும் இரு வகையாகப் 
பிரிக்கலாம் . 

அதிகாரத்தில் ஆறு சூத்திரங்களும் 
உண்மை அதிகாரத்தில் ஆறு சூத்திரங்களுமாகக் கூறப்பட்டிருக் 
கின்றன . இவற்றுள் முதற் பகுதியான 

அதிகாரம் 
இரண்டு இயல்களாக ஆக்கப்பட்டுள்ளன . அவற்றுள் பதி , 
பாசம் என்னும் முத்தத்துவங்களுக்குப் பிரமாணங் கூ 

கூறும் 
முதல் மூன்று சூத்திரங்களுக்குப் பிரமாண வியலென்றும் , அத் 

371B - 2-13 


பொது 


பொது 


பசு 


194 


நாம் 


தத்துவங்களின் 

இலக்கணத்தை விவரிக்கும் அடுத்த மூன்று 
சூத்திரங்களுக்கு இலக்கணவியலென்றும் பெயர் . 

உண்மை அதி 
காரத்தில் ஏழாவது 

ஏழாவது முதல் பன்னிரண்டாவது வரை உள்ள ஆறு 
சூத்திரங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுள் ஏழாஞ் 
சூத்திரம் முதன் மூன்று சூத்திரங்கள் துன்பம் நீங்குவதற்கும் 
இன்பம் பெறுவதற்கும் ம் ஏற்கத் தகுந்த சாதனங்களை 
வகுக்கும் ; ஆதலால் இதற்குச் சாதன வியல் என்றும் , இச் 
சாதனத்தால் பெறும் பயனை , அஃதாவது ( பாசம் அறவே ஒழிந்து 
சிவப்பேறு பெறலென்னும் இரு வகைப் பயனை ) பெறும் பேற்றின் 
இலக்கணங்களைப் பத்து முதல் மூன்று சூத்திரங்கள் 

விளக்கும் 
காரணத்தால் இதற்குப் பயனியல் என்றும் பெயர் . இவ் 
வாறு 

உண்மை யதிகாரமும் , சாதனவியல் , பயனியல் என்ற இரு 
பிரிவுகளையும் உடைய தாம் . 


3 


( அ ) பதியின் விளக்கம் . 


சைவ 


சமமாக 


பேதா பேதத்தைச் 

சித்தாந்தம் ஏற்கிறது . மேலும் 
இது நிர்குண பிரம்மத்தையும் , சகுண பிரம்மத்தையும் 
ஏற்கிறது . 

பரப்பிரம்மத்தை இச்சமயத்தினர் பதியென்றும் 
சிவனென்றும் பெயரிட்டழைக்கின்றனர் . ஆன்மாக்கள் உண்டு 
என்றும் அவை பலகோடி என்றும் , பிறப்பும் இறப்பும் , சுகமும் 

க்கமும் எல்லாம் கன்மத்தின் பயனாய் விளைவன என்றும் சொல்லு 
கிறது . சிவம் குறிப்பிட்ட ஆன்மாவின் கன்மத்தை ஒட்டி அதற் 
குப்பிறப்பை அளிப்பதல்லாது அதனுடன் தனது சித் சத்தியையும் 
நிலைக்கச் செய்கிறது . முதலில் சொன்ன வகையில் பேதமும் 
பின்னர் சொன்ன வகையில் அபேதமும் ஏற்கப்பட்டது என்பது 
இதனால் விளங்குகிறது . சிவம் என்னும் பதி ஒரு வகையில் 
ஞானப் பிழம்பாய் மாற்றமொன்றுமின்றித் தன்னைத் தெரி 
விக்கும் இயல்பை மட்டும் பெற்று நிற்கும் . இச்சிவத்தின் 
மற்றொரு அம்சம் தன் ஒளியை உலகத்தின் மேல் வீசி இவ்வுலகத்தி 
லுள்ள பொருள்கள் அறியப்படும் நிலையை அடைவிக்கும் . இவ் 
வொளியின் ஒரு கணமே இவ்வுலகிலுள்ள சட அசடப் பொருள்கள் 
யாவற்றினும் உட்புகுந்திருத்தலால் அவை அறியப்படும் இயலைப் 
பெறலாயின . சிவத்தின் இந்நிலையைப் பரிதி ( ஞாயிறு ) யும் அவன் 
கதிரும் போலாகும் என்று விவரித்துள்ளார்கள் . சூரியன் தனது 
ஒள்ளொளியால் ( ஜோதியால் ) தன்னைக் காண்டற்குக் கிடைக்கும் 
வண்ணம் செய்வதன்றித் தன்னொளியால் ஏனையவற்றைக் காணக் 
கிடக்குமாறு செய்வித்தலைப் போல , பதியின் ஞானமாகிய அம்சத் 
திற்குச் சிவம் என்ற பெயரும் மற்றொரு பாகமாகிய ஒளிக்குச் 
சத்தி என்ற பெயரும் சைவ சித்தாந்தம் கூறும் . ஆகவே சிவமும் 
சத்தியும் சேர்ந்த தனி ( ஒப்பற்ற ) பெருஞ்சோதி சொரூபத்துக்குப் 
பதியென்னும் பெயர் வழங்கலாயிற்று . ( இதனையே இராம 
லிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதியென்றும் தனிப் பெருங் 
கருணையென்றும் , தனிப்பெருஞ் சோதியென்றும் கூறுதல் காண்க . ) 
மேற்சொன்ன சத்திக்குச் சிவசத்தி என்றும் , அருட்சத்தி என்றும் 
பெயருண்டு . அருளின்றி அவன் இலன் , அவனை அறிவுக்கு 
எட்டுவிப்பதுவும் அவ்வருளின் செயலேயாகும் என்று சித்தாந்தத் 
தில் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது . இங்கு ஒவ்வொரு சட , அசடப் 


195 


பொருளிலும் புகுந்து நின்று அப்பொருள்களுக்கு மூன்றுவித 
அவத்தைகளையும் தோன்றல் , நிற்றல் , மறைதல் அளித்தற்குக் 
காரணமாய் இருப்பது இப்பதியின் அருள் என்னும் பகுதியே 
யாகும் . இதனால் அவனருள் சொரியும் பொழுது விரிவைப் 
பெறும் இவ்வுலகின் போக்கைச் சிருட்டி ( தோற்றுவித்தல் ) என் 
றும் , அவ்வருளினாலுண்டான 

சட , 

அசட பொருள்கள் இங் 
கிருக்கும் காலத்தை ஸ்திதி ( இருக்கை அல்லது நிலைத்திருத்தல் 
Existencess ) என்றும் , அவ்வருள் அவனிச்சையால் 

அவனுட் 
சென்றடங்கும் நேரத்து , அருளின் இன்மையால் இருத்தற்கு 
இயலாததாய் இவ்வுலகமும் அவனுட்சென்றடங்கி மறையும் 
அல்லது அழியும் . இதனையே பிரளயம் என்பர் . 


வியலாது . 


சிவனைப் பிரளய கர்த்தா என்று சகல வேத சாத்திரங்களும் 
( எல்லா மறைகளும் அறிவியல்களும் ) 
அறிவியல்களும் ) வகுத்துள்ள 

பள்ளதை மறக்க 
பிரளயத்துக்குப்பின் சிருட்டியைத் தொடங்குங் 
கால் ( ஆக்கத் தொடங்கும் போது ) உண்டாக்குவதற்கு (சிருட்டிக் 
டிக்கு ) இன்றியமையாத துணைப் பொருள்கள் ( உபகரணங்கள் ) 
யாவும் பிரளய காலத்தில் எச்சிவத்தினுள் ஒடுங்கி நின்றன 
அச்சிவனை யல்லாமல் மற்றெவர்க்கும் அவ்வு பகரணப் பொருள்கள் 
பெறக்கிட்டா . 

அச்சிவனாலேயே 

அத்துணைப் 
பொருள்களைக் கொண்டு ஆக்கத்தைத் தொடங்க முடியுமென்று 
எளிதில் விளங்குமாதலின் சிவனே முதற்பொருளாம் என்று 

சித்தாந்தம் அணுவளவும் ஐயமின்றியும் சிறிதும் 
திரிபின்றியும் வற்புறுத்தி விளக்கும் . 


ஆதலின் 


சைவ 


தன் 


சீவான்மா என்பது ஒவ்வொரு சரீரத்திலும் தனித்து 
நிற்கும் உயிர்ப்போகும் . ( பேறு = ஐசுவரியம் ) இதனைச் சிலர் 
அசடப்பொருள் என்பர் . வ்வான்மாவும் பதியினிடமாய் உண் 
டான தாயும் அந்தர்யாமியென்ற நிலையில் தன்னுள் கிடக்கும் 
பதியின் ஒரு சிறு அணுவுக்கு , தான் சரீரமாய் நின்று அப்பதியினால் 
இயக்கப்படுவதாயும் , அப்பதியின் ஆணையைத் தவிர்க்க மாட்டாத 
தாயும் நிற்கும் . 

இப்படி உயிர்ப்பொருள் ( ஆன்மா ) சடப்பொருள் இரண்டி 
னாலும் ஆகிய இவ்வுலகத்தையே தனக்குச் சரீரமெனப் பதி 
யென்னும் சிவன் ஏற்று அணுவினில் அணுவாகியும் , 

அணுவாகியும் , உயிருக் 
குயிராகியும் நின்று இவ்வுலகையே நிலை நிறுத்தியும் , 
னிச்சைப்படி 

ஆட்டுவித்தும் , தன திச்சையாலே அழித்தலையும் 
செய்வதால் பேதமும் அபேதமும் விளக்கப்பட்டது காண்க . 
( இதற்கு உதாரணமாக நமது சரீரத்தின் அமைப்பையே 
லாம் . ) இவ்விதம் சடப் பொருளாலான இச்சரீரத்தினுள் 
சரீரியாக நிற்கும் நிலை இவ்வான்மாவுக்கு வந்தது ஏன் ? 
மத்தினாலென்று விளக்கப்பட்டது . தன்னுள் அந்தர்யாமியாய்க் 
கிடக்கும் ( மறைந்து கிடக்கும் ) பரம் பொருளை இவ்வான்மா 
உணர மாட்டாமைக்குக் காரணம் 

யாதெனில் 

தன்னைச் 
சார்ந்த மலங்களே யாகும் . இம்மலங்களை நீக்கும் உபாயத்தை 
யறிந்து 

அவற்றை அறவே ஒழித்திடின் இவ்வான்மா தன்னையுங் 
கண்டு தனக்காதாரமாம் தலைவனையுங் கண்டு தானே அத் 

371B - 2-13A 


கூற 


கன் 


196 


தலைவனாய் விளங்குவன் .. இதுவே சைவ சித்தாந்தம் வகுக்கும் 
மாபேறாகும் . 

மேற்சொன்ன மலங்களின் சேர்க்கையால் தானே அவன் 
என்னும் உண்மையை அறிய மாட்டாமல் கிடக்கும் . 
வான்மா அதனால் சிவோகம் என்னும் உண்மை நிலையை 
அறியாமல் மாயையில் கிடந்துழலுகிறது . 


சற்குருவின் உபதேசத்தின் வாயிலாய்ச் சிவதீக்கைப் பெற்ற 
ஒருவன் ஜெபம் , தியானம் , சரியை என்ற மூன்று உபாயங்களால் 
ஈசனருளைப் பெற்று மேற்சொன்ன ஆறு தத்துவங்களை அறிந்து 
( பதி - பசு - பாசம்-வித்தியா - அவித்தியா- இந்திரியம் ) மலங்களைக் 
களைந்து , அகக்கண்ணால் அருட் பெருஞ் சோதியைக் 

கண்டு 
ஆனந்தத்தைப் பெற்று அச்சோதியுடன் இரண்டற்ற நிலையில் முடி 
வற்ற ஆனந்தத்தில் மூழ்குவான் . இதுவே சைவ சித்தாந்தம் வகுத் 
துக்காட்டிய முத்திப்போகும் . இவ்விதம் முத்திபெற்ற ஆன்மா 
( பசு ) திரும்பவும் 

வராது - ( பிறப்பிறப்பற்று நிற்கும் ) ப் 
பேற்றைப் பெற்ற ஆன்மா மறுபடியும் பிறக்க நேராது . 


பிறத்தலாவது - தான் செய்த கன்மங்களுக் கேற்றதாய 
சுக துக்கங்களை யனு பவிப்பதற்குத் தக்கதாயும் , அச்சுக துக்கங் 
களை வல்லான் வகுத்த விதிப்படி உணரவல்ல பொறி புலன்களையு 
முடையதாயுமாய ஒரு உடலைப் பெற்று பிறப்பிறப்புக்கடலில் 
உழல்வதாகும் என்றறியவும் . பேதாபேத வாதத்தை 
படையாக்கியுள்ள சைவ சித்தாந்தத்தின் கொள்கைப்படி பதியும் 
பசுவும் ஒன்றே . ஆயினும் பாசத்தோடு கூடியிருப்பதால் 

பசுவி 
னால் தான் யார் என்பது அறியக் கூடாமை என்பதை 


யடிப் 


என்ற 


ஒன்றென்ற தொன்றே காண் . 

... மிருக்கு 
( இதன் 

விளக்கத்தைப் பக்கம் 191 - ல் காண்க . ) 
இச்செய்யுள் விளக்குகிறது . 
மற்றும் , அத்துவிதமென்ற சொல்லானே ஏகமென்னில் ஏக 
மென்று சுட்டுவ துண்மையின் அத்துவிதமென்ற சொல்லே அந்நிய 
நாத்தியை உணர்த்தும் 


கட்டு முறுப்புங் கரண முங் கொண்டுள்ளம் 
இட்டதொரு பேரழைக்க வென்னென்றாங் கொட்டி 
அவனுளமா கில்லா னுளமவனா மாட்டா 
தவனுளமா யல்லனு மா மங்கு . 


என்ற செய்யுளால் , அத்துவிதம் என்ற 

பதத்தினாலேயே 
ஈசனும் ஆன்மாவும் இரண்டற ஒன்று பட்டவை என்ற பொருள் 
உண்மையேனும் ஏகம் என்று மற்றுமொரு முறை வற்புறுத்தல் 
கூறியது கூறல் என்ற குற்றத்தின் பாற் படாதோ எனில் அன்று ; 
அதற்கு விடை கீழே தரப்படும் . விடையைத் தந்து சுபக்கத்தை 
நிலை நிறுத்துதல் போற்றத்தக்கது . இங்கு , 


197 


அருளும் 


1. பதிப்பொருளை ஓரின மாக்கிச் சிவனை யதனுள் ஒன்றாய்க 
கணித்தல் தகாது என்பதை வலியுறுத்தவும் , 

2. அச்சிவனின் அருட்பெருக்கினால் தோன்றிய உலகம் 
சத்தியமானதென்று வாதிக்குங்கால் ( உள்ளதிலிருந்து தான் உள் 
ளது விளையும் என்ற சத்காரிய வாதத்தைத் தழுவி ) காரியமாகிய 
சத்தியப் பொருளின் காரணமாகிற 

சத்தியப் 
பொருளேயாக வேண்டுமாதலால் , அவ்வருளைச் ( சத்தி ) சிவனிட 
மிருந்து 

வேறுபட்டதாய்க் கொள்ளக் கூடாதென்பதையும் 
விளக்கி யிருத்தல் 

யிருத்தல் காண்க . இதற்கு உதாரணமாக அ கரம் 
முதலான உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துகளுடன் 

சேர்ந்து 
உயிர் மெய்யெழுத்தாவதைக் குறிப்பிட்டுள்ளார் . மற்றும் அ 
முதலான என்ற தால் ஓரெழுத்து ளடங்கிய 

மூவெழுத் 
தின் பொருளையும் அதிலும் முதலெழுத்தின் பொருளில் 
புதைந்திருக்கும் சூக்குமத்தினுள் பொருளையும் சுட்டிய தாகும் 
எனச் சமய வல்லுநர் உரைப்பர் . 


கரம் 


பதியை ஓரினப் பொருளாக்குதலுங் கூடுமோவெனில் ஆம் 
என்பது முதல் சூத்திரத்தின் முதல் வாக்கியத்தில் காண்க . 


காண 


ஒன்றென்றது ஒன்றே 

இஃது என்னு தலிற்றோ 
வெனின் சங்கார காரனனாயுள்ள 

முதல்வனையே 

முதலாக 
வுடைத்து இவ்வுலகமென்ப துணர்த்துதல் நுதலிற்று . 

இவ்வார்த்திகத்தின் உரையாசிரியர் மேற் குறித்த சங்கை 
யைத் தீர்த்திருப்பதையுங் காண்க . 


சங்கார 

காரணனாயுள்ள என்றதனால் வேறு காரணனாரு 
முண்டு என்று கிடைக்கப் பெறுகிறது . அன்றியும் , நிவர்த்திக்கலை 
முதலிய பஞ்ச கலைகள் உட்பட்ட ஐவகைச் சங்காரத்துள் இறுதிக் 
கண்ண தாகிய மகா சங்காரத்தைச் செய்யும் வினை முதலாயுள்ள 
முதல் வனையே தனக்கு முதற் கடவுளாயுடைத்து . 
3. முதல் வனையே என்ற சொல்லின் 

ஏகாரம் 
பின்மை 

நீக்குதற்கும் பிறிதினியைபு நீக்குதற்கும் பொதுவாய் 
நின்ற பிரிநிலை என்னும் இம் மேற்கோளால் அத்துவிதம் , ஏகம் 
என்னும் இரு சொற்களும் முக்கிய வாக்கியத்தின் பொருளை யூட்ட 
இன்றியமையாதவை என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி யாகிறது . 

பண்ணையு மோசையும் போலப் பழமதுவும் 
எண்ணுஞ் சுவையும்போ லெங்குமாம் அண்ணல்தாள் 
அத்துவித மாதல் அருமறைக ளொன்றென்னா 
தத்துவிதம் என்றறையு மாங்கு . 

(சிவஞான போதம் . ) 


ஆண்டுப் பிரமம் 

பிரமம் அத்துவிதம் என்றது பிரமம் உயிர்களின் 
வேற்றுமையின்றி நிற்பதென்னும் பொருட்டாகலான் , அஃது 
ஏகம் என்பதனோடு முரணு மாறில்லை யென்பதாம் 


198 


வாறு . 


எங்குமா மண்ணறாள் என விசேடித்தது குணமும் குணியும் 
போல உடனாயும் அவ்வாறு உடனாகாமைக்கு அநுபவங்காட்டிய 

வியாப்பியமும் வியாபகமுமாத லொப்புமை மாத்தி 
ரையே பற்றிக் குண குணிகளை உவமை கூறினாரென்பது . மேற்படி 
செய்யுளால் 

பொருளான இவ்வுலகில் தன்னருள் 
வெளிக்குளே அகிலாண்டகோடியெல்லாம் தங்கும் படிக்கிச்சை 
வைத்து உயிர்க்குயிராய் தழைத்ததெது ? மன வாக்கினில் 
தட்டாமல் நின்றதெது ? அணுவினிலணுவாகி நிற்கும் ஈசனின் 
இரண்டற்ற நிலையென விளக்கியுள்ள தத்துவமே 

இன்று 
யாண்டும் கொள்ளப்படுகிறது . 


காரியப் 


ண மே 


அசித்துப் பொருளான 

இவ்வுடல் சித்துப்பொருளான 
ஆன்மாவுக்குப் போர்வை போ லமைந்துள்ளது . அவ்வண் 

உயிரினுக்குயிராய் நிற்கும் பதியும் ஆன்மாவைத் 
தனக்குப் போர்வையாய் 

ஏற்றுள்ளான் . சித்தாம் ஆன்மா 
வத் தனக் 

தனக்கு ஓர் அம்பரமாய் ஏற்றுள்ள நாதனைச் சிதம்பர 
நாதனென் றழைத்ததன் பொருளினிமை 

ஈண்டு 

சுவைக்கக் 
கிடக்கின்றது . 

அசித்து சித்துகள் இரண்டையுமே தனக்குச் 
சரீரமென்ற வகையிலேற்றுள்ளான் 

ஈசன் . 

ஆகவே , ஒவ் 
வொரு தனி மனிதனும் ஒரு சிறிய உலகமென்பது உண்மையேயா 
மன்றோ ? இதனாலேயே அண்டத்திலுள்ளதைப் 

பிண்டத்திற் 
காண்பீரென்ற சொல்லால் சுருக்கிச் சொன்னார் போலும் . 
இத்தத்துவத்தை 191 - ஆம் பக்கத்தில் உள்ள அரக்கொடு 
சேர்த்தி .. 

என்ற செய்யுளாலும் பொரு 
ளாலும் விளக்கிக் கூறப்பட்டுள்ளது காண்க . 


ஆயினும் பாசம் போகும் வரை , மலங்கள் நீங்கும் வரையில் 
வேற்றுமை நீங்கா . பிறப்பும் , சின்னாள் வாழ்வும் 

பின்பு 
இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் . இவ்வண்ணம் 
உலகிலுள்ள எல்லாப் பொருள்களுமே ( உலகமே ) தோன்றல் , 
நிற்றல் , மறைதலென்னும் இயல் புற்றதாய் இருத்தலின் , இவ் 
வுலகத்தைத் தருபவன் 

( படைப்பவன் ) வேண்டு 
மென்றுணரக் கிடக்கின்றது , அவனே கர்த்தா . அவனே முதல் 
வன் அவனே தலைவன் . அவனே ஈறுமாக நிற்பவன் . அவனா 
ணை யால் உலகந் தோன்றலும் நிற்றலும் , அழிதலு மாதலால் 
அவனருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெலா மடங்கவும் , 
அவனே இவ்வண்டங்கள் பதினான்கிற் கப்பாலும் இப்பாலும் 
நிற்பவனாவன் 

இக்கருத்தை , 


ஒருவன் 


வேண்டுந் 


ஒருவனோ டொருத்தி யொன்றென் 

றுரைத்திடு முலக மெல்லாம் 
வருமுறை வந்து நின்று 

போவது மாத லாலே 
தருபவ னொருவன் 

தான் முத லீறு மாகி 
மருவிடு மனாதி முத்த 
சித்துரு மன்னி நின்றே 

( சிவ . சித்.- முதல் சூத்திரம் . பா . எண் 1. ) 


199 


றும் 


நின்று 


இதன் பொருள் . - அவன் , அவள் , அது என்று சுட்டப்படும் 
பிரபஞ்சமெல்லாம் உபாதானத்தினின்று மலவே துவால் 

தோன் 
முறைப்படி தோன்றி , நிற்கு முறையானே நின்று , ஒடுங்கும் 
முறைப்படியே ஒடுங்குவதுமாகிய காரியமாய் இருத்தலின் 
மருவிய அநாதி முத் தத்துவத்தையும் , சித்திருவையும் பொருந்தி 

சிருட்டிப்பவனும் சங்கரிப்பவனும் ( ஆக்கல் , அழித்தல் 
என இரண்டையும் செய்பவனா தானே யாகித் 

தருபவன் 
வேண்டும் . 

தருபவன் ஒருவன் வேண்டுமென்பது , 
பிரதிஞ்ஞை, வருமுறை வந்து நின்று போவது மாதலாலே 
என்பது , ஏது இவ்விரண்டவயவங் கூறலே கடாதிகட்குக் குலா 
லனைப் போலென்னும் உதாரணம் தானே போ தரும் . மேலே 
கூறிய பாடலும் பொருளும் இக்கருத்தை விளக்குவதைக் 
காண்க . 


ஒருவன் 


அவனே முன் சொன்னது போல் உலகெலாமு மாகிறான் . அவ் 
வுலகினின்றும் வேறுபட்டவனு மாகிறான் . தானே அனைத்திற் 

தலைவனாய் நின்று தன் ஆணைக்குட்பட்டு உலகம் யாவும் 
தனது கன் மானு சாரம் அமர்ந்து செல்லக் காரண மாகிறான் . 


கும் 


அமலனாகிய அவன் , அழிவற்ற சீர்பெற்றவனேனும் மலங் 
களோடு கூடிய 

சேதனாசேதனப் பொருள்களுடன் நீங்காது 
எங்குமுளனாய் என்று முளனாய் நிற்கிறான் ( சேதனன் 
அறிவுள்ளவன் ; அசேதனன் = அறிவில்லாதவன் ) . இத்தத்து 
வத்தை : 
உலகெலா மாகி வேறா 

யுடனு மா யொளியா யோங்கி 
அலசிலா வுயிர்கள் கன்மத் 

தாணையி னமர்ந்து செல்லத் 
தலைவனா யிவற்றின் தன்மை 

தனக்கெய்த லின்றித் தானே 
நி லவுசீ ரமல னாகி 
நின்றனன் நீங்கா தெங்கும் . 

சிவ .சித் . இரண் - சூ . பா . எண் . 1 . 


மாய் 


( இ - ள் ) பிரபஞ்சமெல்லாந் தானே யாகி அவையிற்றுக்கு 
வேறு மாகி வியாப்தியினாலே அனன்னியனு மாகி , ஞானப்பிரகாச 

உயர்ந்து அளவற்ற ஆன்மாக்கள் தத்தங் கன்மங்களு க் 
கீடாய்த் தனது 

கட்டளை வழியில் நடக்கத்தானே எல்லாக் 
கிருத்தியங்களுக்கும் தலைவனாய் இவ்வான்மாக்களின் இயல்பு 
தன் கண் நிகழ்தலின்றி நிறைந்த சீரையுடைய நின்மலன் 
தான் ஒருவனேயாகி எங்கும் பூரணனாய் நிற்பவன் என்று 
பாடலும் பொருளும் கூறியுள்ளதைக் கொண்டறிக . 


பல்வேறு 

கட்சியினர் கொண்டுள்ள ஆன்மா இல்லை என்ற 
கோட்பாட்டை ( நைரான்ம வாதம் என்பர் வடநூலார் ) மேற் 
படி பாடலுக்குப்பின் பன்னிரண்டு பாக்களால் கண்டித்து ஆன்மா 
உண்டு என்று தர்மிக்கிராகமானம் என்னப்பட்ட 

அளவை 
முறையானே நிலை நாட்டியுள்ளார் . 


200 


தர்மிக்கிராக மானம் என்பதன் விளக்கம் 


என்பது 


தர்மம் என்பது ஒரு பொருளின் இயல்பு , தர்மி என்பது ஒரு 
குறிப்பிட்ட இயல்பையுடைய பொருள் , கிராகம் 
ஏற்றல் என்ற பொருள் தருவது . மானம் என்பது அளவை 
என்னும் பொருளையுடைய சொல் , மேயம் என்பது 

அளந் 
தறியப் படுவதாகிய ஒரு பொருள் . ஆகவே , தர்மிக் கிராக 
மானம் என்பது , ஒர் இயல்பைக் கண்டு அதன் வாயிலாய் அவ் 
வியல்பையுடையது ( ஒரு பொருள் ) ஒன்று இருத்தல் வேண்டும் 
என்று அறியும் முறைக்குச் சூட்டப் பெற்ற பெயராம் என்றறிக. 
இதையே சரீரத்துக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தைப் 
போல் ஆன்மாவுக்கும் ஈசனுக்குங்கூட சரீர சரீரி பாவமே 
உண்டென்றும் , ஆயினும் , சரீரம் ஆன்மாவாக ஆகாது என்பது 
போல் ஆன்மா ஈசனாகாதென்றும் , ஆன்மாவினால் தரிக்கப்பட்டா 
லன்றிச் சரீரம் நிலைக்கப்பெறாது என்றது போல் , ஈசனால் தரிக்கா 
பட்டாலன்றி ( அந்தர் யாமியாய் ) ஆன்மாவும் நிலையாது என்ற 
தத்துவம் , கீழ்வரும் செய்யுளில் விளக்கப்பட்டிருக்கிறது . 

உருவொடு கருவி யெல்லா முயிர் கொடு நின்று வேறாய் 
வருவது போல வீசனுயிர்களின் மருவி வாழ்வன் 
றருமுயி ரவனை யாகா வுயிரவை தானு மாகான் 
வருமவ னிவை தா னாயும் வேறுமாய் மன்னி நின்றே 

சிவ . சித் . 2 - ஆம் சூத்திரம் பா . 3 . 


( இ - ள் . ) ஆன்மா பருவுடலோடு சூக்குமமும் மற்ற தேகங் 
களிலும் பொருந்தியும் வேறாகியும் நிற்பது போலச் சிவனும் 
ஆன்மாக்களைப் பொருந்தி இருப்பன் . இருந்தாலும் அவ் 
வான்மா சிவனாகமாட்டாது . அச்சிவனும் ஆன்மாக்களாக 
மாட்டான் . சிவன் இப்படி வேற்றுமையுள்ளவனாகவும் , 
வேற்றுமையற்றவனாகவும் நிலைபெற்று நிற்பன் . 


மேற் கூறிய விவரங்களை விரிவாய் அறிய மேற்படி நூலைத் 
தக்க குருவினிடம் 

அமர்ந்து முறைப்படி கற்றல் மிகவும் 
பொருந்துமாயினும் அதனுடைய சுருக்கத்தை ஈண்டுச் சிறிது 
விளம்பினோம் . 


( ஆ ) 


பசு இலக்கணம் . 


இனிப் 

பசுவென்னும் ( ஆன்மாவின் ) தத்துவத்தை ஆராய் 
வாம் . இதற்கு உயிர் , சேதனன் , சீவன் , சீவான்மா என்று 
பெயர்கள் உள . 

இலக்கணத்தைப் படிக்கும் முன்பு பசு 


பசு 


201 


சைவ 


நூற்கள் 


சைவா 


வென்னும் பொருள் 

ஒன்று உண்டோ வென்னும் நைரான்ம 
வாதிகளின் மருளையும் இருளையும் போக்க நூலாசிரியரும் 
உரையாசிரியரும் 

பொழிந்துள்ள தேன் மொழிகளின் தித்திப்டைச் 
சுவைத்தல் இன்றியமையாததாகும் . 
பதினான்கும் ஒவ்வொன்றும் மிக உயர்ந்தவையாகும் . சிவஞான 
போதமோ எனில் ஏனைய நூல்களைக் காட்டிலும் சிறந்ததாகும் . 
நூலைத் தொகுத்துள்ள நுட்பத்தைப் போற்றவியலாது . 
கமத்தைத் 

மெய்கண்டார் அருளிய சிவஞான போத 
மென்னும் சூத்திரமும் , அதற்கவர்களே அருளிய வார்த்திகமும் , 
அவற்றைத் தழுவி 

சிவஞான 

சித்தியார் அருளியுள்ள அவை 
யடக்க முறையில் சிற்றுரை யென்றழைக்கப்பட்ட பேருரையும் 
முற்றும் வைதீக முறையை ஒட்டியவை .. இவர் என் கட்சி 
( தன் கட்சி ) சுபக்கத்தில் நிரீசுரவாதிகளைக் 

கண்டித்து 
உளன் எனச் சாதித்திருக்கும் வன்மையும் , பர பக்கத்தினரை 
வரவேற்கும் நேர்மையும் நம் முன்னோரின் பண்பை 

விளக்கு 
கின்றன . 


தழுவி 


ஈசன் 


அவ்வண்ணமே , நைரான்ம வாதிகளின் போக்கையும் கண் 
டித்து , ஆன்மா என்னும் உயிர்ப்பொருள் - பசுவென்று அழைக்கப் 
படும் தத்துவம் ஒன்றுண்டு என்றும் கல்லின் மேல் வெட்டெனச் 
சமைத்துள்ளார் . 

உயிரெனப் படுவதிந்த வுடலின் வேறுள தாயுற்றுச் 
செயிருறு மிச்சா ஞானச் செய்திகளுடையதாகிப் 
பயில்வுறு மின்ப துன்பப்பலன்களும் 

நுகரும் பார்க்கில் 
துயிலொடும் ஐந்தவத்தைப்படு முண்மை துரியாதீதம் . 

சிவ.சித் . சுபக் . 3 சூத்திரம் பா.1. 


( இ - ள் ) உயிரென்று சொல்லப்படுவது இச்சரீரத்துக்கு அன் 
னியமாய்ப் பொருந்தி நின்று மலத்தால் குற்றம் பொருந்திய 
இச்சா , ஞான , கிரியைகளையுடைய தாய்ப் பழக்கமாக வரும் இன்ப 
துன்பங்களைக் கர்மானு குணமாகப் புசிக்கும் . பார்க்குமிடத்து 
நித்திரையுடனே பஞ்சாவஸ்தைகளையும் அடையும் . ஆயினும் , 
ரியா தீதத்தில் பொருந்தி இருப்பதுவே உண்மையாம் . 
துரியாதீதமே ஆத்ம ஸ்தான மாதலால் உண்மையென்றார் . 


தர்மிக்கிராக மானம் 

என்னும் அளவையால் ஆன்மா 
உண்டெனச் சாதித்து அடுத்த பன்னிரண்டு பாக்களால் ஆன்மா 
இல்லை என்னும் பல்வேறு கட்சிகளின் நைரான்ம வாதத்தைக் 
கண்டித்துள்ளார் . 


இவ்விவரங்களை நூ 

வாயிலாய்க் கற்றலே நலம் , 
ஆயினும் சுருங்கக் கூறப்புகின் அவை கீழ்வருமாறு : 


1. சூனிய வாதம் . - இது புத்த சமயத்தின் கொள்கையாம் . 
சர்வம் சூன்யம் என்பது இவர்களின் 

துணிபு . அஃதாவது , 
யாவும் இன்மையே 

பொருள் படும் இங்கு யாவும் 
என்பது எதைக் குறிக்கும் ? இன்மை என்பது உண்மையாயின் 


எனப் 


202 


னம் ? 


ஒருகால் 


யாவும் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுபவை யாவை ? 
இல்லாத பொருள்களுக்கு வழக்குண்டானது எங்ஙனம் ? யாவுமே 
சூனிய மாயின் அறிவும் இல்லை யென்றன்றோ கொள்ள வேண்டும் ? 
அறிவும் இல்லையேல் சூனியம் என்ற தத்துவத்தை உணர்வ தெங்ங 

அவ்வாறின்றிச் சர்வம் ( எல்லாம் யாவும் ) என்ற 
சொல்லுக்கு ஞானம் ( அறிவு ) என்னப்பட்டது ஒன்று நீங்கலாக 
உள்ள எல்லாம் என்று பொருள் கொள்க என்பாராகில் சர்வம் 
( யாவும் ) என்ற சொல்லுக்கு இவர்கள் கற்பிக்கும் பொருள் 
மொழிக்கே புதுமையானதாகும் . அப்பொருளையும் 
ஏற்போமாயின் அறிவு மட்டும் 

உளது , 

மற்றைய யாவுமில 
என்பது பௌத்தர்களின் சித்தாந்தமாகும் . அறிவினால் அறியப் 
படுபவை ஒன்றுமே 

இல்லையேல் அறிவு மாத்திர முண்டென் 
பதை அறிதலெங்ஙனம் சாத்தியமாகும் ? என்றிவ்வாறெல்லாம் 
வாதங்களும் பிரதி வாதங்களும் ( சொற்போர்கள் ) உண்டாகும் . 
அவற்றையெல்லாம் ஒரு புறம் விடுத்து ஆன்மா என்னுஞ்சொல் 
வழக்கிலிருப்பதாலும் , அச்சொல்லைக் கேட்குங்கால் 

ஏதோ ஒரு 
பொருளைப் பற்றிய அறிவு உண்டாதலாலும் , இல்லாததற்கு 
ஒரு பெயரும் பொருளும் உண்டாகாது ஆதலாலும் ஆன்மா 
என்னும் உயிர்ப்பொருள் உண்டென்று சாதிக்கப்படுகிறது . 

2. தேகான் மா வாதம் .-- இவ்வுடலே ஆன்மா எனப்படுவது 
என்று ஒரு சிலர் கூறுவர் . தேகம் ஆன்மாவாயின் யான் 
எனது என்பன போன்ற 

அகம் பாவம் என்னும் பொருள் 
தரும் சொற்களால் யாது பயன் ? என் காளை என்னும் தொட 
ரில் என் கால் என்பதிலுள்ளது போல் என் என்ற சொல்லுக்குத் 
தனது சரீரத்துடன் 

என்ற பொருள் ஒட்டாதே 
என் காளை என்ற விடத்து . என் என்ற சொல் இவ்வுடலுக்குப் 
புறம்பானது என்னும் ஒரு பொருளைக் குறிப்பது மறுக்க முடியாத 
உண்மை . ஆன்மா என்பது இதுவே . இது சரீரம் அன்று 
சரீரத்துக்குப் புறம்பானதும் ஆயினும் தேகத்தோடு ஒத்து இயங்கு 
வதுமான ஒரு தனிப்பொருளென்பது உண்மை . 
3. இந்திரியான்மா வாதம் . ஒரு சிலர் ஞானேந்திரியங்களா 

மெய் , வாய் , கண் , மூக்கு ,செவி ஆகியவற்றின் கூட்டத் 
வக்கே ஆன்மா என்னும் இனப்பெயர் என்று கூறுவர் . இதுவும் 
சரியன்று . 

இவ்விந்திரியங்களில் ஒவ்வொன்றும் தத்தமது 
விடயத்தை மட்டுமே ஏற்க உதவியாகுங் கருவியாம் . சுவை , ஒளி , 
ஊறு , ஓசை , நாற்றம் ( மணம் ) என்பவையே இவ்வைந்து இந்திரி 
யங்களின் விடயங்களாம் . இவ்விந்திரியங்களின் உதவியால் 
மேற்சொன்ன விடயங்களின் உணர்வு ஏற்படுவது உண்மை . 
மற்றும் இச்சை , கிரியை போன்று வேறு 

வேறு சில தர்மங்களும் 
உண்டெண்பதை மறுக்க முடியாது . 

இவை முன் சொன்ன 
இந்திரியங்களால் சாதிக்கக்கூடியவை யல்ல ; மிகைப்படு மித்தரு 
மங்களுக்கு உறைவிடமான ஒரு தருமி இருத்தல் வேண்டுமென்ற 
முடிவை மறுக்க முடியாது . அத்தருமியே ஆன்மாவாகு 

மன்று 
இந்திரியான்மா வாதம் மறுக்கப்படுகிறது . 


சேர்ந்த 


4 . இலிங்க சரிர ஆன்மவாதம் .-இறந்த பின் பிறப்புற 
ஆன்மாவுக்குக் சுதி சாதனமாயுள்ள இலிங் சரீரமே ஆன் மாவா கு 
மென்பது வேறு சிலர் கொள்கையாகும் ( இவ்விலிங்க சரீரத்துக் 


203 


சரியன்று . 


தூல 


காணு 
மாறு 


ஆகவே 


ரு 


போல 


வேறு 


குச்சூக்கும் சரீர மென்றும் பெயராம் ) 

மேற்படி 

கொள்கை 
சரீரத்தின் இந்தியரிங்களால் அறியப்படும் 
விடயங்கள் சூக்கும் சரீரத்துக்குப் புலப்படா அவ்வண்ண மாயின் 
உறங்கினவர் தாம் கண்ட கணாப் பொருளை உணர்ந்த பின் 
ஓதுங்காலை - உணர்ந்த பின்பும் தொடர்ந்து அக்கனாவினைக் 
கின்றாரெனல் தகுமா ? அன்றி , உணர்ந்த பின் அக்கனவு 
வதால் , கனாவினைக் கண்ட ஆன்மா உணர்ந்தவனின் உடலினின் 
றும் பறந்து போயிற்றெனல் தகுமா ? அல்லது கனாவினைக் 
கண்ட சரீரம் உணர்ந்தவனின் உடலைவிட்டு வெளியேறி 
விட்டதென்று தான் சொல்லத்தகுமா ? உறங்குங்காற் 

கண்ட 
கனாப் பொருள் உணர்ந்த பின்னும் , உணர்ந்த நேரத்தைய 
அனுபவங்கள் கனாவிலும் பின்னிக்கிடப்பதால் நுண்ணுடலுக்கும் 
பருவுடலுக்கு முள்ள பிணைப்புப் புலனாகிறது . ஆன்மாவானது 
பருவுடலை விழிப்பு நிலையில் பயன் படுத்திக் கொள்வது போலவே 
நுண்ணுடலைக் 

கனவு 

நிலையில் பயன்படுத்திக் கொள்கிறது . 
ஆன்மா என்னும் தனித் தத்துவப் பொருள் இவ்வி 
உடல்களையும் , உட்சட்டை புறச்சட்டைகளை நாம் அணிவது 

( நுண்ணுடல் பருவுடல் ஆகிய இரண்டையும் ) அணிந் 
துள்ளது . 

ஆகவே ஆன்மா என்பது பருவுடலிலிருந்து 
பட்டது போலவே நுண்ணுடலி ( இலிங்க சரீரத்தி ) னின்றும் 
வேறுபட்டதாகும் என்ற சமாதானத்தினால் இச்சார்பினரையும் 
தவிர்த்துள்ளார் . 

5. பிராணான்ம வாதம் - நாம் சுவாசிக்கும் ( உட்கொள்ளும் ) 
வாயுவிற்குப் ( பிராணவாயுவுக்கு ) பிராணன் என்று 

பெயர் , 
ஆன்மாவுக்கும் பிராணன் 

ஒரு பெயர் உண்டாதலின் 
இவ்வாயுவே-ஆன்மா வென்பர் சிலர் , இதுவும் 
பிராணன் , அபானன் , வியானன் , உதானன் , சமானன் என்னும் 
வாயுக்களும் அதனதன் 

செய்கைகளை ( கருமத்தை ) 
ஒட்டி வேறுபடுத்திக் கூறப்படுபவை யாதலால் இவையாவும் 
ஒன்றாகித் தம்முள் முக்கியமான பிராணன் என்னும் பெயராலே 
அழைக்கப்படுவதில் குற்றமில்லை யாதலின் இச்சை கிரியைகளுங் 

செய்கை 
கூட ஒரு விதத்தில் இவ்வாயுக்களின் 

( கருமங்களின் ) 
யினுட்படு மாதலின் இவ்வாயுவே ஆன்மாவென்பது இப்பாலாரின் 
கொள்கை . 
அங்ஙனமாயின் சுகம் , 

சுகம் , துக்கம் , 
துக்கம் , இன்பம் , துன்பம் , 

அன்பு , 
கனிவு , ஆர்வம் முதலிய உணர்ச்சிகள் இவ்வகை வாயுக்களின் 
கருமங்களுக்குப் ( செயல்களுக்கு ) புறம்பான தன்றோ? இவ் 
வுணர்ச்சிகளுக்கு உறைவிடம் யாது ? 

பிராணன் என்னும் சொல் சில சமயங்களில் ஆன்மாவைக் 
குறிக்கும் 

வழங்கப்படுவதாலேயே பிராணவாயுவே 
ஆன்மாவெனத் துணிதல் 

தகாது . 

பிராணன் என்னும் 
சுவாச நடப்பு ஆன்மா சரீரத்திலிருக்கிறான் என்பதைக் காட்டும் 
இலக்கணமும் 

சான்று மாகும் . வாயுவைப் போல ஆன்மா 
மாவுக்குப் பிரிவுகளில்லை . 

மற்றும் வாயுவைப் போலன்றி 
ஆன்மாவானது ஞான , இச்சா , கிரியை என்னும் சக்திகளுடன் 
கூடியது . ஆகையால் பிராணவாயுவை ஆன் மாவென்று ஏற்கத் 
தக்க தன்று . 


என்று 


சரியன்று . 


ஐவகை 


வகையில் 


204 


6. பிரமாத்தும வாதம் - சிலர் பிரம்மமே ஆன்மா வென்பர் , 
இந்திரியங்களின் உதவியின்றியே எல்லாவற்றையும் அறியவும் 
செய்யவும் ஆற்றலுள்ளது பிரமம் . 

ஆன்மாவோ என்னில் பஞ்ச பூதங்களாலான பஞ்ச கோச 

சரீரத்தின் ( இந்திரியங்கள் உட்பட ) உதவியின்றி நிலவி 
தன் ஞான , இச்சா கிரியா சத்திகளை யுபயோகிக்க மாட்டாது . 


புருடனே யறிவனாகிற் பொறிபுல னாதிபோதந் 
தருவதென்னறிவு மாயா தநுகர ணாதி பற்றி 
வருவதிங்கநாதியாக மலத்தினின் மறைந்து நிற்ப 
னருவனா யிவற்றோடாளு மமைச்சரும் அரசும் போல்வான் . 

( சிவ.சித் . 4 - ஆம் சூத் . பாட்டு 31 ] 


அரூபியாய் 


ஆன்மாவே அறிவன் என்னில் பொறி புலன் முதலியன அவ் 
வான்மாவுக்கு ஞானம் தரும் காரணம் யாது ? மாயா காரண 
மாகிய தநுகரணாதிகளைப்பற்றி ஆன்மாவுக்கு ஞானமுண்டாம் . 
ஆன்மா அனாதியே ; மலத்தில் மறைந்து 

நிற்பன் . 
ஆதலால் அமைச்சர் 

முதலானோரோடு 

அரசாளும் மன்னனைப் 
போல இப்பொறி புலன் முதலியவற்றோடு பொருந்தி இருப்பான் . 
( உடல் என்பது இந்திரியங்களும் அந்தக் காரணங்களும் கூடியது 
என்பது இப்பாடலில் குறிக்கப்படுகின்றது . ) 


இச்செய்யுளால் ஆன்மா அரசன் போல நின்று , தனு ( உடல் ) 
கரணாதிகளை ( மனம் , சித்தம் , புத்தி அகங்காரம் - ஆதிகள் என்பது 
ஐம்புலன்களையும் ஐம்பொறிகளையும் சுட்டுமென்க ) அமைச்சர் 
போல ஏற்று நிலவுகிறான் . மாயையின் 

விளைவான இத்தனு 
கரணாதிகளையும் பிரம்மம் ஏற்க வேண்டியதில்லை - என வகுத்து 

பிரம்மத்தினின்றும் வேறுபட்டது . கன்மத்தினால் 
உண்டான மலங்களோடு கூடி இருப்பதால் மாயையில் சிக்குண்டு 
கிடப்பது என்பதை வலியுறுத்துகிறார் . 


ஆன்மா 


7. சமுச்ச யான்ம வாதம் . - சுக்கிர சுரோணிதங்கள் , பஞ்ச 
பூதங்கள் , பஞ்சகோசங்கள் மற்றும் இந்திரியங்கள் , பஞ்ச வாயுக் 
கள் என்னும் இவற்றின் கூட்டமே ஆன்மா ( கூட்டம் என்பது 
முச்சயம் ) எனப்படும் என்பர் -- மற்றும் சிலர் . இதுவும் சரி 
யன்று . யோக சாதனத்தினால் துரியம் , துரியாதீதம் என்னும் நிலை 
களை அடைந்த யோகிக்கு ஆங்கு ஏற்படும் தனிச் சிறப்பான 
அனுபவங்களை அந்த யோகியின் ஆன்மாவன்றி வேறு ஒன்றி 
னாலும் அறியவோ , அதனைத் துய்க்கவோ 

ய்க்கவோ இயலாது . 
யால் - ஆன் மாவென்னும் தனித்தத்துவம் மேலே 

சொன்ன 
கூட்டத்தினின்றும் வேறுபட்டிருக்கின்றதென்று சுபக்கத்தை நிலை 
நிறுத்தியுள்ளார் . இவ்விதம் ஆன்மா உண்டென்று வகுத்து 
அடுத்த ஐந்து செய்யுள்களால் இவ்வான்மாவின் சொரூப இலக் 
கணத்தை விவரித்து 

இருக்கிறார் . அஃதை ஈண்டுச் சிறிது 
பயில்வோமாக . 


ஆகை 


205 


ஆகவே 


பின்னர் ஆறு பாக்களால் ஆன்மாவைப் பற்றிய ஐயந்திரிபு 
களைக் களை கின்றார் . 

ஆன்மா அல்லாததை ஆன்மா 
என்று 

கொள்ளல் தகாத தன்றோ? வட நூலாசிரியர்கள் 
அந்ய தாக்யாதி [ அஃதாவது ( அந்யதா 

வேறுவித 
மான - உண்மைக்கு மாறுபட்ட ) க்யாதி - ஞானம் . ] என்பர் . 
இதைத் தவிர்த்தல் இன்றியமையாத தாகும் . 


G 


இதனை 


இவ்விதம் , ஆன்மா உண்டு ; ஆன்மா அல்லாததை ஆன்மா 
வென்று 

ஏற்றல் தகாது என்று கூறி , ஆன்மாவின் இலக்கணங் 
களையும் வகுத்துள்ள பேருபகாரத்துக்கு யாம் ஈயவல்ல கைம் மாறு 
முண்டோ ? இவ்வான்மா - பசு - சேதனன் எனப்படும் உயிர்ப் 
பொருள்- ஞானசத்தி , இச்சா சக்தி- கிரியா சத்திகளைப் பெற்ற 
தாய் , சுக , துக்க , இச்சா , துவேஷ, பிரயத்தன , தர்மா தர்மங் 
களுக்கு ( இவை தமிழில் முறையே இன்பம் , துன்பம் , விருப்பு , 
வெறுப்பு , முயற்சி , அறம் , மறம் என்பவைகளாம் ) உறைவிட 
மாய் , தன் கன்மத்தின் மலத்தால் பூசப்பட்ட மாசுடன் கூடிய 
தாய்த் தன்னைத் தானறிய மாட்டா தாயும் , கன்மத்தின் விளைவாய் 

ன்ப துன்பங்களைப் பெற வருவதும் போவதுமான ( பிறப்பு , 
இறப்பு ) இயல்புடைய தாயும் , அக்கன்மத்திற்கு ஏற்ற தான 
இன்ப 

துன்பங்களைத் துய்க்கத் தகுந்ததான பலவகைப்பட்ட 
உடல்களை ( தனுக்களை ) அம் மாயையினால் பெற்று ஒவ்வொரு 
உடலுக்கு ஒவ்வொன்று எனும்படி அவ்வவ்வுடல்களில் 

இருந்து 
தான் ஓர் அரசன் எனத் தனது தநுகரணாதிகளைத் தன தமைச்சுரிமை 
யெனப் பெற்ற தாய் வழங்குந் தனிப்பொருளாம் . மலங்களைப் 
போக்கிக்கொண்டால் தன் சாரூபத்தைத் தான் அறியவல்ல 
தாகும் . முன் சொன்ன சரியை , கிரியை , 

ஆசானுபதேசம் 
முதலிய உபாயங்களால் 

நீக்கிப் பிறவிப் பெருங் 
கடலைத் தாண்டி 

இறைவனுடன் இயங்கும் இயல்பையும் பெற் 
றது . இதுவே பசுவின் தத்துவம் . 

விரிவான 

விளக்சுங் 
களுக்குச் சிவஞான 

சித்தியாரின் 3-4 ஆம் சூத்திரங்களின் 
உரையைக் காண்க . 


மாயையை 


குறிப்பு.சொரூப நிரூபகம் என்றால் ஒரு பொருளின் 
சொரூபத் தன்மை ( சுயரூபம் ) எவ்வகைப்பட்டது என்பதை 
ஐயந்திரிபு இல்லாமல் வரையறுத்துச் சில இலக்கணங்களை எடுத் 
துக்காட்டி நிலை நாட்டுவதாகும் . படுத்துக்காட்டாக - ஆன்மா 
என்பது உயிர்ப்பொருள் அதை நிரூபிக்க வல்ல சுக துக்கங் 
களை நுகர்தல் என்னும் குணம் ஆன்மாவின் 

சொரூபத்தை 
நிரூபிப்பதாம் . ஆகவே ஆன்மாகன் உண்மையும் புலப்படும் . 


நிரூபித சொரூபம் 

என்பது முன் சொன்ன பொது குணங் 
களால் நிலை நாட்டப்பெற்ற பொருளின் ( ஆன்மாவின் ) தனிச் 
சிறப்பான குணங்கள் , அப்பொருளை ஏனைய பொருள்களி 
னின்றும் பாகுபாட்டால் வலியுறுத்திக் காண்பிக்கும் . 
இதற்கு எடுத்துக்காட்டாக 

உள்ளவை - ஞான , இச்சா , 
கிரியா முதலியனவும் , யோக சாதனையால் கிடைக்கப் பெற்ற 
அணிமாதி எண்வகைச் சித்திகள் . 


206 


பாச இலக்கணம் . 


இனிப் பாசம் என்பதைப் பற்றிப் படிப்போம் . பாசம் 
என்பது மலம் . இது ஆன்மாவை மறைத்து அதன் மேற்பூச்சு 
எனும்படியாக தாம் பிரத்திலுறும் களிம்பு போலவும் , இரும் 
பிலே உண்டாகும் துருவைப் போலவும் நிற்பது . பாசம் ஐவகைப் 
படும் . அவையாவன : ஆணவம் , கன்மம் , மாயை , மாயேயம் , 
திரோதானம் என்னும் இவையேயாம் . இவை ஆன்மாவைச் 
சிவப்பேறு பெறவொட்டாது தவிர்த்து பவப்பேற்றுடன் கட்டி 
வைக்கும் கயிறு போன்றவை . இவற்றைப்பற்றி இதுவரையிலும் 
ஆங்காங்கு ஒருவாறு விளக்கப்பட்டுள்ளது . 


ஈசனி 


மகாப் பிரளய காலத்தில் , மகா சம்மார மூர்த்தியான 
டத்தில் சகல சட அசடப் பொருள்களும் ( அறிவற்றவை , அறி 
வுற்றவை ) சென்றடங்கு மென்பதும் , 

அதனால் 

அச்சம்மார 
மூர்த்தியே தன் வசமுள்ளவற்றைக் கொண்டு திரும்பவும் உலகைத் 
தோற்றுவிக்கிறான் என்பதும் முன்னமே விவரிக்கப்பட்டதாகும் , 


அவ்வீசனுள் அடங்கும் ஆன்மாக்கள் தத்தம் வினைப்பயனால் 
பெற்ற மலங்களைக் களிம்பைப் போல மேற்பூச்சாகத் தத்தம் 
மிடத்துப் பெற்றே இருக்கும் . ஆதாரம் ஒன்று மின்றி ஆன்மா 
நிலையுறாதாதலினால் இதற்குக் கதி சாதனமெனப்படும் சூக்கும் 
சரீரமும் ( நுண்ணுடல் ) இவ்வவத்தையிலுண்டு. இச்சூக்கும சரீ 
ரத்தில் , தூல சரீரத்துக்கு வேண்டிய மூலப்பொருள்கள் யாவும் 

நுண்ணியதாய் வித்தினுள் கிடக்கும் மரத்தைப் போன்று 
சேர்ந்துள்ளன . பிரளய காலத்துக்கு முன் தான் செய்த தக்க 
( இதமான ) தகாத ( அகிதமான ) கன்மங்களை ஒட்டியே - மேற் 
சான்ன களிம்பு போன்ற மலப்பூச்சுடன் 

கூடிய 

ஆன்மா 
சிருட்டி ( ஆக்க ) காலத்தில் அக்கன் மங்களுக்கு ஏற்ப பலனைப்பெற 
அதனைத் துய்க்க ஏற்புடைத்தானதும் உதவக்கூடியது மான ஓர் 
உடலைப் பெறும் . 


உள்ளதே தோற்ற வுயிரணையு மவ்வுடலின் 
உள்ளதா முற் செய்வினை யுள்ளடைவே - வள்ளலவன் 
செய்பவர் செய்திப் பயன் விளைக்குஞ் செய்யே போற் 
செய்வன் செயலணையா சென்று . 

--சிவஞான போதம் . 
மேலைச் சூத்திரத்தினோதிய சத்காரியத்தின் இயல்பு பற்றி 
வினை யுண்மை சாதிப்பார் , உள்ளதே தோற்ற என்றும் , உள்ள 
தாகிய சஞ்சித வினை தோற்றப்பட்ட இன்ப துன்ப நுகர்ச்சிக்கு 
நிலைக்களமாகிய உடம்பிற் பொருந்தி அவற்றை அனுப 

அனு பவிப்பது 
சடமாகிய புத்தி தத்துவமேயாமென்னுஞ் சாங்கியரை மறுப்பார் , 
உயிரணையு மவ்வுடலின் என்றும் , முற்செய்வினையை ஈண்டு அநுப 
வித்தொழிந்தால் மேலைக்கு வருமாறு என்னை யென்னுங் கடரவை 
விடுப்பார் , முற்செய்வினை யுள்ளடைவே யுள்ள தாம் என்றும் 
வினை தானே பயனாக வரும் ; இறைவன் எற்றுக்கென்னும் மீமா 


207 


சகரை மறுப்பார் , செய்பவர் செய்திப் பயன் விளைக்குஞ் செய்யே 
போல் வள்ளலவன் செய்வன் செயல் சன்றணையா என்றுங் 
கூறினார் . 

அக்கன் மங்கட்கு ஏற்ற பலனைத் துய்க்காது தவிர்க்க முடியாது . 
அக்கன் மங்களுக்கு 

உற்ற பலனை 

அநுபவிக்கப் பொருத்தமான 
உடலையே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஈசன் அருளுவன் . ஒவ்வொரு 
ஆன்மாவின் கன்மத்தையும் 

அதனால் 

அவ்வான்மா பெறக் 
கிடக்கும் பிறப்பின் வகையையும் நன்கறியும் வல்லமையுள்ளவன் 
ஈசனேயாம் . 

அவனிடம் படைப்பிற் கவசியமான ஏனைய துணைப் 
பொருள்களுமுண்டு . 

ஆகவே 

ஈசன் தானே கர்த்தனாய் ( படைப் 
புக் கடவுளாய் ) நின்று மாயையைத் துணைக் காரணமாக ஏற்று 
உலகைப் படைத்துப் போக்கியங்களைத் ( நுகர் 

பொருள்க 

ள்களை ) 
தோற்றுவித்து உயிர்களுக்கு உடலையும் அளித்து மற்றும் பவத்தி 
தில் ( பிறப்பில் ) புகுத்தித் தமது இத ( தக்க ) கன்மங்களால் சிவப் 
பேற்றைப் பெற முயலு மாறு ஒரு வாய்ப்பை அளிக்கிறான் . இதற்கு 
மேற்கோளாக உலகெலாமாகி வேறாய் உடனு மாய் என வரும் 
( 199- ம் பக்கம் ) செய்யுளால் கண்டு கொள்க . இங்கு , தலைவனாய் 
என்ற சொல்லால் உலகத்துக்கு அவனே கர்த்தன் , நிமித்த 

கார 
ணன் , முதற் காரணமாவன் என்பதும் , உலகெலாமாகி நின்ற 
என்பதாலும் உலகெலாமாகி 

யுடனுமா நின்றனன் 
என்பதாலும் , உலகெலாமாகி உடனுமாய் எங்கும் நீங்காது 
நின்றனன் என்பதாலும் நிமித்த காரணம் ( முதற் காரணம் ) 
என்னும் ஈசனே உபாதான காரணமும் ( சமவாயி 

காரணம் ) 
ஆவானென்பது விளங்குகிறது , ஆகவே உலகத்தைப் படைக்கும் 
கர்த்தனாகிய 

உலகத்திற்கு நிமித்த உபாதான காரணமு 
மாவான் . 

குறிப்பு . - சமவாயி அல்லது உ.பாதான காரணம் 

யாதொரு காரணத்தின் கூட்டின்றிக் காரியம் நிலையுறாதோ 
அக்காரணத்துக்கு உபாதான காரணமென்றும் , அக்காரணத்துக் 
கும் காரியத்துக்கும் இருக்கும் சம்பந்தத்தைச் சமவாயமென் 
றுங் கூறுவர் . உபதான காரணம் தன் காரியத்துடன் 

சேர்ந்தே 
இருப்பதாலும் ( மண்ணும் குடமும் , நூலும் படமும் போல ) 
இதையே சமவாயி காரணம் என்று சொல்வர் . 

நூலின் சேர்க்கை ( தந்து சம்யோகம் நூலின் கூட்டுறவு ) 
என்னும் அசமவாயி காரணம் படமென்னுங் காரியத்தை உண் 
டாக்குவதன்றோ ? இங்குக் காரிய காரணங்களுக்குள்ள தொடர் 
பையன்றோ 

என்பர் . அவ்வண்ணமே 
மாயேயமும் உலகத்திற்கு அசமவாயி காரணங்களன்றோ 
எனில் , அன்று என்பது ச்சித்தாந்தத்தின் கொள்கை . 


னன் 


ஈசன் 


. 


மாயை 


தாதான்மியம் 


யும் 


சமவாயமாக 


நின்று 


படமென்னும் காரியமாவது தந்து ( நூல் ) என்னும் உபாதான 
காரணம் 

காரியத்தோடு சம்பந்தப்படல் 
என்னும் தாதான்மியம் ( அவ்வண்ணமா குக ) என்னும் சம்பந்தத்தை 
அசமவாயி 

காரணமாய்ப் பெறுதலால் உண்டாகுங் காரியமே 
படமெனப்படும் . 


208 


வது 


தந்து சம்யோகம் என்பது காரணத்தின் ஒரு நிலை அந்நிலை 
காரணத்தின் காரியாவத்தையில் இருப்பதேயன்றி - ஆங்கோர் 
அசமவாயி காரணமென்னும் ஒரு புதிய பாகுபாட்டைப் புகுத்து 

வீண் அங்ஙனமாயின் , நிமித்த காரணத்துக்கும் 
எதிரியல்புடைய அநிமித்த காரணமு ஒன்றைப் புகுத்தலா 
மல்லவா ? வையெல்லாம் வீண் 

வாதங்களாகவே தவிர்க்கத் 
தக்கவை வ்வாறு நோக்கப்புகின் உலகந் தோன்றுவதற்கு ஈச 
னின் அருளும் ஒரு காரண மன்றோ ? அவ்வருளின் மிகையையும் 
குறைபாட்டையும் இதில் பல பிரிவுகளாகக் கற்பிக்கலா மன்றே ? 
ஆகவே இவ் வீண் வாதங்களை விடுக்கவும் . 


ஈசன் உலகிற்கு அபின்ன நிமித்தோபா தான காரண மாவான் 
என்னும் தத்துவத்தை ஏற்கவும் , அவன் , 

அவன் , உயிர்கள் 

உயிர்கள் கன்மத்து 
ஆணையில் அமர்ந்து செல்லு மாறு செய்விப்பவன் . அவ்வண்ணமே 
அவற்றைச் செலுத்துபவனுமாவன் , ஆயினும் , அவன் ( ஈசன் ) 
அமலனாய் நிற்பவன் அவனை மலங்கள் பற்றா அவனுக்குப் 
பிறப்பிறப்பில்லை , 

ஆயினும் உயிர்களைக் கன்மத்தாணையில் 
செலுத்த - உலகெலாமுமாகி அதனுடனு மாகி- உயிரினுக்கு 
ராய் நிற்பவனென்னும் சித்தாந்தத்தை மட்டும் ஏற்கவேண்டு 
மெனக் கிடைக்கப் பெறுகிறது . உடலினைப் 

உயிர் , 
உடலையும் இந்திரியங்களையும் இந்திரியார்த்தங்களையும் அறிய 

ஆயினும் இவ்வுடலோ , இந்திரியங்களோ , இந்திரி 
யார்த்தங்களோ அவ்வுயிரினை அறிய மாட்டா . அவ்வாறின்றி 
ஈசன் உயிரினுக்குயிராய் நின்று உயிரையும் அதனால றியப்படும் 
யாவற்றையும் அறிய வல்லவனாவான் . ஆயினும் இவை ஒன்றும் 
அவனை அறியமாட்டா . இக்கருத்தைக் கீழ்க்காணும் பாடலிலும் 
பொருளிலும் காண்க 


பெற்ற 


வல்லது . 


பொறிபுலன் கரண மெல்லாம் 

புருடனா வறிந்தான் மாவை 
அறி தரா வவையே போல 

ஆன்மாக்க ளனைத்து மெங்கும் 
செறிதருஞ் சிவன்ற னாலே 

அறிந்திடுஞ் சிவனைக் காணா 
வறிதருஞ் சிவனே யெல்லாம் 
அறிந்தறி வித்து நிற்பான் 

( சிவ - சித் . 5 ஆம் சூத் . பா . எண் 1. ) 


( இ - ள் ) பஞ்சேந்திரியங் , அறிவு , அந்தக்கரணங்கள் 
இவை எல்லாம் புருடனாகிய ஆன் மாவினால் அறியப்பட்டும் அவ் 
வான் மாவை அறியமாட்டாதனவாகும் . அவை போல ஆன்மாக் 
களெல்லாம் எங்கும் நிறைந்தவராகிய ஈசனாலே அறியப்படும் . 
அவ்வான்மாக்கள் சிவனையறியாவாம் , 

அறியத்தக்க 
சிவனே எல்லாவற்றையும் அறிந்து ஆன்மாக்களையும் அறிவித்து 
நிற்பான் . 


ஆனால் 


209 


ஈசன் 


நின்று 


யாவற்றையும் அறிபவன் . யாவற்றுள்ளும் 
யாவற்றையும் இயக்குபவன் . உலகிலுள்ள யாவும் அவன் நிலை 
யுற்றுள்ள ஆலயங்கள் யாவும் அவன் ஆணைப்படி தோன்றியவை . 
அவனாலியக்கப்படுபவை ; அவனாணைக்குட்பட்டவை என்பதால் 
பேதமாயினும் அபேதம் என்னும் தத்துவங்களின் பிணைப்பே 
சைவசித்தாந்தத்தின் அடிப்படையான தத்துவமென்பது விளங்கு 
கிறதன்றோ ? 


உயிர்கள் உடலைப் பெறற்கும் , அதற்குத் துணையாய் உலகமே 
தோன்றற்குங் காரணமாய் நிற்பது கன்ம மலமென்றாயிற் 
நன்றோ ? இக்கன்மம் இதம் ( நல்லது , தக்கது ) அகிதம் 
( தீயது , தகாதது ) இருவகைப்படுமென்று முன்னமே கூறப்பட்டுள் 

இவற்றுள் - மனம் , வாக்கு , காயம் ஆகியவற்றால் பிறர்க்கு 
நலம் செய்தலும் , மறைகள் , சமய நூல்கள் , ஆகியவைகளில் 
செய்யக் கடவையென விதிக்கப்பட்டவைகளைச் செய்தலும் அவ் 
வண்ணமே மேற்படி நூல்கள் தவிர்க என்ற கன்மங்களைச் செய்யா 
தொழிதலும் இதமான ( தக்க செயல்கள் ) கன்மங்களாகும் . 


ளது . 


. 


அறஞ்செய விரும்பு , ஐயமிட்டுண் , ஙப்போல் வளை , சக்கர 
நெறி நில் , தந்தை தாய்ப் பேண் என்பன போன்ற செய்யக் 
கடவதென விதித்து வகுக்கப்பட்ட அறச் செயல்களை வழுவாது 
செய்தலும் , ஈவது விலக்கேல் , கண்டொன்று சொல்லேல் , 
உடையது விளம்பேல் , ஒளவியம் பேசேல் , என்பன போன்ற 
செய்யத் தகாதவை யென்று விலக்கிச் கூறப்பெற்றுள்ள கன்மங் 
களைத் தவிர்த்தலும் இதமாம் . ( தக்கதாம் ) . இதுவே நன்மை 
தருவதுமான செயல்களாம் . இத கன்மங்கள் ( நற்செயல்கள் ) 
ஈசனின் நல்லருளைப் பெறற்கு ஏதுவாகும் . 

மலங்களை 
நெருங்க வொட்டாது . மாயையைத் தவிர்க்க உதவும் . பிறவி 
யைப் போக்கிச் சிவப்பேற்றைச் சாதிக்கவல்ல துணை யாகும் . 


LD 


அகிதமாவது.- பிறருக்குத் தீங்கிழைத்தல் , மற்றுஞ் செய்யக் 
கடவை என வகுக்கப்பட்டவற்றைச் செய்யாதிருத்தல் , தவிர்க்கக் 
கடவையென வகுக்கப்பட்டவற்றைத் தவிர்க்காமல் ஏற்றலும் 
இயற்றலும் அகிதமா 

மாகும் . 


இவ்வண்ணம் ஒருவன் செய்யும் நலந் தீங்குகளுக்குத்தக்க 
( இதா கிதங்களுக்குத் தக ) பலனாகச் சுகதுக்கங்களை ( இன்ப 
துன்பங்களை ) 

வழங்குகிறான் . இவ்வின்ப துன்பங்களைத் 
துய்க்கத் தக்கதான பிறப்பையும் அளிக்கிறான் என்பதைக் கீழ்க் 
காணும் பாடலாலும் பொருளாலும் அறியலாம் : 


ஈசன் 


தமகி தங்க ளென்ப திகன் மன வாக்குக் காயத் 
தித முயிர்க் குறுதி செய்த லகிதமற்றது செய்யாமை 

தமகி தங்க ளெல்லா மிறைவனே யேற்றுக் கொண்டங் 
கிதமகி தத்தா லின்ப துன்பங்க ளீவ னன்றே . 

( சிவ . சித் . 2 ஆம் சூத் பா எண் -13 . ) 
371 - B - 2-14 


210 


( இ - ள்) இதம் 

இதம் அகிதங்களென்று சொல்லப்படும் கன்மங்கள் 
மனோ வாக்குக் காயங்களா லுண்டாவது . அவற்றுள் இதமென் 
பது உயிர்க்கு உறுதியாகிய புண்ணியங்களைச் செய்தல் . அகித 
மென்பது அப்புண்ணியங்களைச் செய்யாமை . இந்த இதாகிதங் 
களையெல்லாம் சிவன் தானே ஏற்றுக்கொண்டு அந்த இதாகிதங்கள் 
காரணமாகச் சுக துக்கங்களைக் கொடுப்பவன் . ஆன்மா சுதந்தர 
வீனன் ஆதலாலும் , கன்ம ஜடமாதலாலும் இவ்விரண்டையும் 
காரியப்படுத்துவோன் இறைவனாதலால் இறைவனே ஏற்றுக் 
கொண்டு என்றார் . 


இவ்வித புண்ணிய பாவச் செயல்களுக்குத் தக்க பலனாகப் 
பிறப்பெடுத்த ஆன்மா முறையே வாழ்க்கையில் இன்பமும் துன்ப 
மும் பெறுகின்றது . பிறகு ஓரான்மா தான் ஈட்டிய இதாகித 
கன்மங்களுக்குத் தக்க சுக துக்கங்களைப் பெறுவதன்றி மீண்டும் 
மீண்டும் இப்பிறவிக் கடலிலேயே சிக்குண்டு கிடக்கவும் 

ஏதுவா 
கிறது . 

வ்வண்ணம் சீவன் பிறவிக் கடலுக்குள் சிக்குண்டு கிடத் 
தற்கும் அதனின்றுங் கரையேறு தற்கும் அச்சீவனின் கன்மமே 
காரண மாயின் இறைவனொருவன் உண்டென்று ஏற்பது ஏனெனில் 
கீழ்க்காணும் செய்யுட்களாலும் அவற்றின் உரைகளாலும் அறிய 


லாம் . 


இறைவனிங் கேற்ப தென்னை இதமகி தங்க ளென்னி 
னிறைபர னுயிர்க்கு வைத்த நேயத்தி னிலைமை யாகும் 
அறமலி யிதஞ்செய் வோருக் கநுக்கிர கத்தைச் செய்வன் 
மறமலி யகிதஞ் செய்யி னிக்கிர கத்தை வைப்பன் . 

( சிவ . சித் . 2 ஆம் சூத் . பா . எண் . 14. ) 


யாது 


( இ - ள் ) இதாகிதங்களை இறைவன் ஏற்பது 

காரண 
மென்னில் பூரண னாகிய சிவன் 

ஆன்மாக்களிடத்து வைத்த 
காருண்ய நிலைமையேயாம் , இதமாகிய மிக்க புண்ணியங்களைச் 
செய்வோர்க்கு அநுக்கிரகத்தைச் செய்வான் . அகிதமாகிய மிகப் 
பாவங்களைச் செய்பவர்களுக்குத் துன்பத்தைச் செய்வான் . 


நிக்கிர கங்க டானு நேசத்தா லீசன் செய்வ 
தக்கிர மத்தாற் குற்றம் மடித்துத் தீர்த் தச்சம் பண்ணி 
இக்கிர மத்தினாலே யீண்ட 

ல யீண்டற மியற்றி டென்ப 
னெக்கிர மத்தி னாலு மிறை செயலருளே யென்றும் . 

( சிவ . சித் . 2 ஆம் சூத் . பா . எண் . 15. ) 
( இ - ள் ) 

சிவன் , உயிர்களுக்கு அருள் செய்வதன்றித் துன்பம் 
செய்வதும் காருண்யமே ஆகும் . அஃது எங்ஙனமெனில் , அவரவ 
ரது பாவங் காரணமாக அவர்களைத் தண்டித்துத் குற்றங்களைப் 
போக்கி அச்சமுண்டாக்கிக் கிரமங்களைப் போதித்து இம்முறைமை 
யாக இப்போது புண்ணியங்களைச் செய்யும் என்பன் . 

ஆதலால் 
சிவன் செயல் எந்தக் கிரமத்தில் இருந்தாலும் அச் செயற்கு 
எப்போதும் அருளே காரணமாகும் . 


21 . 


தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்க டஞ்சொ லாற்றின் 
வந்திடா விடிலு றுக்கி வளாரினா லடித்துத் தீய 
பந்தமு மிடுவ ரெல்லாம் பார்த்திடிற் பரிவே யாகும் 
இந்த நீர் முறைமை யன்றோ ஈசனார் முனிவு மென்றும் , 


( சிவ . சித் . 2 ஆம் சூத் . பா . எண் . 16. ) 


கொடிய 


( இ - ள் ) தாய் தந்தைகள் தாங்கள் தாங்கள் பெற்ற பிள்ளை 
கள் தங்கள் சொல்வழி வராவிட்டால் இளங் கொம்பினால் அடித் 
துப் பயமுறுத்திக் 

விலங்கும் பூட்டுவர் . ஊகிக்கு 
மிடத்திவை எல்லாவற்றிற்கும் 

அன்பே காரணமாகும் . 

சிவன் 
ஆன்மாக்களுக்கு நிக்ரகஞ் செய்வதும் எப்போதும் இம்முறை 
மைத்தேயாம் . 


தானஞ்செய் பொருட ரித்தோர் செய்தவர் தக்க செய்தி 
யூனம்பி னுறவே காண்டும் பலனுறு விப்பான் வே ண்டு 
மீனமில் செய்தி யீச னிடும்பணி யிவை நாஞ் செய்தா 

ளதிக நோக்கி நுகர்விப்பின் வினை நோய் தீர , 


னூனங்க 


( சிவ . சித் . 2 ஆம் சூத் . பா . எண் -21 ] 


( இ - ள் ) தானஞ் செய்த பொருள் , அதனைப் பெற்றவா , அத 
தானஞ் செய்தவர் இவ்வகையாக வந்த கன்மங்கள் இவை எல் 
லாம் உடனே நாசமடைவதைக் கண்டோம் . ஆதலால் , பலன 
களைக் கொடுப்பவன் ஒருவன் 

வேண்டும் . விதிவசத்தான சாத 
கன் மங்களெல்லாம் சிவன் ஆஞ்ஞா பித்த பணிவிடைகளா 
இப் பணிவிடைகளை நாம் செய்யின் 

அவரவர் 

கன்மங் 
களின் ஏற்றக்குறைவைக் கண்டு இருவினை யாகிய நோய் 
தீரும்படி புசிப்பிப்பான் . 


கும் . 


துண்ப 


உலகுடல் காரணங் கால முறும் பல னியதி செய்தி 
பலமிவை கொண்டு கன்மம் 

பண்ணுவ 

தானா 
னிலவிடா விவைதாஞ் சென்று நினைந்துயிர் நிறுத்திக் 

கொள்ளா 
தலகிலா வறிவ னாணை யணைந்திடு மருளி 


னாலே . 


( சிவ . சித் . 2 ஆம் சூத் . பா . 


எண் -22 ) 


ஜடங் 


( இ - ள் ) புவனமும் தனுவும் கரணமும் காலமும் அதனாலுறும் 
பலனும் அதனை வரையறுக்கும் நியதியும் இவற்றின் தொழிலும் 
ஆகிய இவற்றைக் கொண்டு ஆன்மாக்கள் கன்மம் 

புரிவதும் , 
அக்கன்ம பலன்களைப் புசிப்பதும் ஆகிய 

ஆகிய இவை யாவும் 
களாதலால் ஆன்மாவைச் சென்றடைய மாட்டா . ஆன்மாவும் 
சுதந்தர வீனன் 

ஊகித்து நிறுத்திக் கொள்ள மாட் 

எண்ணிறந்த ஞானத்தையுடைய சிவன் 
ஞாசத்தியானது கிருபையினாலே தனு வாதிகளையும் 
மாவையுங் கூட்டிப் புசிப்பிக்கும் . 

371 - B2-14A 


ஆனதால் 
ஆதலால் 


டான் . 
தன் 


ஆன் 


212 


ஒழுக்க மன்பரு ளாசாரம் உபசார முறவு சீலம் 
வழுக்கிலாத் தவந்தா னங்கள் வந்தித்தல் வணங்கல் 

வாய்மை 
அழுக்கிலாத் துறவ டக்க மறிவொடர்ச் 

மறிவொடர்ச் சித்த லாதி 
இழுக்கிலா வறங்க ளானால் இறங்குவான் பணிய றங்கள் 

(சிவ . சித் . 2 ஆம் சூத் . பா- எண் -23 ) 


வேதா 


( இ - ள் ) நல்ல நடத்தை , சிவபக்தி , சீவகாருண்யம் , 
கமங்களில் கூறிய கர்மாநுட்டானங்கள் ( வினை யாற்றுதல் ) , பெரி 
யோரை 

உபசரித்தல் , அப்பெரியோரை நட்டல், நல்லறிவு , 
குற்றமற்றதவம் , சத்பாத்திரதானம் , பெரியோரைத் துதித்தல் , 
அவரை வணங்கல் , சத்தியம் , களங்கமற்ற துறவு , செருக்கில்லா 
மை , ஆகம அறிவுடன் அர்ச்சித்தல் , அக்னி காரியம் , கபில பூசை , 
சிவாலயத் தரிசனம் முதலான தவறில்லாத நல்வினை களைச் செய் 
யின் சிவன் அத்தருமச் செயல்களுக்கு அருள் செய்வன் . 


மனமது நினைய வாக்கு வழுத்தமஞ் திரங்கள் சொல்ல 
வினமலர் கையிற் கொண்டங் கிச்சித்தத் தெய்வம் 

போற்றிச் 
சின 
னமுத லகற்றி வாழும் செயலற மானா லியார்க்கும் 
முன மொரு தெய்வ மெங்குஞ் செயற்குமுன் னிலையா 

மன்றே . 
( சிவ . சித் . 2 ஆம் சூத் பா . எண் -24 ) 


கையி 


( இ - ள் ) மனமானது தியானிக்கவும் , வாக்கு துதிக்கவும் , மந் 
திரங்களை உச்சரிக்கவும் , காயமானது பல மலர்களைக் 
லெடுத்து அவரவர் வழிபடு தெய்வத்தை அர்ச்சித்துக் கோபம் 
முதலிய குற்றங்கடிந்து வாழுஞ் செயலெல்லாம் சிவ த 
லால் எத்தேவர்களுக்குங் காரணனான 

சிவனே 

எவ்விடத்தும் 
அவரவர்களது தியானாதி செய்கைகளுக்கு முன்னின்றருள் செய் 
வான் . 


ன்மமாத 


சிவனொருவன் உண்டு என்று ஏற்பதற்குத் தக்க காரணங் 
களை மேற்படி பாடல்களால் நன்குணரலா 

மன்றோ? 
பகுத்தறிவுடன் கூடிய ஆன்மாக்களுக்குப் பிறப்பையீந்து 
நன்மை தீமைகளைத் தானறியும் ஆற்றலையும் அருளி இதங்களை 
ஏற்றும் அகிதங்களைத் தவிர்த்தும் அவனருளுக்குத் தன்னைப் 
பாத்திரனாக்கிக் கொள்ளவும் , அதனால் 

கொள்ளவும் , அதனால் பிறவிக் கடலைத் 
டிப் பிறப்பிறப்பைத் தவிர்க்கவும் அளித்த ஓர் அரிய வாய்ப்பே 
பிறவி யாகும் . 


தாண் 


விகித கன்மங்களை வழுவாது ஏற்றுச் செய்தும் , நிஷித்த 
( தீய ) கன்மங்களை நெருங்க வொட்டது தவிர்த்தும் 

அவனரு 
ளுக்குத் தன்னைப் பாத்திரனாக்கிக்கொள்ள ஈசன் அளித்த பிறவி 
யாம் இந்த அரிய சந்தர்ப்பத்தைத் தக்க முறையில் பயன்படுத் 
திக் கொள்ளாமல் 

மூடன் 

பிரகிருதியின் பாசத்துள் 


213 


பட்டவனாய் , கூத்தாடிக் கூத்தாடிப் போட்டுடைத் தாண் + 
என்றது போலத் தனக்குக் கிடைத்த பிறவியாம் அரிய வாய்ப்பைப் 
பயன்படுத்திக் கொள்ளாமல் புலன்களுக்கு வசப்பட்டவ 
னாய் இங்கேயே கிடந்து உழல வழிதேடிக் கொள்கிறான் . 


நன்மை தீமைகளையும் , இதாகிதங்களையும் அறியக் 

கூடிய 
புத்தியைக் கொடுத்து , இருள் நிறைந்த வாழ்க்கையில் 

வழி 
காண விளக்கெனச் சாத்திரங்களையும் இறைவன் ஈந்துள்ளான் . 
இனி இவற்றைப் பயன்படுத்திக் கொள்ளல் ஓரான்மா செயற் 
கடவதைச் செய்தலேயன்றி 

ஈசனைப் 

பழிப்பதோ கன்மமே 
காரணமாதலால் ஈசன் யாதுக்கெனத் தருக்கித்தலோ தகாது . 
மேற் சொன்னப்படி வினைப்பயனை அனுபவிக்குங்காலேனும் தன்னை 
நாடுவனோ ? தன்னை நினைப்பனோ? தான் வகுத்த நெறிமுறை 
யைக் கடைப்பிடிப்பனோ? என்னும் நோக்கத்துடனே தான் இப் 
பிறவியை ஈசன் அளித்துள்ளான் . இவ்விவரங்களை 209 ஆம் பக் 
கத்தில் காட்டப்பெற்றுள்ள செய்யுள்களால் அறியலாம் . 

நம் 
மால் ஈசன் அருளுற நாம் நடக்க வேண்டும் என்னும் சரியை 
கிரியைகளையும் வகுத்துக்காட்டி , பாசத்தைக் களையும் உபாயத் 
தையும் கூறியுள்ளமை காண்க . 


னும் , 


மேற்சொன்ன ஐவகை மலங்களுமே பாசமென்பவையாயி 

ஆணவம் , மாயை , கன்மம் , மாயேயம் , திரோதான 
சத்தி என்னும் இவ்வை வகை 

வ்வைவகை மலங்களுள் கன்மமும் மாயையும் 
திரோதான சத்தியில் அடங்கியவையாகும் ; இத்திரோதான 
சத்திக்கே சிவசத்தி யென்றும் , அருளென்றும் பெயர் . மற்றுள்ள 
மலங்கள் , இச்சிவசத்திக்கு அடங்கியும் அதன் பலத்தாலேயே 
செயலாற்ற வல்லவை யாகின்றன . 

இச்சிவசக்தியென் 
யாதென்றறிந்து அதன் 

செயல் யாது ? 

அது எங்கு கிடக் 
கிறது என்ற உண்மைகளை அறிவோமானால் மலங்களை எல்லாம் 
அறிந்தவராவோம் . 


ஆகவே , 


பது 


திரோதானம் என்பது மறைவு , மறைத்தல் , மூடல் எனப்படு 
வது . மறைக்கும் சீலை , மூடுந்திரை எனப் பெயர் சொல்லில் 
பொருள்படும் . 


திரோதாயி என்பது , தான் வேறொன்றை மறைப்பதல்லாது 
தானேயும் மறைந்து கிடக்கும் தத்துவமாம் . திரோதாயியின் 
சயலால் மறைக்குந்திரையும் காணக் 

கூடாததாகும் , 
மறைக்கப்படும் தத்துவமும் புலனாகாது . 

திரோதான சத்தி 
யென்றும் சிவசக்தியென்றும் முன் குறிப்பிட்டது இத்திரோதாயி 
யைத்தான் . 

ஆன்மாவினுட் புகுந்து மறைந்துள்ள இத்திரோதாயிதான் 
ஆன்மாவுக்கு அறிவுப் பெருக்கைச் சுரக்கும் 

ஊற்றாகும் . 

அவ் 
வான்மாவின் கன்மத்தை அனுசரித்துத்தான் திரோதாயியின் வாயி 
லாய்ச் சுரக்கும் அறிவின் தூய்மையும் வாய்க்கும் . 
யும் கேட்டதையும் சிந்தித்துச் சீர்தூக்கிப்பார்த்து உண்மையைப் 

எடுத்து ஏற்றற்கும் , தீமையைத் தவிர்த்தற்கும் 


கண்டதை 


பிரித்து 


214 


சிவனோ 


இவ்வறிவுப் பெருக்கின் தூய்மையே காரணமாகும் . இவ்வறிவின் 
பெருக்கோ திரோதாயியின் வாயிலாய்ச் சுரப்பதாகும் . 
திரோதாயியோ சிவசத்தியாகும் . அவனே அருள் எனப்படுப் 
வன் . அவ்வருளோ சிவனின்றித் தனித்திராது . 

அரு 
ளின்றி நிற்பவனல்லன் . ( இவ்விடயம் 

பின்னர் வரும் 
அருளது சத்தியாகும் என்னும் பாடலின் முதற்பகுதியின் 
உரையில் 

விளக்கப் பட்டுள்ளதைக் காண்க ) அவ் வருளின் 
உதவியினாலேயே, 


கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கன் மந் தன்னால் 
உருவினால் அளவால் நூலால் ஒருவனா லுணர்த்த லானும் 
அருவனா யுண்மை 

லறியாமை நிற்ற லானும் . 
ஒருவனே அனைத்தினாலும் உணர்த்துவன் அருளி 

( சிவ . சித் . 5 ஆம் சூத் . பா . எண் -4 . ) 


தன்னி 


னாலே . 


தேயு 


( இ - ள் ) தத்துவங்களாலும் , விடயங்களாலும் , 

முத 
லிய பூதங்களாலுல் , முக்காலங்களாலும் , இரு வினைகளாலும் , 
பருவுடலாலும் , அளவைகளாலும் , சாத்திரங்களாலும் , வேறு 
ஒருவன் உணர்த்தலானும் , அரூபியாகிய 

கேவலாவத்தையில் 
ஒன்று மறியாது நிற்றலாலும் 

சிவன் 

ஒருவனே காரணமாகக் 
கருவி முதலியவற்றால் உணர்த்துவன் .. 


கருவியும் பொருளும் காட்டும் 

காட்டும் காலமுங் கன் மந் தானும் 
உருவமும் அளவு நூலும் ஒருவரும் உணர்த்த லின்றி 
அருவனா யகில மெல்லாம் அறிந்தவை யாக்கி வேறாய் 
உயிர்கட் கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி 

நிற்பான் . 
( சிவ . சித் . 5 ஆம் சூத்திரம் பா . எண் . 5. ) 


ஒருவனே 


( இ - ள் ) மேலே 

சொன்ன கருவி முதலிய ஒன்பதாலும் 
உணர்த்தப்படுதலின்றி அரூபியாய் சர்வஞ்ஞனாய் சர்வகர்த் 
திருத்துவமும் உடையவனாய் ( முற்றும் உணர்த்தவனாய் எல்லாம் 
ஆக்க ஆற்றலும் உடையவனாய் ) இவற்றிற்கு வேறுபட்டவனாகச் 
சிவன் ஒருவனே உயிர்க்குயிராய் இருந்து உணர்த்தி நிற்பன் . 


மேலே கூறப்பட்ட பாட்டும் பொருளும் விளக்கியாங்கு ஒரு 
வகையானும் அறியக் கூடாது நிற்கும் சிவனாம் ஒருவனே அவ் 
வருளின் உதவியால் தூய்மையான அறிவுச் சுரப்பின் பெருக் 
கால் யாதேனும் ஒரு மாயத்தாலோ அன்றிப் பல உபாயங்களா 
லோ 

( தத்துவத்தை ) ஆன்மா அறிய துணை 
புரிந்து உதவுவான் . 

. மற்றும் , 


உண்மையை 


ருளது சத்தியாகும் அரன்றனக் கருளை யின்றித் 
தெருள்சிவ மில்லை யந்தச் சிவமின்றிச் சத்தி யில்லை 
மருளினை யருளால் வாட்டி மன்னுயிர்க் களிப்பன் கண்கட் 
ருளினை யொளியா லோட்டும் இரவியைப் போல வீசன் . 

(சிவ . சித் 5 ஆம் சூத்திரம் பா , எண் . 9. ) 


215 


( இ - ள் ) சிவத்துக்கு அருள் என்பது சத்தியாகும் . அவ்வருளை 
யின்றித் தெருளத்தக்க சிவமில்லை . அந்தச் சிவத்தை யன்றிச் 
சத்தியில்லை . இக்கருத்து 214 ஆம் பக்கத்தில் வந்துள்ளதைக் 
கண்டு கொள்க . 


ஆணவத்தைத் ( மலங்களில் ஒன்று ) தமதருளால் வாடச் 
செய்து நிலைபெற்ற ஆன்மாக்களுக்கு ( சிவன் ) அருளுவன் . கண் 
களுக்குப் புலப்படும் இருளைச் சூரியன் தன் ஒளியால் போக்கு 
வது போல . 


ஈசன் 


ஆன்மா 


ஆகவே , ஈசனது அருளைப் பெறுதற்கு உற்றவையென வகுக் 
கப்பட்ட ஒழுக்கச் 

செய்கைகளால் ( சரியை , கிரியைகளால் ) 
ஆன்மாவின் பால் இரங்க அதனால் அவனருளென்னும் 
திரோதாயியின் வாயிலாய் நல்லறிவு ( சஞ்ஞானம் ) 

சுரக்க , 
அழியும் பொருட்களின் ( அநித்தியப் பொருள்களின் ) 
உண்மை நிலையை அறிந்து அவற்றைத் தனது இலட்சிய மாக்கா 
மாற்றுவித்து , உண்மைப் ( மெய்ப் பொருளாம் 

ஈசனின் 
உண்மைத் தத்துவத்தை நன்றாய் அறிந்து ஏனைய மலங்களால் 
தீண்டப்படாதனவாய் ( மலம் நீங்கிய காரணத்தால் ) அமல 
னாய்ப் பிறவிக் கடலைத் தாண்டியவனாய்த் தில்லை வெளியில் 
கலந்து நிற்பன் . 


மல் 


புரளும் 


அவ்வாறின்றி அகித ( தீய , பாவச் செயல்களில் ) கன்மங்களின் 
மீசுரத்தாலுற்ற அதர்மத்தின் ஆக்கம் ( மறத்தின் பெருக்கம் 
மேம்பட்டு ) மிகைப்பட்டு இருக்குமேல் அவ்வருளே ஏனைய 
மலங்களைக் கிளறி அறிவைச் சேறாக்கிச் சேற்றில் 
பன்றியைப் போல 

ஆன்மாவைப் பவத்துடன் ( பிறபிறப்பில் ) 
பிணைத்துக் கட்டும் கயிறு போல் செயலீட்டு மாதலின் , இவ் 
வருளாம் சிவசக்தியை- உண்மையை மறைத்துச் 

சிவப் 
பேற்றைத் தடுக்கும் இயல்புடையதைப் பாசம் என்று அழைத் 
தது முற்றும் பொருந்து மன்றோ? 


முதலில் , சொன்ன விதத்தில் இவ்வருள் ( சத்தி ) துணை புரியு 
வாளேல் , அவள் வாயிலாய்ச் சுரக்கும் தூய்மை நிரம்பிய அருளி 

உண்மையைத் தெரிந்து கொள்ள இயலும் . அதன் விளை 
ஈசன் 

ஆன்மாவின் பால் இரங்குவன் . 
மேலும் மேலும் பெருக , 

இவ்விரக்கம் 


வாக 


தெரிந்து கொண் டோரொன் றாகச் சென்றைந்து புலனும் 

பற்றிப் 
புரிந்திடு முணர்வி னோடு போகமுங் கொடுத்த யோனி 
திரிந் மதுவுஞ் செய்து செய்திகண் டுயிர்கட் கெல்லாம் 
விரிந்திடு முணர்வுங் காட்டி 

மளிப்பன் 
மேலோன் . 


வீட்டையு 


( சிவ . சித் . 5 ஆம் சூத் . பா . எண் 


216 


( இ - ள் ) ஒன்றொன்றாகத் தெரிந்து கொண்டு சென்று பஞ் 
சேந்திரிய வழி ( ஐம்பொறிவழி ) யால் அறியும் அறிவோடு போ 
கத்தையுங் கொடுத்து யோனிகள் தோறும் உழலுந் தொழிலை 
( பிறப்புத் தொழிலை ) யுஞ் செய்வித்துப் பக்குவச் செயலையுங் 
கண்டு ஆன்மாக்களுக்கெல்லாம் வியாபகமான ( பரந்த அறி 
வையும் கொடுத்து வீட்டையும் கொடுப்பன் மேலான சிவன் . 


என்ற 


இவ்விதம் வீட்டைப்பெற 

உதவுங்கால் இத்திரோதா 
யிக்கு அருள் என்றும் , பந்தத்தைப் பயக்குங்கால் திரோ 
தாயி என்றும் பெயர் . சித்தரின் முதற்கோட்பாடு 
முதல் அத்தியாயத்தில் வேதாந்தத்தில் 

சொன்னவாறு பிரம் 
மத்தின் தோற்றும் உரத்தின் ( விட்சேப சக்தியின் ) செயலால் 
இயங்கிய மூலப்பிரகிருதியின் பரிணாமத்தால் தோற்றம் பெற்ற 
உலகிலுள்ள எல்லாப் பொருள்களும் ( இந்திரியங்கள் , இந்திரி 
யார்த்தங்கள் யாவுமே ) இங்கு விளக்கப்பட்ட பாசம் என்னும் 
தத்துவத்தைச் சேர்ந்தவையே ஆகும் . 

அந்தத் தோற்றுவிக்கும் உரத்தின் விட் சேப சத்தியின் ) செய 
லாலேயே உண்மை நிலையை அறிந்து ஆன்மா எல்லாத் தளைகளி 
லிருந்தும் ( பந்தம் நீங்கி ) நீக்கம் பெற்று வீடு அடைதல் ( மோட் 
சம் பெறுதல் ) கை கூடும் . ஆகவே , 


வேதாந்த பாகத்தில் ஏட்டுச் சுரைக்காய் என விளக்கிய தத்து 
வத்தின் அடிப்படையான உண்மையும் , சித்தாந்தப் பாகமாகிய 
சித்தர்களின் 

மற்றொரு கோட்பாடு , என்ற இந்த அத்தி 
யாயத்தில் தெளிவித்த உண்மையின் அடிப்படையான தத்துவமும் 
ஒன்றே யென்றும் , பரிபாடையும் முக்தி பெறற்கு வகுத்த உபாய 
மும் மட்டுமே வேறுபட்டவை . ( வேதாந்த பாகத்தில் ஞான 
மார்க்கமும் , அறிவின் வழியும் , சித்தாந்த மார்க்கத்தில் ஞான 
கன்ம சமுச்சய மார்க்கமும் - அறிவும் நல்வினை தீவினை யும் கூடிய 
தாலுண்டான சேர்க்கையால் ஏற்பட்ட வழியும் ) என்பதும் கவ 
னிக்கத்தக்கவை . 


பாச ( பந்த ) நிவர்த்தி மோட்சப் பிராப்தி . 


தளை 


இதை விளக்குமிடத்துப் பாசம் என்பது கயிறு 

கயிறு என்றும் , 
பந்தம் என்பது 

அல்லது கட்டு என்றும் நிவர்த்தி 
என்பது நீக்கம் என்றும் பொருள்படும் . ஆகவே கயிறு நீங்குதல் 
அல்லது கட்டு நீங்குதல் என்பது மோட்சம் . மோட்சம் என்பது 
வீடு என்றும் பிராப்தி என்பது அடைதல் என்றும் பொருள்படு 
மாதலால் , வீடடைதல் என்று பொருள் ப 

பொருள் பயக்கும் . 
இது குறித்து வேதாந்தமும் சித்தாந்தமும் கொண்டுள்ள 
கருத்தை ஈண்டுக் கூறுபடுத்திக் காண்போம் . 
வேதாந்திகளின் கருத்து . வேதாந்தப்பகுதி ஞான மார்க்கத்தை 
( அறிவுப் பாதையை) மோட்சோபாயமாக ( வீடடையும் வழியாக ) 
வகுத்துள்ளது . உலகம் மித்தை யென்றுணராது 

( உலகம் 


217 


பொய்யானது ) . அவித்தையின் ( அஞ்ஞானத்தின் = அறியாமையின் ) 
விளை வாய் 

அகம் பிரம்மாஸ்மி என்னும் உண்மையைக்காணக் 
கூடாமையே பந்தம் ( கட்டு அல்லது பாசம் ) . ஞானமுண்டாக 
வும் அதனால் அஞ்ஞானம் நீங்கும் . அப்போது அகம் பிரம்மாஸ்மி 
என்ற உண்மை விளங்கும் . அப்போது பந்தம் தானே நீங்கவும் 
பிரம்மாத்மைக்கியம் ( பிரம்மத்துடன் ஆன்மா ஒன்று தல் என் 
னும் இரண்டற்ற நிலை ) என்ற நிலை நிலைத்து விடும் . இதுவே முத்தி , 
மோட்சம் , ஆன்மைக்கிய நிலை , அத்துவித நிலை , வீடு என்று கூறும் 
வேதாந்திகள் யோக சாதனைகளையும் ஞான மார்க்கத்தையும் , 
ஏற்கின்றனர் . ( வேதாந்திகளை ஞான மார்க்கத்தினர் என்பர் ) . 


சித்தாந்திகளின் கருத்து . இது கன்ம மார்க்கத்தையே வலி 
யுறுத்துகிறது . ஆயினும் 
ஞானத்தை அறவே மறுப்பதில்லை . ஆக 
வே , சித்தாந்தமென்பது ஞான 

கன்ம சமுச்சயம் என்னும் 
வழியை வகுத்துள்ள தாய்க் கூறலாம் . இவர்கள் ஜபம் , தியானம் , 
சரியை , கிரியை என்னும் மார்க்கங்களை ஆதரித்து ஏற்கின்றனர் . 
இவ்வு பாயங்களால் ஈசனின் நல்லருள் பிறக்கும் . அவ்வருளால் 
மலங்கள் நீக்கம் பெறும் . அவ்வாறு மல நீக்கம் பெற்ற ஆன்மா 
பந்தம் விலகிவிட்டபடியால் சிவோகம் என்னும் தன துண்மை 
நிலையை உணர்ந்து சிவப்பேறு பெறும் . ( பந்தம் நீங்கிவிட்டதால்) 
சித்தாந்தம் பக்தியையும் ஒருவாறு ஏற்கிறது . சித்தாந்திகள் 
ஜபம் , தியானம் என்னும் கிரியைகளில் பற்றுக்கொண்டுள்ள கார 
ணத்தால் பக்தியையும் ஒருவாறு ஏற்கின்றனர் என்று கொள்ளக் 
கிடக்கிறது . 


இவ்விரு சாராரும் குருவின் துணையை 

துணையை இணையற்ற சாதன 
மாக ஏற்றுப் போற்றுகின்றனர் . 


ஆயினும் , சித்தாந்திகள் உலகு உள்ளது . மித்தை ( பொய் ) 
அன்று என்று ஏற்று சத் என்னும் சொல்லால் பாதியையும் , 
அசத் என்னும் சொல்லால் பாசமாகிய உலகத்தையும் , சதசத் 
என்னும் சொல்லால் ஆன்மாவையும் அழைத்துள்ளார்கள் . 
பெயர்களின் விவரங்கள் சிவஞான போதத்தின் 6-7- சூத்தி 
ரங்களில் விளக்கப்பட்டுள்ளன . 


வே தாந்திகளும் சித்தாந்திகளும் ஒருமனத்துடன் ஏற்கும் 
மற்றொரு மார்க்கமும் உண்டு . அதுவே சித்தர் வகுத்தவற்றுள் 
சிறந்தது . 

இங்கு அப்பாகத்தைச் சித்தரின் தனிச் சிறப்பு 
என்னும் பெயரால் அழைக்கப்பெறும் . இதைக்கண்டு மிரளற்க . 


218 


V. 


சித்தரின் தனிச்சிறப்பு . 
மருத்துவம் பயில வந்துற்றவர்களுக்கு இதுகாறும் சொல்லி 
வந்த வேதாந்தமும் சித்தாந்தமும் வேண்டுவனவோ என்று சற்று 
ஆய்வோமாக . 

உலகில் கண்கூடாகும் பொருள்களை விடுத்து மனத்துக்கெட் 
டாததென்ற பொருளைப்பற்றிய ஆய்விலும் , பயிற்சியிலும் காலத் 
தைக் கழித்தற்றகுமோ ? என்று சிலர்க்குத் தோன்றலாம் . 

மனிதனாகப் பிறந்தவனுக்கு அறிவு மட்டுமே உண்டென்றும் , 
தனது புலன்களால் அறியப்படுவது அல்லாது வேறொன்றும் அதற் 
கில்லையென்றுஞ் சொல்ல முடியாது . அறிவு மட்டுமின்றி உணர்ச்சி 
யும் பெற்றவன் மனிதன் . அறிவிற்கு விடயமான பொருள் 
களைப்பற்றிய ஆய்வுகளால் மனிதனுக்கு ஓரளவு மட்டுமே ஆற்றல் 
ஏற்படும் . ஏனைய உணர்ச்சிகளுக்கு விடயமானவற்றைப் பற்றி 
யும் அறிந்தாலன்றி மனிதனின் ஆற்றல் முழுவதும் முடிந்தாக 
மாட்டாது . கடவுளின் வழிபாட்டில் ஈடுபட்டு பக்திப் பரவசனாய் 
இருக்கும் ஒருவனின் மனத்திலு திக்கும் உணர்ச்சிகளை எவ்வளவை 
யான் நிச்சயிக்க முடியும் ? மருத்துவத்தால் மாற்றவியலாத 
கொடிய நோய்களுங்கூடக் கடவுள் வழிபாட்டினால் குண மாயின 
வென்று மேனாட்டு விஞ்ஞான வாதிகளே ஒப்புக் கொள்கின்றனர் . 
ஆகவே , ஐயறிவிக்கும் புறம்பான விடயங்களுமுண்டு . அவற்றிற் 
கும் நமக்கும் சம்பந்தமுண்டு. இவ்விடயங்களின் ஆராய்ச்சி , 
பயிற்சிக்கிரமங்களே முறையே வேதாந்தமும் சித்தாந்தமும் 
ஆகும் . 

ஒருவகையில் வேதாந்தமும் சித்தாந்தமும் உபயோகமான விட 
யங்களாய் இருப்பினும் , ஒருகாலத்தில் இச் சாத்திரங்கள் பயன் 
பெற்றிருப்பினும் இன்றைக்கு இச்சாத்திரங்களாலாவது ஒன்று 
மில்லை யென்று வேறு சிலர் கூறலாம் . 

மேனாட்டு விஞ்ஞானிகள் சில நாள்களுக்கு முன் இவ்வாறு 
கூறிவந்தனர் . அவர் சொல்லைக் கேட்டும் , விஞ்ஞானத்தின் 
பெருக்கால் வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்ற வசதிகளைக் கண்டு 
பிரம்மித்தும் நம்முள் ஒரு சிலர் விஞ்ஞானமே போற்றி ஏற்கத் 
தக்கதென்றும் , விஞ்ஞானம் விளக்காத விடயமே இல்லையென்றும் 
வேவதாந்த சித்தாந்தங்களில் காலத்தை வீணாக்குதல் மதியீனம் 
என்றும் சொல்லி வந்தனர் . 

ஆனால் இன்றோ அதே மேனாட்டு விஞ்ஞானிகள் தமது ஆராய்ச் 
சிகளின் முடிவினால் கிடைக்கப் பெறுவது யாதுமில்லை யென்றும் 
தமக்கும் தமது விஞ்ஞானத்துக்கும் எட்டாத தத்துவமொன்று 
உண்டென்றும் , அது 

உயிர்ப்பொருளாகவே இருத்தல் வேண்டு 
மென்றும் , அதன் வாயிலாகவே உலகத்திலுள்ள யாவும் விளைந்தன 
வென்றும் , அப்பொருளையே ஆதாரமாய்ப்பெற்று உலகம் நிலைத் 
திருக்கிற தென்றும் , தமது ஆராய்ச்சியாலும் , பரிசோதனைகளாலும் 
கிடைக்கப்பெறுவதாயும் , அப்பொருளே மெய்ப்பொருளென்றும் 
தெளிந்தெழுந்து தமது 

பழைய 

கொள்கைகளை 
வேதாந்த பரமான மேற்சொன்ன கொள்கைகளை யேற்று அம் 
மெய்ப்பொருளையறிய வழியாது ? 

ஆராய்ச்சி நடத்தி 
வருகின்றனர் . 


விட்டு 


என 


219 


வேறுசிலர் , மேற்சொன்ன தேபோல் ஒரு மெய்ப்பொருள் தத்து 
வத்தை ஏற்று அந்தத்தத்துவமே சூரிய மண்டலத்துக்கு அப்பாலும் 
ஓங்கி நிற்பதாயும் அப்பொருளின் ஆணையை மறுக்க இயலாது , 
எல்லாச்சேதன அசேதனப் பொருள்களும் கீழ்ப்படிந்து நடப்ப 
தாயும் 

அப்பொருளின் ஆணையாலே சூரிய மண்டலத்திலுள்ள 
கிரகங்களுக்குள் காணப்படுகின்ற பரஸ்பர 

சம்பந்தம் 
நிலவுகிறதென்றும் இன்னும் இப்பொருளை ஏதோ ஒருவகையில் 
உலகத்திலுள்ள ஒவ்வொரு பொருளுடனும் தொடர்புற்று இருப்ப 
தாலேயே உலகத்தில் சட அசடப் பொருள்கள் யாவற்றிற்கும் 
ஒரு நிலை ஏற்பட்டதன்றி ஒவ்வொன்றும் தனது தனது பிரத்தியேக 
தர்மத்தைப் பெற்றிருப்பதாயும் , இவற்றைத் தமது விஞ்ஞானத் 
தின் வாயிலாக , தாம் அறிவதாகவும் சொல்லுகின்றனர் . 

விஞ்ஞானமும் மருத்துவமும் வல்லவர்களுள் சிறந்தவர்கள் ஒரு 
மதமும் , மதாசாரங்களுமில்லாது கேவலம் 

விஞ்ஞானத்தால் 
மட்டும் ஆகக் கிடப்பது ஒன்றுமில்லை யென்று வலியுறுத்துகிறார்கள். 
இவ்விதமான போக்குகள் வேதாந்த சித்தாந்த மார்க்கங்களல் 
லாது வேறு யாதென்று சொல்லுவது ? அவ்விதம் மேனாட்டு 
விஞ்ஞான வித்தியா திலகங்களெல்லாம் 

ஒருமுகமாக ஆஸ்திக 
புத்தியுடன் வேதாந்த சித்தாந்தங்களையும் மிகமிக பெச்சி 

ஏற்க 
வரும் இக்காலத்தில் நம் நாட்டிலுள்ள ஒருசிலர் பழைய கருத்துகளை 
மாற்றிக்கொள்ளாது . மேனாட்டினரின் இன்றைய 

இன்றைய கொள்கைகளை 
அறியாமலும் , ஆயினும் , தாமே அன்னாரின் வாரிசுகளெனக் கருதி 
நமது சாத்திரங்களையும் வேதாந்த சித்தாந்தங்களையும் குறை 
கூறுங் குணத்தைக் கைவிட்டாரில்லை . இவ்விதமான விடயங்களை 
எல்லாம் நமது இந்திய மருத்துவ சஞ்சிகையில் ( Journal of Indian 
Medicine ) அவ்வப்போது பிரசுரித்து வருகிறார்கள் . அதன் வாயிலாக 
வேதாந்தமும் சித்தாந்தமும் விஞ்ஞானமும் தாம் பினுட் சேர்த் 
துள்ள பிரிவுகளெனக் காணலாம் . ஆகவே , 

சித்தர்களின் முதற் 
கோட்பாடு சித்தர்களின் மற்றொரு கோட்பாடு , என்று இது 
கூறப்பட்ட விடயங்கள் 

விஞ்ஞானத்துக்கும் , அதைத் 
துணைச் சாத்திரமாய் ஏற்ற வைத்திய சாத்திரத்துக்கும் மிகமிக 
அவசியமும் , முற்றும் உபகாரமும் ஆன சாத்திரங்கள் என்பதை 
யாரும் தவிர்க்க முடியாது . 

மற்றும் , சித்தர்களின் முதற் கோட்பாடு என்ற பகுதியில் 
பகர்ந்த விடயங்கள் வரட்டு வேதாந்தமா ? ஆன்மா , ஈசன் , 
உலகம் இவற்றைப் 

பற்றிய விளக்கங்கள் ஒருபுறமிருக்க , இப் 
பாகத்திலன்றோ பிரகிருதியின் விவரணையாகத் தன் மாத்திரைகள் , 
அவற்றினிடமாகப் பஞ்சீகரண விதிப்படி உண்டாகும் . பூதங்கள் , 
இன்னும் இந்திரியங்கள் , இந்திரியார்த்தங்கள், இன்று மேனாட்டி 
னரின் ஆராய்ச்சிகளுக்கு இலக்காகிய பஞ்ச கோசங்கள் , முக் 
குணங்கள் என்பன போன்ற அநேக அரிய விடயங்கள் விளக்கப் 
பட்டிருக்கின்றன . இவ்விடயங்களன்றோ வைத்திய சாத்திரத் 
துக்குத் துணைச் சாத்திரமாக வல்லவை . 

வேதாந்த சாத்திர 
மென்ற பேரைக் கேட்ட 

கேட்ட மாத்திரத்தில் அதற்கும் மருத்துவ 
சாத்திரத்திற்கும் யாது சம்பந்தம் எனல் தகுமோ ? 

மருத்துவ 
சாத்திரத்திற்கு இதுவுமோர் துணை சாத்திரமென்பதை 

மறுக்க 
முடியாது . 


வரை 


220 


மன 


ஞான 


( ஞான 


சித்தர்களின் மற்றொரு கோட்பாடு என்கிற இந்த அத்தி 
யாயத்தில் கண்டுள்ளவைகளோ எனில் , 

ஆன்மா , ஈசன் , உலகு இவற்றின் தத்துவங்களேயன்ற அறம் , 
வினை , இன்பம் , துன்பம் முதலியவைகளுக்கும் பிறவிக்கு பாட்டு 
மன்றி , வாழ்க்கைக்கு முள்ள சம்பந்தம் என்னும் இவற்றை வகுத் 
துக்காட்டி ஒழுக்கம் , செய்கை ( சரியை , கிரியை )களின் பெருமை 
யை விளக்க ஒரு நெறியை 

நெறியை வகுத்துக் கடைப் பிடித்தற்கு ஏற்ற 
தென 
ன விதித்து முளது . அளவை நூ 

அளவை நூல் போன்ற துணை நூல்களோடு 
கூடியுள்ள தால் சித்தாந்த சாத்திரத்தின் பயிற்சியாலுண்டாகும் 
பலன் கேவலம் விஞ்ஞான சாத்திரமும் , மருத்துவ நூல்களும் 
படிப்போர்க்கு மட்டுமன்றி , நல்வழிப்பட்டு நன்னெறியைப் பற்ற 
விரும்பும் யாவர்க்கும் பயன் தருவதாகும் . 

ஆத்யாத்மிகாதி ( ஆதியாத்மிகம் , ஆதி பௌதிகம் , ஆதி 
தெய்வீகம் என்பவை ) மூவகை துக்கங்களினின்றும் விடுபடுவதற்கு 
முயல்வது மனிதனின் முக்கியமான நோக்கமாகுமென்பதில் அபிப்பி 
ராய பேதம் இருக்க முடியாதன்றோ ? 

முத்தி பெறுவதே துக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தலாகும் . 
இதற்கு ஞான , யோக , மார்க்கங்களை வேதாந்த பாகம் வகுக்கும் . 
சாங்கியம் , தரிசனம் ஆகியவை இதற்குத் துணை சாத்திரமாகும் . 
இது அத்துவைதத்தைப் பற்றி நிற்கும் . 
சித்தாந்த சாத்திரம் சரியை கிரியைகளை முக்கிய மார்க்க 
வகுத்து , ஆயினும் 

பாகத்தை அறவே விடா 
ஏற்றும் இருப்பதால் 

கன் மசமுச்சயமே முக்திக்கு மார்க்க 
வகுத்துளது . இதனாலும் வேறு காரணங்களாலும் 
ச்சித்தாந்த பாக அடிப்படையான தத்துவங்களில் விசிட்டாத் 
துவைதத்தையே 

விளக்குவதாகத் தோன்றுகிறது . மற்றும் 
நல்வழி நன்னெறிகளைப் புகட்டியும் , யாவரும் அவன் மக்கள் 
ஆகவே , எல்லோரும் சகோதரராவர் என்ற கொள்கையை முற் 
றும் ஏற்று அதற்கனு குண மாகவே சிந்தனையும் வாக்கும் செயலும் 
ஆற்றப் பயின்று 

மனித வர்க்கத்தையே தேவர் குழா மாக்கவும் 
மண்ணுலகையே விண்ணெனச் சிறப்பிக்கவல்லதாகிறது இந்தச் 
சமயவழி . அதனால் மக்களுக்குள் நிலவும் பரஸ்பர ( ஒருவரோ 
டொருவர்க்கு ) பற்றுதல் வளரும் . துவேஷம் ( வெறுப்பு ) மறை 
யும் . ஒருவன் தனக்கில்லையென்று தவிர்த்தேனும் ஒரு பொருளைப் 
பிறர்க்கு உதவுவதில் பரிபூரண திருப்தி ( முழு நிறைவு ) 
யைக்காணும் 

மன நிலையைப் பெறுகிறான் . 
லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமென்னும் 

மனமுடையவனாய் 
எனக்கொன்றும் வேண்டுவதில்லை யென்றிருக்கிறான் . நான் , எனது . 
எனக்கு என்னும் பாவம் அறவே ஒழிந்து விடுகிறது . ஈசனைத் 
தொழும் நேரத்தும் இவன் 

வேண்டுவது யாது ? 
அன்பர்பணி செய்ய வென்னை ஆளாக்கி விட்டு விட்டால் ,, 
இன்ப நிலை தானேவந் தெய்தும் பராபரமே 

தாயுமானவர் . 
பேரின்பம் தானேவந் தெய்து மாம் ! என்ன ஆச்சரியம் ! 
அன்பின் பெருக்கால் அன்பருக்குத் தொண்டு செய்வதே தனது 
மேலான கடமை எனக் கருதும் மனோநிலை தான் என்ன ? இவ்விதம் 


மன 


மன 


எல் 


221 


தேடி 


அன்பு எங்கும் பரவி நிரம்பியும் நிற்குங்கால் இவ்வுலகமே 
சுவர்க்கத்தினும் மேலானதாமன்றோ? அவ்வித மனோ நிலை பெற்ற 
மக்களே அவனியிலுளரென ஆகுங்கால் மனிதன் நோக மனிதன் 
வாழமாட்டான் . அம் மன நிலை பெற்று சமூகத்தில் இருக்குமிடந் 
என் பசிக்கு அன்னம் 

அன்னம் உருக்கமுடன் 

உருக்கமுடன் கொண்டுவந்தால் 
உண்பேன் என்ற பாவம் ஒருவரிடத்தில் தோன்றியதில் ஆச்சரிய 
மில்லையன்றோ ? அஃதேயன்றி , தன்னைப்பற்றிய கவலை ஒரு தனி 
நபருக்கும் ஏற்பட நியாயமிராது . அப்பொழுது முட்ட முட்டப் 
பஞ்சமே யானாலும் பாரமவனுக்கு 

அன்னாய் நெஞ்சமே அஞ் 
சாதே நீ , என்ற மன நிலை தானே வந்து கூடும் . அஃதெப்படி 
யென்றால் , 


ஒவ்வொரு மனிதனும் , எனது , உனது , யான் , நீ என்பதே 
இல்லை . யாவும் ஈசனுடையது . 

யார் எதைச் செய்யினும் அது 
ஈசனின் அருளால் கிடைத்த வசதிகளைக் கொண்டும் , ஈசனருளிய 
ஆற்றலாலுமே செய்யப்படுவதாகும் . ஆகவே , செய்பவன் , செய் 
விப்பவன் யாவும் ஈசனே . மனிதன் கேவலம் ஒரு கருவியளவிலே 
தான் ஈசனின் செயற்குதவுகிறான் . வ்வண்ணஞ்செய்யும் கரும 
மும் ஈசனின் பணியே . அதனாலுண்டாகும் பலனும் அவனிச்சை 
யைப் பூர்த்தி செய்யவே . ஆகவே , நான் , எனது 

நான் , எனது , எனக்கு என் 
பவை நேர்மையில் படா என்னும் தத்துவத்தில் ஊன்றி நிற்பன் . 
ஒரு சமூகமே இவ்வித மனப் பண்பு பெற்றதாகும் . பிறருக்கு ஈதலே 
தனது இன்பம் என எண்ணி ( தனக்கு இல்லையேனும் ) பிறருக்குத் 
தந்து உதவுவார்கள் . அதையும் அன்புடன் ஈவர் . தனது இளகிய 
மனத்தினால் ஏனைய மக்களின் இன்னலைப் போக்கும் வழியாய் 
இறைவனின் இரக்கத்துக்கு இலக்காவர் . ஆகவே இங்கு வாழுங் 
காலத்து இவ்விதமாகவெல்லாம் அறம் ஈட்டிப்பின் ஈசனின் 
அளவிலா அருட்பெருக்கால் முன் சொன்னது போல் பந்தத்தைக் 
களைவர் . 


ஞான 


ஞானயோக 

மார்க்கத்தைக் கடைப்பிடித்திடினும் , 
கன்மசமுச்சய மார்க்கத்தைக் கடைப்பிடித்திடினும் சரி , வாழ்நாள் 
முழுவதும் பல்வேறு கஷ்ட சுகங்களைப் பொறுத்தும் விரதங்கள் , 
அநுட்டானங்கள் முதலியவற்றை அநுட்டித்து வருவதெல்லாம் 
இந்தச் சன்மத்துக்குப் பிறகு ( இறந்த பின் ) 

கிடைக்குமென்று 
சொல்லப்படும் ஒரு முத்தி பேற்றுக்காகவன்றோ ? 


மற்றும் , ஞானயோகம் புரிவதும் , ஞான கன்ம சமுச்சய மார்க் 
கத்தில் விதித்த அநுட்டானங்களை 

அநுசரிப்பதும் காயக்கிலே 
சத்தைத் தருபவை . இம்மையில் சகிக்க முடியாத கிலேசங்களைச் 
சகிக்கும்படி விதிப்பது , மறுமையில் சுகம் பெறலாமென்றால் யாருக் 
கேனும் உற்சாகம் பிறக்குமா ? மற்றும் மேற்சொன்ன காயக் 
கிலேசங்களைப் பொறுத்துக்கொள்ளும் சக்தி இச்சரீரத்துக்கு 
வேண்டாமா ? பசி , பிணி , மூப்புத் துன்பங்கள் முதலில் நீக்கப் 
படுமேல் அல்லாது , நேராமல் தடுக்கப்படுமானால் , சரியை , கிரி 
யைகளை யோ இயம , நியம , ஆசன , பிராணாயாம , பிரத்தியாகார , 
தாரண , தியான , சமாதிகளைப் பயில இயலும் . ஆகவே முதலில் 
இச்சரீரத்தை நோயற்ற தாயும் , வன்மையுற்ற தாயும் செய்து 


222 


கொள்ள வேண்டும் . அப்போது மேற்சொன்ன வழிகளில் ஒன்றை 
ஏற்று அதில் விதித்துள்ள வழியைப் கைப்பற்றலாம் . 

ஆகவே , 
முத்தியைத் தரவல்ல முயற்சிகளைச் செய்யவல்ல வன்மையுள்ள 
தாய் , இவ்வுடலை மாற்றுவ தெங்ஙனம் என்ற கடா (வினா) பிறக்கு 
மன்றோ 


அதற்குத் தரமாகத்தான் ஈசேரசுர தரிசனம் - அஃதாவது 
இரசேசுர தரிசனம் வகுக்கப்பட்டுள்ளது . 


VI . சித்தரின் கண்மணி . 


G 


3 


C 


வீடுபெற அநுட்டிக்கத் தக்கவையென வகுக்கப்பட்ட வழிகளை 
நெறியுடன் கடைப்பிடித்து நடத்த , சுகமும் , உடல் வன்மையும் 
வேண்டியது அவசியமாகும் . சுவரின்றிச் சித்திரம் வரைய 
முடியுமா ? உலகில் காலி கன் வீடு வாசல் கார்முகில் முடி , 
களத்திரம் ஆடு மக்களென்பர் என்னும் பல்வகைச் செல்வங்கள் 
உண்டு . மனிதன் இவற்றையெல்லாம் முயற்சிக்கும் இயல்பினை 
உடன் பிறந்ததாகப் பெற்றுள்ளான் . இச் செல்வங்களெல்லாம் 
நீடித்தோ நிலைத்தோ இருப்பவையல்ல . இதை யாவரும் மறுக்கா 
மல் ஏற்பர் . ஆகவே , இவ்விசாரணையை விட்டு மேலேயுள்ளதை 
ஆராய்வோம் . 


2 


குறிப்பிட்ட ஒரு மனிதன் மேற்சொன்னது போன்ற எல்லாச் 
செல்வங்களையும் பெற்றிருப்பினும் தான் பெற்றது போதாதென 
அவற்றையே மேன்மேலும் பெற ஆசைப்படுகிறான் . அதற்காகப் 
பெருமுயற்சியும் செய்கிறான் . எவ்வளவு தான் இச் செல்வங்களைப் 
பெற்ற போதிலும் போது மென்ற மனம் சற்று முண்டாவதில்லை , 
தான் பெற்ற செல்வம் போதாதென்ற எண்ணம் அவன் நினைவி 
னின்றும் நீங்குவதில்லை . ஆகவே , இச் 

செல்வங்கள் யாவற்றிற் 
கும் நிறைவற்ற குறைவுற்றவை என்ற குற்றம் உண்டென்பது 
தெளிவாகிறது . ஈசன் அருளோவெனில் குறைவற்றது ; 

நிறை 
வுற்றது - அவ்வருள் மட்டும் ஒரு சிறிதேனும் கிடைக்கப்பெற்ற 
வன் மேற்சொன்னவை போன் செல்வங்களே யன்றிப் 
டார்த்தங்கள் யாவற்றையும் , மற்றும் தான் கோரின வை கோரா 

பலவற்றையும் அளவு கடந்து பெறக்கூடும் . இதற்கு 
உதாரணங்களும் மேற்கோள்களும் எண்ணிறந்தவையுண்டு . 
குறைவற்றதும் , நிறைவுற்றதும் நிலை பெற்றது மான ஓர் உண்மைச் 
செல்வம் ஈசனின் அருட்செல்வமாகும் . இப்பெருஞ்செல்வத்தைப் 
பேறு என்றும் ஈசனின் அருட் பெருஞ்செல்வமென்றும் , சிவனருட் 
செல்வமென்றும் , சிவப்பேறு என்றுங் 

கூறுவர் . 


தவை 


இவ்வருளைப் பெறுதற்குற்ற உபாயமென வகுக்கப்பட்ட வழி 
யில் நெறிபிறழாமல் கடைப்பிடித்து ஒழுகுவதால் நிச்சயமாக 
இப்பேறு கிடைக்கும் என்றுன்னிய தால் , இவ்வழியையும்- இந் 
நல்வழியையும் - இந்நெறியையும் இந்நன்னெறியையும் கடைப் 
பிடித்தொழுகுதலே 

பெருஞ் 

செல்வமெனக் கருதியதில் 
குற்றமென்ன ? 

அவ்விதம் கடைப் பிடித்து ஒழுகுவதற்கு இன்றி 
யமையாத முதல் சாதன மாவது நோயின்மை . நோயற்ற வாழ் 
புண்டேல் மேலே கூறப்பெற்ற உபாயங்களை அனுசரித்து ஒழுக 
இயலும் . ஆகவே , முதற்படி நோயற்ற வாழ்வு - இடைப்படி நல்வழி 
நன்னெறிகளைக் கடைப்பிடித்தல் பிறகு கடைப்படியாக வீடு 


224 


பெறல் வந்து கூடும் . இவற்றுள் முதற்படி எவ்வளவு முக்கிய 
மென்பதை மிகைப்படுத்தி உரைக்கவே முடியாது . அது சித்தித்து 
விடுமானால் ஏனையவை சித்தித்துவிட்டதாகவே சொல்லலாம் . 
அது சித்திக்கவில்லையேல் ஏனையவற்றைப் பற்றிச் சிந்தித்தலே அவ 
சியமில்லை . ஆகவே , நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் 
என்ற தன் பொருள் எம் மட்டும் உண்மையென்று அறியக் கூடு 
கின்ற தன்றோ ? பிரகிருதியின் பரிணாமத்தாலாக்கப்பட்ட உடு , 
கோள்கள் , மதி , ஞாயிறு , கால் , தீ , திசைகள் , பெரும் பொழுது 
கள் , சிறுபொழுதுகள் , முதலியவற்றின் நிலை மாறுதலுக்கு 
இணங்க இவ்வுடலிலும் பிரகிருதியின் செய்கைகளால் 

மாற் 
றங்கள் ஏற்பட்டே தீரும் . இவற்றைத் தவிர்க்கவே முடியாது . 

ஆகவே , அப்பிராகிருதமான தத்துவங்கள் நிறைந்த பொருள் 
களால் இவ்வுடலின் அமைப்பிலுள்ள பிரகிருதியின் விளைவான 
பொருள்களின் தத்துவங்களை மாற்றியமைத்துப் பிராகிருதப் 
பொருள்களுக்கு இயல்பான தன்மையை மாற்றிடல் வேண்டும் . 
அப்பொழுது பிராகிருத பொருள்களுக்கு ஏற்படும் பசி , பிணி , 
மூப்பு முதலான துன்பங்கள் இவ்வுடலையணுகா . இதற்குற்ற 
மார்க்கந்தான் இரசேசுர தரிசனத்தில் கூறப்படுவது . இம்முறை 
யின் ஈடுபாடுதான் சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையாகும் . 
இதுவே இம்முறையின் தனிச் சிறப்புமாகும் . 


இரசம் , பாதரசம் , பாரதம் என்னும் பொருள் சிவ 
வீரியமெனச் சித்தர்கள் கருதுகின்றனர் . ஒரு பெரிய ஆலமரம் 
எவ்விதம் தெண்ணீர்க் கயத்துட் சிறு மீன் சினையினும் நுண்ணிய 
வித்துனுட் கிடக்கின்றதோ அவ்வண்ணமே சிவனு ம் இப்பாரத 
தத்தினுட் கிடக்கின்றான் என்பது மறையோதியுள்ளோரின் ஒரு 
சாராரும் , சித்த மருத்துவம் பயின்றோர் பலரும் ஒரு முகமாக 
ஏற்றுள்ளனர் . 

அவ்வண்ணமே அப்பிரகம் பார்வதியின் ( சக்தியின் சிவசத்தி 
யான் - அருள் தேவியின் , ஜகன் 

மாதாவின் ஆன்மாக்களுக்கு 
மோட்சப் பேற்றை ஈட்டிடும் பராசத்தியின் , திரோதாயியின் ) 
வீரியம் என்றும் தெரிந்துள்ளனர் . 


இரசம் , அப்பிரகம் இவ்விரண்டையும் 
சைபாக செய்பாக 
மறிந்து தக்கபடி ஒன்றாக்கிடின் ( இணைக்கின் ) அதனுள் சிவசக்தி 
( சிவனும் அருளும் ) இணைப்புண்டா மன்றோ ? சிவனும் அருளும் 
அவர்கள் இருவரின் வீரியமும் ஓரிடத்தில் கட்டுண்டு கிடைக்கு 
மல்லவா ? இவ்விதம் தயாரிப்பதற்கு , 


கேவலம் சடப்பொருள்களின் தத்துவங்களை மட்டும் ஆய்ந் 
தறிந்தவரால் சாதிக்க இயலாது . கேவலம் வேத வேதாங்களைப் 
பயின்றவர்களாலேயும் இயலாது . மருத்துவ நூல்களைப் பயின்ற 
வர்களாலேயும் இயலாது . இப் பல்வேறு துறைகளிலும் பரி 
பூரண ஞானம் பெற்றவர்களுக்கும் பிரகிருதியின் , மிகமிகச் 
குமமான நிலைகளையும் பரிணாமத்தின் பேதங்களையும் அவ்வண்ணமே 
அப்பிராகிருத பொருளான சுத்த சத்துவமயமான அருளுடன் 
கூடிய சிவத்தின் தத்துவத்தையும் அறிந்தவரும் இவ்விரு கோடி 


225 


களுக்குமுள்ள பிணைப்பின் சூக்குமங்களையும் அறிந்து அணி மாதி 
சித்திகளையும் சுவைத்துத் துப்பிய சித்தர்களின் சூக்கும திருட்டிக் 
குத்தான் மேற் சொன்ன முறைப்படி மேற்கூறிய இரு பொருள் 
களையும் ஒன்று சேர்த்துப் பயனளிக்கவல்ல நிலையில் வழங்க 
இயலும் . 


இச்சித்தர்கள் யாவர் ? எவ்வித சக்தி வாய்ந்தவரென்றும் 
சுருக்கத்தில் அறிய வேண்டுமன்றோ? 


சித்தரென்பவர் ஆன்ம வித்தையில் சித்தி பெற்றவர் . அகத் 
தியரைத் தலைவராகக் கொண்ட பதினெண்மர் . தமிழ் மக்க 
ளிடையே , தமிழ் கூறும் தொல்லுலகில் தோன்றியவர்கள் . பிரம் 
மம் முதல் கீட மீறான எல்லாச் சேதனாசேதனப் பொருள்களின் 
தோற்றம் , நிலைபேறு , மறைப்பு முதலியவைகளையும் ஒவ்வொன் 
றின் இயல்பு , வினை , ஆற்றல் முதலிய பெருமைகளையும் பற்றிய 

க்கங்களை நன்கு அறிந்தவர் . பிணிகள் யாவற்றையும் வெகு 
எளிதில் வேருடன் நீக்கும் உபாயங்களையும் பற்பல காய கற்ப 
மென்னும் ஒப்பற்ற அரிய வித்தையின் இரகசியங்களையும் திறம் 
பட அறிந்தும் தம் சீடர்களுக்குப் போதித்தவர்கள் . 


பாகத்தினாலும் , யோகத்தினாலும் திரவியங்களிலுண்டாகும் . 
நுண்ணிய மாற்றங்களையும் தெள்ளெனக்கண்ட திவ்விய நேத் 
திரம் படைத்தவர் . நமது வணக்கங்கட்குரியவர் . இவர் இன்று 
முளர் . சிவனின் உடலினின்றும் சாராம்சமாக உற்றது 
என்று சிவனே பார்வதிக்கு உபதேசித்ததாகச் சித்தர் நூல் 
களில் பற்பல மேற்கோள்கள் உள்ளன . 


இரசம் 


மாயாமயமான 


இவ்வுலகில் அணுவினுள் அணுவாகவும் , 
உயிரினுள் உயிராகவும் , பரதத்துவம் வியாபித்திருப்பது போலக் 
கொடிய விஷமயமான இரசத்தினுள் சிவனிடம் ( அப்பிராகிருத 
மான ) வீரியம் நிரம்பிக் கிடக்கிறது . 


என 


மலங்களைத் துலக்கி மாயையினின்றும் வேறுபட்டு வேறுபடுத்தி 
திரோதாயியின் விஷமச் செயலைத் தவிர்த்து ஆதிரை நாளன்று 
( திரை ஒழியும் நன்னாளன்று ) சித்த பொருளான ஆன்மாவை அம் 
பரம் ( மேற்போர்வை அணிந்து அதனுட் கோயில் கொண் 
டுள்ள நாதனை - சிதம்பர நாதனைத் தரிசித்துத் ) தில்லை வெளியில் 
கலந்து கொண்டு திரும்ப வராத நிலையைப் பெறுவது போலப் பதி 
னெண் வகையான தோடங்களையும் நீக்கிய இரசத்தைத் தக்க 
முறையில் பற்பம் செய்து பிறகு அதை அமிரு தீகரணம் செய்து 
சிவ வீரியத்தைக் கண்டெடுத்து , 


அவ்வாறே அப்பிரகத்தையும் செய்து அருளின் முழு வீரி 
யத்தையுந் தனித்தெடுத்துத் தக்க முறையில் இவ்விரண்டையும் 
ஒன்று கூட்டி சிவசக்தி மயமாக்கி அம்மா மருந்தைச் சேவிப்ப 


தால் 


371 - B - 2- 15 


226 


அது பிரகிருதியின் பரிணாமத்தினால் ஆக்கப்பட்ட இவ்வுடலை 
பிராகிருத சரீரத்தைச் சாம்பவ சரீரமாக ( அப்பிராகிருத சரீர 
மாக ) மாற்றியமைக்கும் . சாம்பவ சரீரம் கிடைத்திடிலோ 
அதற்குப் பிரகிருதியின் விபவத்தால் பசி , பிணி , மூப்புத் துன் 
பங்களொன்றும் பாதிக்காது . அவ்வுடலினுட்கிடக்கும் ஆன் 
மாவோ பரம்பொருளுடன் தாதான் மிய சம்பந்தம் பெற்றிருப்ப 
தால் அதுவும் சிவனாகி உள்ளும் புறமும் சிவமேயாகும் வண்ணம் 
செய்யும் . 


துக்கம் நிறைந்த பல சாகரத்தைக் கடக்க முத்தியைப் பெற 
வேண்டும் . அம்முத்தியோ ஞான யோகத்தாலோ-- ஞான கன்ம 
சமுச்சயத்தாலோதான் சித்திக்கும் . அவையோ - நல்வழி , நன் 
னறிகளை அப்பியாசிப்பதால் தான் சாதிக்கவல்லவை . அப்பியாச 
மோ நோயற்றும் திடம் பெற்றும் நிலைத்த உடலினாலன்றிக் கடைப் 
பிடிக்க மாட்டாதது . இவ்வித உடல் நிலையோ , மேற்சொன்ன 
முறையில் தயாரித்த மருந்துக் கூட்டத்தால் எளிதில் சாதிக்கக் 
கூடியது . ஆகவே , ஒவ்வொருவனும் இம் மருந்தைச் சாதித்து 
சேவித்துப் பயன் பெற முயலவேண்டும் . 


மகேசன் முதலான சிலதேவர்கள் , தைத்தியர்களில் சிலரும் 
பாலகில்யர் முதலிய முனிவர்களும் சோமேசுரன் முதலிய அர 
சர்களும் கோவிந்த பகவத் பாதர் - அவர் சீடரான ஆதிசங்கர 
பகவத் பாதாசிரியார் , சர்வடீ, கபிலன் , 

வியாக்கிரபாதன் , 
காபாலி , 

கந்தலாயனன் முதலானவரும் மற்றும் சித்தர்களும் 
இதைச் சேவித்துத் தத்தமது உடலை இரசமாக்கிக்கொண்டு சீவன் 
முத்தராய் வாழ்ந்தனர் . இது சரித்திர வாயிலான 


சான்று . 


இவ்வண்ணமாக இரச அப்பிரகங்களை மனிதன் உட்கொள்ளத் 
தக்க வகைக்கு மாற்றிப் பாகஞ் செய்ய முயன்றக்கால் இடையில் 
பற்பல டற்ப , செந்தூர , திராவக துருதிகளும் ( உதகபாகம் ) 
இலவணம் , 

பாடாணங்களின் 

கட்டுகளும் மற்றும் 
பலவும் செய்முறையில் தீர்க்கப்பட்டு , மருந்துகளாய்ப் பிணிகளைப் 
போக்கும் குணக்குன்றுகளாய்க் கிடைக்கப் பெற்றன . 


க்ஷாரம் , 


இவையாவும் மருத்துவ நூல்களில் நமக்குத் தெரிவிக்கப்பட் 
டிருக்கின்றன . இவ்வகையான மருந்துகளோ வெகு சிறிய 
விளவில் உட்கொண்டாலும் போதும் . இவை வெகுட்டல் , குமட் 
டல் முதலிய வெறுப்பூட்டுங் குணங்களின்மை , உடகொண்ட 
உடனேபே குணத்தை பயக்கும் சக்தி வாய்ந்திருத்தல் , எல்லைக் 
காலம் வரையில் தமது குணங்கள் 

நிலைக்கப் பெற்றவையாய் 
இருத்தல் என்னும் அரிய சிறப்புகளைப் பெற்றிருப்பவையாகும் . 


இவ்விதமாக ஓர் அபூர்வ முறையை வகுத்து யாவர்க்கும் உப 
கரித்துள்ள தனிமுறை சித்தரின் கண்மணி என்பது மிகையாகாது ; 
பாய்க்கு மோ ? 


227 


இவ்வத்தியாயத்தில் கூறப்பட்ட 
கூறப்பட்ட விஷயம் மிகவும் 

மிகவும் முக்கிய 
மானது . 

மந்திரமென கோப்பியமாக வைக்கத்தக்கது . எவ்வளவு 
விரிவாகச் சொன்னாலும் முடியாதது . இதை மிகச் சுருக்கியும் , 
ஆயினும் விளக்கக் குறைவின்றி இயன்ற மட்டும் கூறியுள்ளேன் . 


முப்பு என்னும் அரிய பொருளையும் சித்தர் கண்டுபிடித்து 
நமக்கு உவந்து அளித்துள்ளனர் . சித்தர் முறையின் சிறப்பு 
இம் முப்பு கண்டு பிடிப்பால் திகழுவதாயிற்று . இதன் விவரம் 
டுத்த அதிகாரத்தில் காணலாம் . 


371 - B - 2-15A 


228 


VII . 


சித்தரின் மணிமகுடம் . 


முப்புவைப்பற்றிய குறிப்புகள் . 


பலரு 

ம் 


முப்பு என்பது செயற்கைப் பொருள் , சித்த மருத்துவத்தின் 
மணிமகுடம் போன்றது . இப்பொருளைப் பற்றிப் 
விரித்துப் பேசுவரேனும் யாரோ ஒரு சிலர் தான் இதன் 
உண்மையை அறிவர் . 


இதனைப் பிரதிபந்தகமாகப் பயன்படுத்திப் பற்பல பற்ப 
செந்தூரம் சுண்ணங்களை மிகமிக வீரியம் பெற்றவையாய் எளிதில் 
சய்யச் சாத்தியமாகும் . மற்றெந்த மருத்துவத்தில் கூறாததும் 
சித்த மருத்துவத்தில் மட்டுமே உள்ளது மான ஒரு தனிப் பெருஞ் 

சல்வமாம் இம் முப்பு . சித்த மருத்துவர்களில் சிலர் இதன் 
உண்மையை அறியாமல் கைவிட்டனர் . ஆயினும் சில ஞானி 
களிடத்தில் இன்றும் இருந்துவருகிறது . இம் மறைபொருளைக் 
கற்பிக்கும் முன் ஒருவன் சிவராஜயோகமென்னும் பயிற்சியில் 
சித்தி பெற்றிருத்தல் அவசியமென வற்புறுத்துகின்றனர் . 

சிவராஜயோகமென்பது ஞான கன்ம சமுச்சயத்தை அடிப்படை 
யாக்கிய ஒரு நல்வழியாம் . இம்முறையை ஏற்றுக் கடைபிடித்து 
ஒழுகிச் சித்தி பெற்றவருக்கு மட்டுமே முன் சொன்ன சாதுக்கள் 
முப்பின் இரகசியத்தை உபதேசிப்பர் . இவ்வித நிபந்தனை ஒரு 
வகையில் அவசியமேயாகும் . 


ஒரு வித்தையை அறிவது அதை நன்முறையில் பயன்படுத்து 
வதற்காகவே தான் . ஆகவே , ஒரு வித்தையோ பயிற்சியோ , 
ஒரு குறிப்பிட்ட பயனைப் பயக்கவல்ல கருவியே யாகும் . ஒரு 
சிறிய கத்தி ஒரு கருவி தான் . இதைக் காய்கறியரிதல் போன்ற 
பயன் தரும் தீதற்ற காரியங்கள் பல செய்யப் பயன்படுத்தலாம் . 
ஒருவனைக் குத்திக் கொல்லவும் அதே கருவியைத் தீய காரியத் 
துக்கும் பயன்படுத்தலாம் . இவையாவும் அக்கருவியைப் பயன் 
படுத்துபவரின் 

மனப்போக்கை ஒட்டிய தாகும் . அணுக்குண்டு 
என்னும் ஆயுதத்தின் இரகசியத்தை ஏன் மூடுமந்திரமாக வைக்க 
வேண்டும் ? தூயவழியில் 

பயன் படுத்தத்தக்கவருக்கல்லாது ஓர் 
அரிய வித்தையின் இரகசியத்தைப் புகட்டல் தகாது . 
முன் சொன்னது போன்ற கட்டுப்பாடுகளும் நியதிகளும் மிகவும் 
அவசியமென்பது ஈண்டு அறியத்தக்கது . 


ஆதலின் , 


இம் முப்பு என்னும் செயற்கைப்பொருள் மூவகைப்படும் 
வை : 


( 1 ) வயித்திய முப்பு ( மருத்துவ முப்பு ) . 


229 


( 2 ) வாத முப்பு ( இரசவாதத்திற்கு முதன்மையானது ) . 

( 3 ) ஜால முப்பு ( மந்திர தந்திரங்கள் செய்ய உதவும் ) . 
இதனைச் சால வித்தை செய்ய மட்டும் பயன்படுத்தி வருவதால் 
மக்களினத்துக்குப் பெரும் பயன் இல்லை . 

ஆசைப் பேயின் கூற்றால் ஆன்மாவுக்கு இழிவு வராமல் இருக் 
கவும் , உலகப் பொருளாதாரச் சீர்கேடு ஏற்படாமல் இருக்கவும் , 
வாத முப்பையும் ஜாலமுப்பையும் கையாள்வதைத் தடுத்தல் 
அவசியம் . ஆயினும் , முப்பை முடிக்க விரும்பி முயலும் ஒருவன் 
இவ்வழியில் தன் புத்தியையும் ஊக்கத்தையும் நழுவ விடக்கூடும் . 
இவ்வித விபத்துக்களை உண்டாக்காமலும் , உண்டாக்கிக் கொள் 
ளாமலும் இருக்க ஒருவனுக்குச் சீரிய மனப்பண்பு முக்கிய மாகும் . 
அதனாலேயே சிவராஜயோக சித்தியானவர்களுக்குத்தான் முப்பு 
வின் இரகசியத்தை வெளியிடுவதென்ற கட்டுப்பாட்டைக் கடுமை 
யாகக் கடைப்பிடிக்கலாயினர் . இதைக் குறை கூறுதல் முறை 
யன்றாம் . சிவராஜயோகத்தை வாசியோகமென்றுங் கூறுவர் . இதில் 
சித்தி பெற்றவர்க்கு முப்பின் இரகசியத்தைத் தெரிவிக்குங்கால் 
வைத்திய முப்பைத் தவிர ஏனைய முப்புகளைக் காண முயலல் 
ஆகாதென்று எவ்வளவோ வாக்குறுதிகளையும் பெறுகின் றனர் . 
இனி இவ்வைத்திய முப்போ வென்றால் இதைப் பலரும் பலவிதத் 
தில் முடித்திருக்கின்றனர் . 


எடுத்துக்காட்டாக - சிலர் சோற்றுப்பிலிருந்தும் , சிலர் பத்து 
வகை அண்டங்களின் ஓடுகளிலிருந்தும் ( கருடன் , 

ஆமை , 
பல்லி , 

பாம்பு போன்றவை ) சிலர் பூ நீற்றிலிருந்தும் , சிலா 
துருசிலிருந்து இயற்கையாய் உண்டாகிப் பூமி யுள் புதைந்து 
கிடக்கும் அண்டப் 

பொருளினின்றும் வைத்திய முப்புச் 
செய்துள்ளனர் . இவ்விதமாகப் பல்வேறு முறைகளை வகுத் 
துள்ளனர் . 


முப்பின் அடிப்படைத் தத்துவம் . 


நிலவு 


சிவன் சக்தி என்னும் பெயர்களால் அழைக்கப்படும் இரு 
வகைச் சக்திகளின் சேர்க்கையாலேயே இவ்வுலகம் படைக்கப் 
பட்டுள்ளது என்று நூல்கள் கூறும் . உலகப் பொருள்கள் யாவும் 
இவ்விரு சக்திகளின் இயக்கத்திற்கு அடங்கியவை . முழு 
நாளில் சந்திரனைக்கண்டு கடல் எழுகிறதைக் காண்கிறோம் . ஏனைய 
இரவுகளில் கடலலை எழுச்சியும் வீழ்ச்சியும் திங்களின் தோற்றத்தை 
யும் மறைவையும் ஒட்டி நிகழ்வது கண்கூடு . 

அங்ஙனமே சூரியனுடைய சக்தியாலும் சில நிகழ்ச்சிகளும் 
மாற்றங்களும் உலகில் ஏற்படுகின்றன . ஆகவே , வெம்மை மிகுந்த 

சக்தியும் தண்மை மிகுந்த மற்றொரு சக்தியும் இணைந்தே 
இவ்வுலகம் நிறுவப்பட்டுள்ளது என்பது காணக்கிடக்கின்றது . 
இவற்றைச் சூரியனின் சக்தியென்றும் . சந்திரனின் சக்தியென்றும் 


230 


முறையே 


மாக 


சிலர் 

கூறுவர் . அவ்வாறே சிலர் சிவமென்றும் சக்தி 
யென்றும் கூறுவர் . இவற்றால் உண்டாகும் செயல்களை யொட்டி 
இவற்றை 

விகடனசக்தி ( கூறுபடுத்தும் ஆற்றல் ) 
என்றும் , ( சக்தி ) சங்கடன சக்தி ( பிணைக்கும் ஆற்றல் ) என்றும் 
வடநூல் வல்லார் குறிப்பிடுவர் . இவ்விரு சக்திகள் எங்கும் நிரம்பி 
உள்ளனவாயினும் சில இடங்களில் சில காலங்களில் இவற்றில் 
ஒன்று மற்றொன்றை விட விஞ்சுவதும் காணப்படும் . சாதாரண 

உலகை நிலப்பாகமென்றும் நீர்ப்பாகமென்றும் இருவகை 
யாகப் பிரிக்கலாம் . இவ்விரு பாகங்களிலும் இவ்விரு சக்திகளு 
கலந்து நிரம்பி இருப்பினும் நிலபாகத்தின் மேற்புறத்தில் சக்தியே 
மிக்குற்றிருப்பள் . ஆயினும் , பூமியைத் தோண்டிக்கொண்டே 
உட்செல்வோமாயின் படிப்படியாகச் சிவமென்னும் 

சிவமென்னும் சக்தி அதி 
கரித்துக்கொண்டே வரும் . கடலில் இச்சக்திகளின் அமைப்பு 
எதிரான முறையில் உள்ளது . கடல் மேல் மட்டத்தில் சிவம் 
என்ற சக்தி அதிகரித்தும் நீரில் மூழ்கிக் கீழே செல்லச் செல்ல 
சக்தியின் ஆற்றல் அதிகரித்துக்கொண்டே போய் ஓங்குவதாயும் 
தமது அகக் கண்களால் , பொருள்களின் உண்மை நிலையை 
அறியக்கூடியவர்களான சித்தர்கள் கண்டறிந்து உரைத்துள்ளார் 
கள் . 


பூமியின் மேற்பாகத்திலிருந்து கிடைக்கும் பூநீறு போன்ற 
பொருள்களினின்றும் பலப்பல நுட்பம் மிக்க முறைகளால் சக்தி 
யின் கூறு நிரம்பிய ஒருப்பைத் தயாரித்தல் முதல் செயலாகும் . 
அவ்விதமே கடலினின்று கிடைக்கும் மற்றொரு பொருளிடமாகச் 
சிவமென்னும் சக்தி நிரம்பிய மற்றொரு உப்பைத் தயாரித்தல் 
இரண்டாவது செயலாகும் . 


இவ்விரண்டையும் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒன்று சேர்ப்ப 
தால் மற்றுமோர் உப்பு கிடைக்கப்பெறும் . இதுவே செய்யத்தக்க 
மூன்றாவது செயலாகும் . 

பிறகு இம்மூவகை உப்புகளையும் குறிப்பிட்ட முறையிலும் 
அளவிலும் சேர்த்து ஒரு தனியுப்பு உண்டாக்கப்படும் . 

இதுவே 
முப்பு எனப்படுவது . 


நாள் , 


சித்தர் நூல்களில் முதலிரண்டு உப்புகளையும் சேகரிக்கவும் 
முறைப்படி சேர்க்கவும் விரித்துரைக்கப்பட்டுள்ளன . குறிப்பிட்ட 
பருவங்களில் குறிப்பிட்ட 

நட்சத்திர , திதி , 

நிதி , கரண , 
யோகங்களோடு கூடிய நல்ல நாளில் குறிப்பிட்ட இலக்கணங்களை 
யுடைய நிலப்பரப்பை விதிப்படி சுத்தம் செய்து பண்படுத்தி , 
தாம் தாம் வழிபடு கடவுளுக்கும் ஏற்புடைக்கடவுளுக்கும் பூசை 
களைச் செவ்வனே செய்து பின் குறிப்பிட்ட வேளையில் விதிப்படி 
மூலப் பொருளைச் சேகரிக்க வேண்டும் . இத்துறையில் ஆய்வுக் 
குரிய விடயங்கள் பல உண்டு . 


இவ்விதமாக இருவகைச் சக்திகளையும் அவற்றின் கூட்டை 
யும் அதனாலுண்டான உலகத்தையும் பற்றிய விவரங்களை ஓதுங் 
கால் , இன்றைய விஞ்ஞானிகள் வகுத்துள்ள தாய மின்சாரசக்தி 


231 


யும் அதிலுள்ள இருவகைப் பிரிவும் அவற்றிற்கும் கூட்டல் கழித் 
தல் என்ற குறிகளால் பெயரிடப்பட்டிருப்பதும் தாமே மனத்தி 
லு திக்கின்றன . இவ்விரண்டிற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டோ 
என்பது ஆராய்ச்சிக்குள்ள விடயமாகும் . 


கான 


வாத 


இரசவாதத்தைப்பற்றி நம் நூல்களில் காணும் விடயங்களைப் 
கேட்டு மேல் நாட்டு விஞ்ஞானிகளும் அன்னாரின் கைப் பொம்மை 

இந்நாட்டு விஞ்ஞானிகளு ஒருகாலத்தில் வெகுவாக 
எள்ளி நலகயாடனர் . இப்பொழுதோ அது 

சாத்தியமானது 
தான் என்றும் ஆயினும் , அவ்வாறு ஒரு உலோகத்தை 

உலோகத்தை மற்றொன் 
றாய் மாற்றுதல் சிக்கன மற்றதென்றும் , ஆகவே ஏற்கத்தகாத 
தென்றுஞ் சொல்லுகின்றனர் . ஆனால் முப்பின் உபயோகத்தால் 
இக்குறைபாடும் தீருமென்பது என் போன்றார் துணிய . 
முப்பு ஒரு புறமிருக்க வைத்திய முட்பிலோ ஒரு பொருளை முப்பின் 
சேர்க்கையால் அதன் பரமாணுவரையில பீலு பாகக் கிரமத்தால் 
தீட்டிப் பிறகு வேறு முறையில் வியூகங்களை வகுத்தலால் ஒன்றை 
மற்றொன்றாய் மாற்றுவதும் நாம் நினைக்கவுங் கூடாத சில புதிய 
குணங்கள் இவ்விதம் உண்டாக்கப்பட்ட செயற்கைப் பொருளில் 
சேர்ந்திருப்பதைக் கண்கூடாகக் காணக்கிடப்பவை . முன் சொன் 
னது போலப் பிரதி பந்தகமாக உபயோகிக்கப்படும் . இம் முப்பின் 
செயற்கையால் நெருப்புக்குச் கட்டுப்படாத பொருள்கள் கட்டுப் 
படும் -உப்பு முதலியவை நீரில் கரையா-- நெருப்பில் வெடிக்கா . 
இவ்விதமாகப் ள்களின் தத்துவமே மாறுதற்குக் காரணம் 
அவற்றின் வியூகங்களை மாற்றியமைத்தலே யன்றோ? 


பொ 


0 LIIT 


பினால் பற்பங்கள் ,சிந்தூரங்கள் , புகை நீர்கள் செய்யலாம் . 
உப்பு பாடாணங்கள் , இரசம் , உபரசம் ஆகியவற்றைக் கட்டு 
படுத்தலாம் . நீற்றலாம் . 


குறிப்பு - பிலு பாகம் என்பது ( பீலு - பரமாணு ) ஒரு பொரு 
ளினுள் சிடக்கும் தனித்தனி அணுவும் செய்பாக , கைடாக முறை 
களால் மாறுதல் அடையும் வண்ணம் செய்து பிறகு அப்பாக 
முறைகளால் , அவ்வணுவின் சுய அமைப்பையே மாற்றி வேறு 
வித அமைப்பை அதற்களித்து , அவ்வண்ணம் மாற்றப்பட்ட புதிய 

அணுக்களின் சேர்க்கையால் புதியதொரு பொருளை 
சிருட்டித்தல் இதனால் பொதுவாக ஒரு பொருளின் ஸ்தூலத்தில் 
மட்டும் மாறுதலை வருவிக்கும் முறையான பிடர பாசமென்னும் 
கிரமம் தவிர்க்கப்பட்டது . 


வகையான 


ஆகவே பாகம் இருவகைப்படும் . 

ருவகைப்படும் . பீலு பாகமென்றும் , பிடர 
பாகமென்றும் இவற்றைக் கூறுவர் . 


ஒரே மூலப் பொருளினால் வெவ்வேறு பதத்தில் உண்டாக்கப் 
பெற்ற பல்வேறு 

கடைப் பொருள்கள் 

( Finished product ) 
வெவ்வேறு குணங்களைப் பெற்றிருத்தற்குக் காரணம் மேற் 
சொன்ன பீலு பாகத்தின் விளைவேயாகும் . 


232 


VIII . திரவப் பொருள்களின் தோற்றக் கிரம ஆராய்ச்சி . 


தேடரு மகண்டவொளிப் பிழம்பாய் ஞானாதீதப் 

பூரண மாய்த்தற் செயல் கொண் டெல்லா 
மூடவிட வல்லது மாய்த் தனித்த வொன்றுள் 

மூழ்கி நின்ற முக்குண சிற்சக்தி தன்னில் 
நாடனந்தம் பிறந்த திற்கா லுதித்த திற்றீ 

ணுண்டாய் மண் தா னல்கவந்த 
ஓடதியி லனமுமதி லுலகு நிற்குமுயர் 
வாய்ந்தவ் வோடதியி னுரிமை சொல்வாம் . 

தேரன் குண வாகடம் 


நாரமண் 


பொருளென்றால் என்ன ? 


உலகில் பெயருடனும் உருவத்துடனும் அல்லது உருவமின்றிப் 
பெயருடன் வழங்கி உணரப்படுவது பொருளாம் .. 


பொருள் தோற்றக் கிரமம் 


யாவரும் தேடிக் காண்பதற்கு அரியதும் ஓர் எல்லைக்குள 
அடங்காத அறிவாகாரமாயும் அறிவுக்கு எட்டாத பூரண நிறை 
வாயும் தன் செய்கையினால் எல்லாவற்றையும் 

ஒடுக்கவும் 
தோற்றுவிக்க வல்லதாயும் தனக்கு மேல் ஒரு பொருள் இல்லா 
மல் தானே யாவற்றுக்கும் மேம்பட்டதாயும் ஒப்பற்ற பொருளா 
யும் விளங்கி நிற்கிறது எதுவோ அதற்குள் மறைந்து நின்ற 
அறிவின் விளக்கத்தில் சத்துவ , ரஜோ , தமோ குணங்களாகிய 
முக்குணங்களும் ஒன்றிலொன்று இணைந்தே நிற்கும் . ஆயினும் , 
குணம் 

ம் முக்கியமாய் மேம்பட்டு நிற்குமோ அக்குணத்தினின்றும் 
உடல் , ஐம்பொறி , உலகம் , போகம் உண்டாவதற்கு ஆதார 
மாகிய பஞ்ச தன்மாத்திரா பூதங்கள் ( சூட்சும பூதங்கள் ) உண் 
டாயின . அவை சப்த ( ஒலி ) தன்மாத்திரை , ஸ்பரிச (ஊறு) 
தன் மாத்திரை , ரூப ( ஒளி ) தன் மாத்திரை , ரச ( சுவை ) 
மாத்திரை , கந்த ( நாற்றம் ) தன்மாத்திரை என்பன . 


எத் 


தன் 


ஸ்தூல பஞ்ச பூத தோற்றம் : -- பஞ்ச தன் மாத்திரா பூதங்கள் 
பஞ்சீகரித்து அவற்றினின்றும் விண் , கால் , அனல் , புனல் , மண் 
என்னும் ஐந்து ஸ்தூல பஞ்ச பூதங்கள் தோன்றின . 


233 


ஸ்தூல 


ஸ்தூல பஞ்ச பூதாம்சம் : - இவ்வைந்து 

பஞ்ச 
பூதங்களில் 

ஆகாயத்திற்குச் சப்தமும் ( ஒலி ) , வாயுவுக்கு 
ஸ்பரிசமும் ( ஊறு ) , தேயுவுக்கு ரூபமும் ( ஒளி ) , அப்புவுக்கு 

ரசமும் ( சுவை ) , பிருதிவிக்குக் கந்தமும் ( நாற்றம் ) இயற்கைக் 
குணங்களாக இருக்கின்றன . இவற்றை முக்குணப்பூதங்க 
ளென்றும் கூறப்படும் . 


இவ்வாறாகத் தோன்றிய மண் தோற்றுவிக்க உலகிலுள்ள 
உயிர்கள் நிலை பெறுதவற்கு முக்கிய ஆதாரமாகிய பொருள்கள் 
தோன்றின . 

மேலே தேரரால் கூறப்பட்ட செய்யு 
ளாலறிக . 


இதனை 


பொருள் 

தொகை மூன்று.- தோன்றிய பொருள்கள் 
முப்பகுதியை அடையும் . அவை , தாது , தாவர , சங்கமம் 
என்று மூவகையாகவும் , இயங்காதன , 

இயங்குவன என்று 
இருவகையாகவும் வகுக்கப்படும் . அங்ஙனம் 

இவற்றுள் 
தாது தாவரப்பொருள்கள் ( 1 ) இயங்கும் பொருள் : 
( ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்குச் செல்பவை- சங்கமப்பொரு 
ளாகும் ) ( 2 ) இயங்காதனவாம் : இவற்றை நிலைத்திணைப் 
பொருள்கள் என்பர் . 

தாது தாவரப்பொருள்களின் நிலைத் 
திணைப்பொருள்களின் இயக்கம் சாதாரண மாய்க் 

கண்களுக்கு 
புலப்படாமையாலும் , கண் முதலிய இந்திரியங்களுக்குப் புலப்படும் 

யங்குந்தன்மையுள்ள பொருள்களினின்றும் வேறு படுத்தி உணர் 
த்துவதற்காகவும் ஏற்பட்ட பெயர் இயங்காப் பொருள் அல்லது 
நிலைத்திணைப் பொருள் என்பதே . 


மரம் , செடி , கொடி , புல் , பூண்டு எனத் தாவரங்கள் ( பயிர் 
வகை ) ஐந்து வகைப்படும் . இரசம் , உபரசம் , உப்பு , பாடாணம் 
எனத் தாதுப்பொருள்கள் நால்வகைப்படும் . ஊர்வன , நடப்பன 
பறப்பன, செயல் கொண்டிருப்பன எனச் சங்கமப் பொருள்கள் 
நால்வகைப்படும் என்பர் . 


பிறப்பு 


தாவர சங்கமப் பொருள்கள் யாவும் நால்வகைப் 
எழுவகைத் தோற்றத்துளடங்கும் . 


நால்வகைப் பிறப்பு . 
( 1 ) அண்டஜம் - முட்டையிலிருந்து 
தவளை , பறவைகள் , 

பல்லி , 


மீன் : 


பிறப்பன ; 
பாம்புகள் 


முதலி 


( 2 ) சுவேதஜம் :-வியர்வையிலிருந்து பிறப்பன ; கண் 

ணுக்குப் புலப்படா நுண் கிருமிகள் ; பேன் . 
(( 3 ) உத்பீஜம் :-வித்திலிருந்து பிறப்பன 

தாவரங்கள் 
எல்லாம் . 
( 4 ) சராயுஜம் : - பையிலிருந்து பிறப்பன ; பசு , குரங்கு , 

மனிதன் முதலானவை . 


234 


எழுவகைத் தோற்றம் . - தேவர் , 

தோற்றம் .-- தேவர் , மக்கள் , விலங்கு , புள் , 
ஊர்வன , நீர்வாழ்வன , தாவரம் ஆகியவை 

சங்கமப்பொருள்கள் தோன்றுவதற்கும் , தோன்றிய பின் அவை 
நிலைத்திருப்பதற்கும் 

மண்ணா 

தாதுப்பொருள்களும் , தாவரப் 
பாருள்களுமே ஆதாரமாய் இருக்கின்றன . இவற்றுள் 
உடலுடன் இருப்பதற்கு ஓஷதியில் அன்னமாகிய ணவும் வாய்ந் 
திருப்பதால் அதன் உற்பத்தியாதி சிறப்ள 

ஆராய்ந் 
தறிவது முக்கியம் . 

இவ்வாராய்ச்சியில் ஏற்படும் விடயங்கள் 
யாவும் மற்ற பதார்த்தங்களுக்கும் பொருந்தியதேயாகும் . 


உயிர் 


ஓஷதியின் 


மண் 


என்று 


அதன் 


த 


ஓஷதி 


உற்பத்தி விளக்கம் - 

ஓஷதி முதலிய 
பதார்த்தங்கள் 

தோற்றுவிக்கத் தோன்றின 
கூறுவதால் பிருதிவிபூத 

மொன்றே அவற்றை உண்டாக்கின 
தென்றன்று சிறப்பை நோக்கிக் 

அவசர 
மெனக் கொள்ளக்கிடக்கின்றது . எந்தப்பொருளும் ஐம் பூதக் 
கூட்டுறவின்றித் தோன்றாவாம் . 

உற்பத்திக்குப் 
பிருதிவி முதலாதாரம் . 

பெண் 

மற்றப் 
பூதங்களின் சேர்க்கையால் வேற்றுமைப் பட்டு நிற்கும் நிலையில் 
அப்பு பூதமிதனை விந்து போல் 

அணைகின்றது . இவ்விரண்டும் 
ன்றோடொன்று கூடும் சமயத்தில் எஞ்சிய மற்ற தீ , காற்று , ஆகா 
யம் , ஆகிய பூதங்களினு தவியால் உயிர்ப்பும் , உருவும் பெற்று 
வெளிப்படுகின்றன . 

இதனை 

மண் தான் நல்க வந்த ஓஷதி 
என்றதனால் அறிக . 


போன்றது . 


பூதத்தின் 


பதார்த்தங்கள் ஐம் பூதக் 

உடையன.-- ஐம்பூதக் 
கூட்டுறவால் தோற்றமான பதார்த்தங்களின் எந்தெந்த 

எந்தெந்தப் பதார்த்தங்களில் மற்றப் 
பூதக் கூறுகளைக் காட்டிலும் அதிக அளவில் பொருந்தி இருக் 
குமோ அந்தந்தக் கூறுபாட்டுக்கு ஏற்ப பதார்த்தங்கள் ஐவகைப் 
பிரிவினை அடைகின்றன . அவை முறையே ( 1 ) மட்கறுப்பொருள் 
கள் , ( 2 ) புனற் கூறுப் பொருள்கள் , ( 3 ) அனல் கூறுப் பொருள் 
கள் , ( 4 ) காற்றுக் கூறுப் பொருள்கள் , ( 5 ) விண் கூறும் பொரு ள் 
கள் என்பனவாம் . 


( 1 ) மண் கூறுப் பொருள்களின் குணம் : 

பருமை , நிலைத்தல் , திண்மை , நாற்றம் 
குணங்களை அடையும் . 


என்னும் நான்கு 


( 2 ) புனல் கூறுப் பொருள்களின் குணம் : 

திண்மை , நெகிழ்ச்சி , தண்மை , நெய்ப்பு , மந்தம் , இறுகல் , 
சுவை என்னும் குணங்களை அடையும் . 


( 3 ) அனல் கூறுப் பொருள்களின் குணம் : 
வரட்சி , கூர்மை , வெம்மை , 

தூய்மை , 
எனனுங் குணங்களை அடையும் . 


நுண்மை , 


ஒளி 


235 


4 ) காற்றுக்கூறுப் பொருள்களின் குணம் 

நொய்மை , இலேசத்துவம் , தூய்மை , வறட்சி , ஊறு , 
ம் குணங்களைப் பெறும் . 


என் 


னும் 


( 5 ) விண் கூறுப் பொருள்களின் குணம் : 
நுண்மை , தூய்மை , நொய்மை , 

ஓசை 

என்னும் குணங் 
களைப் பெறும் . 

ஐவகைப் பொருள்களின் செய்கை 


( 1 ) மண் கூறுப் பொருள்களின் தொழில் 

பெரும்பாரமாக்கல் , நிலைத்து நிற்றல் , திரட்சி , வளர்ச்சி ஆகிய 
தொழில்களைச் செய்யும் . 
( 2 ) புனல் கூறுப் பொருள்களின் தொழில் ( கர்மம் ) - 


நெய்ப்பு , நீர் கொண்டு தழைத்தல் , நிணச்சாறாக்கல் , கட்டுப் 
படுத்தல் , மனக்களிப்பை உண்டாக்கல் ஆகிய தொழில்களாம் . 
( 3 ) அனல் கூறுப் பொருள்களின் தொழில் : 

எரித்தல் , ஒளிவீசல் , ஒளிப்பித்தல் , நிறமுண்டாக்கல் 
செரிப்பித்தல் ஆகிய தொழில்களாம் . 


( 4 ) காற்றுக்கூறுப் பொருள்களின் தொழில் : 

இலேசாக்குதல் , உடலை வாட்டல் , இளைக்கச்செய்தல் , மனக் 
கவலை உண்டுபண்ணல் , வறட்டல் ஆகிய தொழில்களாம் , 


( 5 ) விண் கூறுப் பொருள்களின் தொழில் 

நுண்ணிய இடைவெளிகளை அமைத்தல் , நொய்மையை உண் 
டாக்கல் ஆகிய தொழில்களைச் செய்யும் . 


ஐம் பூதக் கூறுப்பொருள்களின் பொதுப்புறத் 

தொழிற் 


குணம் . 


மண்புனல் கூறுகள் அதிகம் கலப்புள்ள பொருள்கள் பெரும் 
பாலும் குடலிலுள்ள தோடங்களை ( மலத்தை ) எருவாய் வழியாகக் 
கழிக்கும் . அனல் கால் 

கூறுகளில் ஏதேனும் ஒரு கூறு அல்லது 
இரண்டு கூறுகளும் அதிக அளவில் கலப்புற்று உண்டான பொரு 
கள் பெரும்பாலும் குடலிலுள்ள தோடங்களை மேல் நோக்கி 
வாந்தி செய்விக்கும் . 


ள 


ஐம்பூதப் பகுப்புத் தன்மை . 


மேற்கூறிய ஐம்பூதப் பெரும்பகுப்புகள் அடங்கிய பதார்த்தங் 
கள் யாவும் ஐந்து தன்மையை அடையும் . அவை சுவை , குணம் ,, 
வீரியம் , விபாகம் ( பிரிவு ) , பிரபாவம் எனப்படும் , 


236 


நாவின் 


சுவை இஃது இருவகைப்படும் . அவை முதற்சுவை , துணைச் 
சுவை என்பன . இஃது எண்ணிறந்த வேற்றுமைப்பட்ட பொருள் 
களுள் அடங்கிய சுவைகளுள் எச்சுவை 

உணர்ச்சிக்கு 
முதன் முதல் தெரிகிறதோ அச்சுவையே 

அச்சுவையே முதற்சுவை என்றும் , 
எச்சுவை மறைபட்டுக் கடைசியில் சிறிது உணரப்படுகிறதோ 
அதனைத் துணைச்சுவை என்றுங் கூறப்படும் . 


சுவை - இஃது அறுவகைப்படும் . அவை முறையே இனிப்பு , 
புளிப்பு , உப்பு , கைப்பு , கார்ப்பு , 

கார்ப்பு , துவர்ப்பு என்பனவாம் . 
குறிப்பு இவற்றுள் ஒவ்வொன்றும் பின் வருவதைவிட 
முன்னர்க் கூறப்படுவதே வன்மையில் சிறப்புடையதாம் . 


சுவைகளின் தோற்றம் :-இரண்டிரண்டு பூதங்களின் கூட்டு 
றவினால் சுவை பிறக்கின்றது . 


மண்ணுடனே புனல்தீக்கால் முறையாகச் சேர்ந்திட்டால் 

வருமே இனிப்பு . 
திண்ணமிலம் துவர்ப்பிரசம் சதாகதியோ டார் தீயின் 

திடமா முறைப்பும் 
எண்ணரிய கசப்பு முண்டாந் தண்ணீரில் கனலிணைப்பா 

லெழுமா முவர்ப்பு 
உண்ணரிய அறு சுவையின் 

பிறப்பிதெனும் குருசித்த 
ருரைத்த மறையே . 

மருத்துவத் தனிப் பாடல்கள் , ( 1 ) 
பாடலால் அறியலாம் . 


மண் பூதத்துடன் முறையே நீர் , அனல் , காற்று என்ற மூன்று 
பூதங்களும் இணைந்து இனிப்பு , புளிப்பு , துவர்ப்பு என்ற சுவை 
களும் , வாயு பூதத்துடன் தீயும் விண்ணும் சேர்ந்தால் முறையே 
கார்ப்பும் , கைப்பும் தோன்றும் . புனல் பூதத்துடன் தீ இணைந் 
தால் உப்புச்சுவை தோன்றும் . 


இனிப்பு மண் + நீர் . 
புளிப்பு மண் + தீ . 
உப்பு நீர் + தீ . 
கைப்பு காற்று + விண் . 
கார்ப்பு காற்று + தீ . 
துவர்ப்பு மண் + காற்று . 


ஆயினும் பூதாம்சங்களின் சேர்க்கை அளவின் வித்தியாசத் 
தால் மேற்கண்ட சுவைகள் அந்தந்தச் சுவைக்கூட்டத்திலடங்கிய 
பதார்த்தங்களில் ஒன்றிலுள்ளது போல மற்றொன்றிலிராமல் சிறிது 
வேறுபட்டிருக்கும் . 

இவ்வாறு 

வேற்றுமைப்பட்ட 
பதார்த்தங்கள் எண்ணிக்கையில் பலவாம் . இம் மாறுதலாலே 
நோய்களும் அநேக தோடங்களை ஆதாரமாகக்கொண்டு எண் 
ணிக்கையில் பலவாம் . 


சிறிது 


237 


1 . இனிப்புச் சுவையின் தன்மை ; 

மனத்திற்கு இன்பத்தையும் , புலனகளுக்குத் தெளிவையும் 
உடலுக்குச் சுகத்தையும் , சுவைத்த பின் வாயில் 

ஒருவித 
ன்பப் பசையையும் ஒருவாறு உண்டாக்கும் . 

எறும்பு 
களுக்கு இச்சுவையில் விருப்பமதிகம் . 


ஈ , 


2 . 


புளிப்புச் சுவையின் தன்மை : 
உமிழ் நீரைச் சுரப்பிக்கும் ; மயிர்ச்சிலிர்ப்பை உண்டாக்கும் ; 
பல் கூசும் ; கண்களையும் புருவங்களையும் நெறிக்கச் செய்யும் ; 
வாயிலுள்ள மலினங்களைப் போக்கும் . 


3. உப்புச் சுவையின் தன்மை 

வாயில் நீரொழுகச் செய்யும் ; தொண்டையிலும் தாடை 
களிலும் ஒருவித அழற்சியை உண்டாக்கும் . 


4 . கைப்புச் சுவையின் தன்மை : 

வாயிலுள்ள மலினத்தை ஒருவாறு நீக்கும் ; நாவின் உருசி 
யையறியும் சக்தியைக் குன்றச் செய்யும் ; சுவைப்பதற்கு 
அருவருப்பைத் தரும் ; முகத்தைக் கடுக்கச் செய்யும் . 


5 . கார்ப்புச் சுவையின் தன்மை : 

நாக்கின் நுனியையும் தாடைகளையும் எரிக்கும் ; கண் , மூக்கு , 
நா 

ஆகிய இவ்விடங்களின் நீரைப் பெருக்கும் ; வாயிலும் 
முகத்திலும் ஒருவித அனலை உண்டாக்கும் . 


. 


துவர்ப்புச் சுவையின் தன்மை 
நா வைத் தடிப்பிக்கும் ; தொண்டை , பல் , நா ஆகியவை 
களிலுள்ள நுண்ணிய துவாரங்களைச் சுருங்கச் செய்து அவற்றை 
அடைப்பதுடன் நாவில் ஒருவித பிசு பிசுப்பைத் பற்றும்படிச் செய்து 
சுவையை உடனே அறியவொட்டாமல் மாறுபடுத்தும் . 


சுவைகளின் தொழில் . 


இனிப்புச் சுவையின் நற்குணத் தொழில்: 

னிப்புச்சுவை ஒவ்வொருவருக்கும் பிறவி முதலிறுதிவரை 
விருப்பத்தைத் தரும் குணமுடையதாம் . இதனைத் தக்க அள 
வுடன் உட்கொள்ளின் உடற்கட்டுகளுக்கு வன்மையும் , உடலுக்கு 

ட்டத்தையும் ஒளியையும் , இந்திரிய பலத்தையும் , வாணா 
பெருக்கத்தையும் , தலை மயிர் வளர்ச்சியையும் , பாலர் முதல் 
விருத்தர் வரைக் காசநோயால் வருந்துபவர்களுக்குச் சுகத்தையும் 

தொண்டையிலுள்ள தோடங்களைப் போக்கவும் , வாதம் 
பாத பித்த தோடங்கள் தன்னிலை வளர்ச்சியடையின் அவற்றைத் 
தன்னிலைப்படுத்தவும் , பித்தம் , வாயு , 

விஷம் (நஞ்சு ) ஆகிய 


தரும் . 


23 . 


வற்றை நீக்கவும் இதனை உபயோகிக்கலாம் . இது முலைப்பாலைப் 
பெருக்கும் . 


இனிப்புச் சுவையின் தீக்குணத் தொழில் ; 

இனிப்பை அளவு கடந்து உண்ணில் கொழுப்பும் , கோழை 
ம் , ஐயதோடமும் மிகுவதால் அவற்றின் பெருக்கத்தால் உண் 
டாகும் சில நோய்களையும் , உடற்பெருக்கத்தையும் , பசி , மந்தம் , 
பிரமேகம் , புரைக்குழல் , கண்டமாலை முதலிய நோய்களையும் 
உண்டாக்கும் . 


புளிப்புச் சுவையின் நற்குணத் தொழில் 

சாடராக்கினி ( செரிப்பழல்) , நெய்ப்புத்தன்மை , செரிக்கும் தன் 
மை , கண்களுக்குச் சுகம் , இரத்தாசயத்துக்குப் பலம் ஆகியவை 
களைத் தந்து அரோசகத்தைப் ( சுவை வெறுப்பு ) போக்கும் . மலத் 
தைப் போதிக்கச் செய்யும் ; கபம் , இரத்தம் , பித்தம் 
வற்றை வேற்று நிலை விருத்தியடையச் செய்யும் . உள்ளடங்கிய 
வாயுவை முறைப்படி வெளிப்படுத்தும் .. 


ஆகிய 


புளிப்புச் சுவையின் தீக்குணத் தொழில் 

உடல் தளர்ச்சி , மங்கிய பார்வை , தலைசுற்றல் , பாண்டு , 
சோகை , வெப்பு , நாவறட்சி , அக்கி , சொறி , கொப்புளம் 
ஆகியவற்றை விளைவிக்கும் . 


உப்புச் சுவையின் நற்குணத் தொழில் 

வறட்சி , மலச்சிக்கல் , ஐயம் , அவயவச் சுருக்கம் ஆகியவற் 
றைப் போக்கும் . நெய்ப்பு , வியர்வை , 

பேதி 
ஆகியவற்றை உண்டாக்கும் . 


கூர்மை , 


சுவை , 


உப்புச் சுவையின் தீக்குணத் தொழில் : 

நரை , திரை , தலை மயிர் உதிர்தல் , நாவறட்சி , அக்கி , குட்டம் , 
வாதரத்தம் , ஆகியவற்றைத் தோற்றுவிக்கும் ; உடல் வன்மை 
யைக் கெடுக்கும் . 


கைப்புச் சுவையின் நற்குணத் தொழில் 

இயற்கையில் அரோசகத்தைத் தருவதாய் இருப்பினும் , மற்றக் 
காரணங்களால் அரோசகத்தை நீக்கும் குணமுடையது ; 

புழுக்க 
ளைக் கொல்லும் ; நஞ்சுகளை நீக்குவதில் சிறப்புடையது ; வெப்பு , 
மூர்ச்சை , அழறச்சி , பித்தம் , கபம் ஆகியவற்றின் விகற்பம் , வாய் நீ 
ரூறல் , குட்டம் ஆகியவற்றைச் சாந்தி செய்யும் . புத்தி கூர்மை , 
உடல் இலேசத்துவம் , உடல் சுட்கம் , ஆகியவற்றைத் தரும் . 
தொண்டையையும் முலைப்பாலையும் சுத்தி செய்யும் . 


239 


கைப்புச் சுவையின் தீக்குணத் தொழில் : 

மிக்க நாவறட்சி , சுக்கிலக்கேடு , வன்மைக் குறைவு , மூர்ச்சை , 
உறுப்புகளுக்குச் சோர்வு , நடுக்கம் , 

சோர்வு , நடுக்கம் , இடுப்பு - முதுகு முதலான 
இடங்களில் வலியை உண்டாக்கும் . 


கார்ப்புச் சுவையின் நற்குணத் தொழில் 
தொண்டையிலுண்டாம் 

பிணகள் , வீக்கத்தோடு 
கூடிய 
நமைப்படை , குட்டம் , அசீர்ணம் , வயிற்றுப் பொறுமல் , 
சோகை ஆகியவற்றைப் போக்கும் . புண்களை ஆற்றும் ; உடற் 
பசையையும் , கொழுப்பையும் , வயிற்றில் கபத்தினால் உண்டாகும் 
துர் நீரையும் வறட்டும் : தீபனத்தையும் , செரிப்பையும் , நற் 
சுவையையும் உண்டாக்கும் : கெட்ட மலத்தைக் கழிப்பிக்கும் ; 
கபத்தால் உண்டாண கெடுதல்களை நீக்கும் . 


கார்ப்புச் சுவையின் தீக்குணத் தொழில் 

மிக்க நாவறட்சி , சுக்கிலக்கேடு , வன்மைக் 
மூர்ச்சை , உறுப்புகளுக்குச் சோர்வு , நடுக்கம் , 
முதலான இடங்களில் வலியை உண்டாக்கும் . 


குறைவு , 
முதுகு 


துவர்ப்புச் சுவையின் நற்குணத் தொழில் 

பித்த கப தோடங்களைப் போக்கும் ; உடலுக்கு வெப்பத்தைத் 
தரும் ; குருதியை 

தூய்மை செய்யும் ; புண்களை ஆற்றும் 
கொழுப்பைக் குறைக்கும் ; உறுப்புகளைச் சுருங்கச் செய்யும் 
மலத்தை இறுக்கி வறட்டும் ; தோலைப்பதமாக்கும் . 


துவர்ப்புச் சுவையின் தீக்குணத் தொழில் , 

வயிற்றுப் பொருமல் , மார்பு நோய் , நாவறட்சி , சோர்வு , 
ஆண்மைக் குறைவு , இரத்த நாளச் சுருக்கம் , மலச்சிக்கல் 
ஆகியவற்றை உண்டாக்கும் . 


சுவைக்கும் குணத்துக்குமுள்ள ஒற்றுமை 


சுவைகளுக்காதாரமாயுள்ள ஐம்பூதக் கூறுகளின் சேர்க்கை 
யால் , இனிக் கூறப்படும் குணங்களும் கூடி நிற்கும் தன்மையால் 
எந்தெந்த பூதாம்சுங்களின் சேர்க்கையால் சுவை உண்டாகிறதோ 
அந்தந்தப் பூதாம்சங்களின் குணம் சுவையுடன் ஒரு மிக்கக் கலந்து 
நிற்பதால் அக்குணம் சுவைக்குச் சம்பந்தப்பட்டதாகக் கூறப் 
படுகின்றது . 

அவ்விதம் ஐம்பூதச் சேர்க்கையால் உண்டான 
பாருள்களில் 

அறுசுவைகள் அடங்கியிருப்பது போல இருபது 
குணங்களும் அடங்கி 

ருக்கின்றன . 


அவை .-- திண்மை , மந்தம் , தண்மை , நெய்ப்பு , கொழுமை , 
நாய்மை , கூர்மை , வெம்மை , வறட்சி , கரகரப்பு , இறுகல் , 
மென்மை , நிலைத்தல் , நுண்மை , தூய்மை , நெகிழ்ச்சி , வன்மை 
இயக்கம் , பருமை , சுபிசுப்பு . 


240 


இக்குணங்கள் இருப்பதில் எட்டுக் குணங்கள் 

சிறப்புள்ளவை எனல் . 


வறட்சி , 


திண்மை , நெய்ப்பு , தண்மை , 

மென்மை , 

கூர்மை , 
வெம்மை , நொய்மை , 

எட்டுக் குணங்கள் 
மற்றையப் பன்னிரண்டு குணங்களின் சாராம்சங்களைப் பெற்றி 
ருப்பதால் சுவைகளைப் பார்க்கிலும் இவ் வெட்டுக் குணங்களே 
பிணிகளைப் போக்கும் சிறந்த சக்தியைப் பெற்றிருப்பதால் மமருத்து 
வத்தில் இவற்றையே சிறப்பாகக் கொள்ளப்பட்டிருக்கிறது . 

வீரியம்.- எக்குணத்தால் எக்காரியம் நடைபெறுமோ அதுவே 
வீரியமாம் . வீரியமின்றி எக்குணமும் நடைபெறாது . ஆகை 
யால் சுவை , 

குணம் , ஆகிய இவ்விரண்டுக்கும் மேம்பட்டது 
வீரியமாம் . வீரியம் இரு வகைப்படும் அவை வெம்மை , 
தண்மை என்பனவாம் . கட்புலனுக்குத் தெரியக்கூடிய பொருள் 
களையும் , புலன்களுக்குப் புலப்படாத பொருள்களையும் தவிர்த்து 
வேறு பொருள்கள் உலகத்தில் காணப்படாமை போலப் பதார்த் 
தங்கள் பல வகைப்படினும் சூரிய சந்திர இயக்கத்தால் அவற்றி 
லுள்ள வீரியங்கள் வெம்மை தண்மை என்ற இரு 

என்ற இரு வகைகளாக 
வகுக்கப்பட்டிருக்கின்றன . 


வெம்மை வீரியத்தின் தொழில் 


தலைச் 


வாதத்தைச் சமப்படுத்தும் ; கபத்தை நீக்கும் ; 
சுற்றல் , நாவறட்சி , தேக வாட்டம் , வியர்வை , அழற்சி , விரைவில் 
செரிப்பித்தல் ஆகிய இக்காரியங்களைச் செய்யும் . 


தண்மை வீரியத்தின் தொழில் 

மனக் களிப்பு , ஆயுள் விருத்தி , தம்பனம் ஆகிய இக்காரியங் 
களைச் செய்யும் . இரத்தம் , பித்தம் ஆகியவற்றைப் போக்கும் . 


விபாகம் ( பிரிவு ) 
உண்ணும் உணவானது உட்சென்ற பின் அவ்வப் பதார்த் 
தங்களில் அடங்கிய சுவைகள் சடராக்கினியின் சக்தியால் அடை 
யும் வேறுபாடே விபாகம் அல்லது பிரிவு என்று கூறப்படும் . 
இது இனிப்பு , புளிப்பு , கார்ப்பு என்னும் மூன்று வகைகளாகக் 
கூறப்படும் . பெரும்பாலும் இனிப்பும் உப்பும் இனிப்பாகவும் , 
புளிப்பு - புளிப்பாகவும் கைப்பு , கார்ப்பு , துவர்ப்பு ஆகியவை 
கார்ப்பாகவும் பிரிவு படும் . ( விபாகம் அடையும் ) . 


சில , 


பிர பாவம் ( மகிமை- தனி மாண்பு ) 
உட்கொண்ட பதார்த்தங்களில் 

அவற்றிற்கு உள்ள 
குணம் , 

வீரியம் , பிரிவு என்னும் இந்நான்கு விதத் 
தன்மைகட்கு மாறுபட்ட செயலை உண்டாக்குவதற்கும் வேறு 
சில பதார்த்தங்கள் வெளிப் பிரயோகத்தினாலேயே சிறந்த பயனை 
யளிக்கும் செயலுக்கும் பிரபாவம் என்று பெயர் . 


சுவை , 


241 


கைப்பு , கார்ப்பு , துவர்ப்பு என்னும் இம்மூன்றும் வளியை 
மிகுவிக்கும் ; கபத்தைச் சமப்படுத்தும் . 


இனிப்பு , புளிப்பு , உப்பு இம்மூன்றும் கபத்தை மிகுவிக்கும் ; 
வாதத்தைச் சமப்படுத்தும் . 


கார்ப்பு , உப்பு , புளிப்பு என்னும் இம்மூன்றும் பித்தத்தை 
விருத்தி செய்யும் . 


துவர்ப்பு , கைப்பு , இனிப்பு என்னும் இம்மூன்றும் பித்தத் 
தைச் சமப்படுத்தும் . 


இனிப்பு கபத்தை விருத்தி செய்யும் ; 
சமப்படுத்தும் . 


வாத பித்தத்தைச் 


புளிப்பு - கப பித்தத்தை விருத்தி செய்யும் ; வாதத்தைச் 
சமப்படுத்தும் . 


உப்பு - வாதத்தைச் சமப்படுத்தும் ; கபபித்தத்தை விருத்தி 
செய்யும் . 


கப பித்தங்களைச் 


கைப்பு - வாதத்தை விருத்தி செய்யும் ; 
சமப்படுத்தும் . 


கார்ப்பு- கபத்தைச் சமப்படுத்தும் ; வாத பித்தங்களை உண் 
டாக்கும் . 


வாதத்தை உண் 


துவர்ப்பு - கப பித்தங்களைப் போக்கும் ; 
டாக்கும் . 


பொருட்சிறப்பு. 


சுவை முதலிய ஐவகைத் தன்மைகள் பொருள்களின்றி அறியக் 
கூடாமையாலும் , பதார்த்தங்களை ஆதாரமாகக் கொண்டிரு 
கின்றமையாலும் சுவையாதிகள் சிறப்புடையனவா ? பதார்த்தங் 
கள் சிறப்புடையனவா ? என்று நோக்குங்கால் குணியின்றிக் 
குணத்தை யறியக் கூடாத் துணிபால் பதார்த்தங்களைக் கொண்டே 
சுவையாதிகளை அறியக் கூடும் . ஆகையால் பிணி நீக்கத்தின் 
பொருட்டுச் செய்யும் மருந்துகள் யாவும் தத்தம் சுவை , 

குண 
வீரியங்களால் நோய்களைத் தீர்க்குமென்றாலும் பதார்த்தங்க 
ளின்றி மருந்துகளில் லாமையால் சுவையாதிகளைக் காட்டிலும் 
அவைகட்கு 

பொருள்களே சிறப்புடையன 
என்பது யாவராலும் கொள்ளக் கூடிய முடிபாகும் . 

371 B - 2-16 


ஆதாரமாகிய 


242 


பதார்த்தங்களை ஐம்பூதச் சரக்குகளாக வகுக்கும் விதம் . 


களாக 


ஆனால் 


போகர் எழுதிய ஏழாயிரம் என்னும் நூலிலும் பிற நூல் 
களிலும் முக்கியமாகத் தாதுப் பொருள்கள் ஐம்பூதச் சரக்கு 

வகுக்கப்பெற்றிருக்கின்றன . மூலிகைகளைப் பெரும் 
பாலும் சுவைத்து அவற்றின் பூதச் சேர்க்கையை அறியலாம் 
இரச , உபரச , பாடணாதிகளை 

அவ்வாறு சுவைத் 
தறிதல் கூடாதாகையினால் தாதுப் பொருள்களை அவ்வப் பிரதான 
பூதத்தைக் கொண்டு பஞ்ச பூத வகுப்பாக வகுத்தனர் போலும் . 
இஃதன்றி இரச உபரசங்களைக் கொண்டு மருந்துகள் செய்யும் 
போது ஒவ்வொரு சரக்கையும் அவ்வவற்றின் பூத முறைப்படி 
சேர்க்கப்படாவிடின் அவை சரிவர முடியா . எவ்வாறெனின் 
சேர்த்தரைக்கும் போதே வெடித்தாவது , புகைந்தாவது , நீர்த் 
தாவது , கல்லுப்போல் கெட்டிப்பட்டாவது செய்யப்படும் 
மருந்து கெட்டுப் போய் விடும் . அவ்வாறு கெடாது வரினும் 
அவற்றின் நிறம் வேறுபட்டுக் காணப்படுவதுமன்றி அவற்றின் 
குணமும் வேறு பட்டிருக்கும் . ஒவ்வொரு மருந்தையும் செய்யும் 
போது அத்தில் சேரும் சரக்குகளைப் பஞ்ச பூத வழியாக முறைப் 
படி சேர்த்தல் வேண்டும் . 


R 


243 


- 


இரசவாதம் . 


சித்த மருத்துவம் பயின்றவர் யாவருக்கும் இதன் உண்மை , 
பெருமை , தன்மை , மதிப்பு முதலியன தெரியாமல் இராது . 
அண்மையில் வாழ்ந்த பெரிய சித்தராகிய தாயுமான அடிசள் 
இந்த இரச வாதத்தைப் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் . 
வெந்தழலி லிர தம்வைத் தைந்துலோ கத்தையும் 

வேதித்து விற்றுண்ணலாம் 
ஒரு பாடலில் குறிப்பிடும் போது அத்தகைய வித்தை மிக எளிது 
போல எல்லோருக்கும் தோன்றும் . 


திரசவாத 

வாத 


ஆசைக்கோ ரளவில்லை என்னும் பாடலில் அளகேச 
னிகராக அம் பொன்மிக வைத்த பேரும் நேசித் 
வித்தைக் கலைந்திடுவர் , என்று கூறும் போது அந்த இரச 

மிகக் கடினமானதென்றும் , தோல்வி ஏற்படுதலும் , 
ஏமாற்றம் காண்டலும் அந்த வித்தையில் இறங்குபவர்களுக்குப் 
பெரும்பாலும் கைகண்ட பலனென்பதும் விளங்கும் . 


வித்தை 


அத்தகைய வித்தையில் சித்தர்கள் கைவந்தவர்கள் (சித்தி 
பெற்றவர்கள் ) என்பது அவர்கள் நூல் வாயிலாக அறியலாம் . 
சித்தர்கள் இரசவாத வித்தையை ஒரு பிழைப்புக்காகவோ , 
பொன் சேர்த்து மகிழவோ செய்ததாக அவர்கள் நூல்களில் 
காணப்படவில்லை . 


தீரா நோய் என்று கூறப் பெற்ற குட்டம் ,, புற்று , 
நோய் , நீரிழிவு , குடற்புண் போன்ற கொடிய நோய்களைத் 
தீர்க்கும் ஒரு கட்டோ , களங்கோ , சுண்ணமோ , பற்பமோ , 
செந்தூரமோ செய்முறையைக் கூறுவர் . அது செம்மையுற 
முடிந்ததா ? குறித்த பலனைத் தரவல்லதா ? என அம் மருந்தைப் 
பரீட்சித்துப் பார்க்க தாம் பிர உருக்கு முகத்திலோ வெள்ளி 
உருக்கு முகத்திலோ அம்மருந்தைக் கொடுத்தால் அந்தத் தாம் 
பிரமோ வெள்ளியோ பொன்னாம் என்பர் . அப்படி மட்டமான 
உலோகம் உயர்ந்த பொன்னாகுமானால் வேறு எந்த மருந்தாலும் 
தீராத உடற்பிணிகள் தீர்ந்து அது உயர்ந்த நிலையை அடையும் 
என்பது சித்தர்களின் துணிபு . அம் முறைகளைக் கூறும் நூல்களைப் 
படிப்பவர்கள் யாவரும் தங்கம் செய்யும் ஆசையால் அந்த மருந்து 
களை முறைப்படி செய்து அந்த மருந்துகளின் உதவியால் , தீராத 
தெனக் கூறப்படும் நோய்களை யெல்லாம் தீர்த்து மிக்க செல்வத் 
தையும் புகழையும் அடையட்டுமென்ற பெருநோக்சோடு ஓம் 

371 - B -2-16A 


244 


முறைகளைக் 


கூறிச் சென்றனர் . அவ்வாறு கூறும் சித்தர்கள் 
யோக முறைகளையும் , ஞான உபதேசத்தையும் இடையிடையே 
கூறி வற்புறுத்தியும் வந்துள்ளார்கள் . 


அவ்வண்ணம் யோக ஞானத்தை ஒவ்வொரு சித்த மருத்து 
வனும் கற்றுப் புலமை பெறும் மருத்துவத்துக்கு முதற் படியாக 
மனங்கொண்டு அந்நெறிகளினின்றும் 

வழுவாமல் 
வேண்டுமென்பது சித்தர்களின் குறிக்கோளாகும் . 

இருக்க 


யோக சித்தியும் ஞானப் பெருக்கு மடைந்தவருக்கு மூவகை 
ஈடணையும் தோன்றாது . அத்தகையோர் பொன் 

முதலான 
வைகளை வெறுத்து ஒதுக்கிவிடுவர் . ஆகவே செல்வத்துக்குத் 
தமிழில் வெறுக்கை என்ற பெயர் 

உண்டாயிருப்பதும் 
குறிப்பிடத்தக்கது . 


யோக சித்தியும் ஞான சித்தியும் அடைந்த பேர்களுக்கு 
வாதசித்தி தானே சித்திக்கு மென்பதற்கும் , 

பேராசைப் 
பட்டு இரச மென்றலைபவர்க்கு , இரசவாதம் சித்தியாது 
என்று நம் புராணங்களில் சான்றுகள் காணப்படுகின்றன . 


வாத 


ALE 


245 


சித்தர் மருந்துகள் ஆக்கும் அடிப்படை 


விதிகள் . 


( அ ) வா தசித்தி . - சித்தர் எனப்பட்ட பெரியோர்கள் பற்பல 
விதமான மருந்துகள் செய்தனர் . அவர்களுடைய மருந்து 
சரக்குகள் 


( 1 ) தாவர வர்க்கங்களிலிருந்து - கிழங்கு , 

வேர் , தண்டு , 
காய் , பழம் , விதை , இலை , பூ , பால் , சாறு , பட்டை போன் 
றவைகளும் ; 


( 2 ) இயங்கு முயிரினங்களிலிருந்து - மாமிசம் , நிணம் , என்பு , 
நகம் , தோல் , சிறகு , பால் , கழிவுப் பொருள்கள் முதலானவை 
களும் ; 


( 3 ) கனிப்பொருள்களாகிய உலோகம் , இரசம் , உபரசம் , 
உப்புகள் , பாடாணங்கள் முதலானவைகளும் ஆகிய மூவகைப் 
பிரிவுகளிலிருந்தும் கிடைக்கின்றன . 


உடலைக் 


வகை 


மேற்கண்டவற்றுள் தாவரங்களிலிருந்தும் , இயங்கும் உயி 
ரினங்களிலிருந்தும் கிடைக்கக் கூடிய 

மருந்து 

சரக்குகள் 
விரைவில் கெட்டும் , செயலிழந்தும் , சக்தியின்றியும் , நாளடை 
வில் வேறு சிறு கிருமிகள் பூச்சிகள் போன்றவைகளுக்கு உணவாய் 
அழிந்தும் போய் விடுகின்றன . சித்தர்கள் இவ்வுண்மையைப் 
பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னரே கண்டு பிடித்தார்கள் . 
உலோகங்கள் இரசம் , உபரசங்கள் , 

ரசம் , உபரசங்கள் , உப்புகள் ( முதலானவை ) 
பல்லாண்டு காலம் அழியாமலும் , கெடாமலும் இருப்பதைக் 
கண்டு அவற்றிலிருந்து மருந்துகள் செய்தால் அம் மருந்துகளும் 
பல்லாண்டுக்காலம் வீரியத்துடனிருந்து உடற் பிணியைத் தீர்த்து 

காக்குமென்று ஊகித்து , அவற்றைச் சீரணமாகாத 
நிலையிலுள்ளவைகளை அளவுப்படி உண்டால் சீரணமாகும் 
யாகவும் , அவற்றின் விடத் தன்மை மாறி உடலில் புகின் 
அமுதம் போலத் தொழில் செய்பவைகளாகவும் மாற்ற , பற்பல 
வழி முறைகளைக் கையாண்டனர் ; அவற்றில் வெற்றியும் பெற் 
றனர் . இவ்வகை முயற்சியையே வாதம் என்றனர் . 

மானிட உடல் அழிந்தொழியும் தன்மையுடையது . 
இந்த உடலே மனிதர்களுக்கு அழியா இன்பம் என்னும் உறுதியை 
படைய ஒரு சாதனமாய் அமைந்துள்ளது என்பதை , 
* தான் விளைக்குங் கருஞ்சேற்றைக் கழுவி நீக்குந் 

தண்புனல் போல் இருவினைக்குந் தனுவாய் நின்ற 
ஊன் விளைக்கும் ஒழிக்கும் எனும் முறையா 

உடலிருந் தன்றோ உறுதி பயக்கவேண்டும் . 
என்ற பெரியோர் வாக்காலும் 


ஆனால் 


லிந்த 


246 


ரசம் , 


தம் ஞானச் சக்தியாலும் கண்டு கொண்ட சித்தர்கள் அழியும் 
தன்மை வாய்ந்த மூலிகை மற்று முள்ள உயிரினங்களிடமிருந்து 
டைக்கக் கூடிய 

சரக்குகளைக் 

கொண்டு உலோகம் , 
உபரசம் ஆகியவற்றை நம் உடலுக்கு உறுதியையும் , அழியாத் 
தன்மையையும் , நிலைத்திருக்கும் தன்மையையும் தரவல்லதான 
மருந்துகளாய்ச் 

சய்து அவற்ை உண்டு உடலை நெடு நாள் 
இருக்கச் செய்து யோக ஞான 

ன நெறிகளில் முழுமையாக ஈடுபட்டுப் 
பிறவிப் பிணியாகிய முதற் பிணியை நீக்கிக் கொண்டால் இறத்தல் 
என்னும் இரண்டாம் பிணியை வராமல் தடுத்துத் தீராப் பிணி 
களாகிய அவை இரண்டிலிருந்தும் விடுதலையடையலாம் எனக் 
கருதினார்கள் . 

அக்கருத்து மிக்க முயற்சியைத் தூண்டியது . 
அதன் விளைவாகத் தாவரம் மற்றும் இயங்கும் உயிரினப் பொருள் 
களிலிருந்து கிடைக்கும் பொருள்களிருந்து செய்யவல்ல உள் 
மருந்துகள் புற மருந்துகள் ஆகியவற்றைச் செய்யத் தலைப்பட்டு 
அத்துடன் திருப்தியடையாமல் அப்பொருள்களின் உதவி கொண்டு 
உலோகம் , 

இரசம் , உபரசம் , உப்பு , 

உப்பு , பாடாணம் ஆகியவை 
களைத் தக்க மருந்துகளாகச் செய்து உட்கொள்ள வழிமுறைகள் 
கண்டு பிடித்தனர் . அவற்றைத் தக்க முறையில் தாமே உ 

உட் 
கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து காட்டியும் , தம்மிடம் 
மருத்துவத்துக்கும் , மருத்துவம் பயிலுவதற்கும் அன்னியவர் 
களுக்கும் , தாம் கண்ட இன்பம் இவ்வுலகமும் கண்டு துய்த்திடல் 
வேண்டும் என்ற பரந்த உள்ளங் கொண்டு , தம்முடைய மருந்து 
களைக் கொடுத்து உதவியும் தாம் கண்ட உண்மைகளை உபதேசித் 
துத் தம் கைப்படச் செய்து காண்பித்தும் தம் சீடர்களைக்கொண்டு 
செய்வித்தும் உலகுக்கு நற்றொண்டு செய்து வந்தனர் . 
அவர்கள் முயன்று செய்த உலோக 

இரச , உபரச , உப்பு , 
வகைகள் யாவும் பற்பங்கள் , செந்தூரங்கள் , 
ணங்கள் , கட்டுகள் , களங்குகள் , குருகுளிகை போன்ற உயர்ந்த 
மருந்துகளாக மிளிர்ந்தன அவற்றின் உதவியால் உடற் பிணி 
களில் தீரா நோய் என்று கூறப்படும் பற்பல பெரு நோய்களைத் 
தீர்ப்பதில் வெற்றி கண்டனர் . அவர்கள் . முதலில் ஊகித்த 
படியே உடலை நீண்ட நாள்கள் நல்ல நிலையில் இயங்க வைத்துக் 
காய சித்தியில் வெற்றி கண்டனர் . மற்றும் யோக சாதனையில் 
வெற்றி கண்டு 

அதன் பயனாக யோக சித்தி பெற்று முக்காலமும் 
உணரும் ஆற்றலையும் , 

ஊன் பொறிகளின் அடக்கத்தால் நுண் 
பொருள்களின் இயக்கத்தைக் கையாள ஆற்றல் பெற்றனர் . அந்த 
ஆற்றலால் இயல்பாகக் கண் , காது , மூக்கு , நாக்கு , தோல் ஆ 
வற்றுக்குப் புலனாகாத நுண்ணிய விடயங்களை அறிந்து அவற்றை 
தம் நூல்களில் பதிப்பித்தும் , தம் சீடர்களுக்குக் காண்பித்தும் 
வந்தார்கள் . 


பாடாண 


சுண 


ஆகிய 


மேலும் தாங்கள் செய்த மருந்துகள் யாவும் நல்ல முறையில் 
முடிந்துள்ளனவா என்பதைப் பரீட்சித்துப் பார்க்க அவற்றைத் 
தாம் பிரம் , ஈயம் , நாகம் போன்ற மட்டமான உலோகங்கள் 
உருகும்போது அவற்றின் எடைக்கு நூற்றுக்கு ஒன்று , ஆயிரத் 
துக்கு ஒன்று , 
ஒன்று , பத்தாயிரத்துக்கு 

விகிதத்தில் 
கொடுத்தால் உயர்ந்த உலோகமாகிய தங்கம் அல்லது வெள்ளி 

மாற்று மென்ற உண்மையைக் கூறியுள்ளனர் . அவ்வாறு 


ஒன்று என்ற 


IUT 45 


247 


நல்ல 


செந்தூர , 


முறையில் முடிந்ததான பற்ப , 

சுண்ணம் 
யாவும் மிக்க மட்டமாகிய இவ்வுடலையும் உயர்ந்தவைகளாகவும் 
நெடுநாள் நிலைத்திருக்கவும் செய்யுமென்று 

நாட்டி 
னார்கள் . 


நிலை 


சித்தர்கள் காலத்தில் பொருள்களின் அணு மாற்றத்தைக் 
கண்டு பிடித்து , மிக்க சாந்தமான முறையில் அவற்றை இயங்கச் 
செய்து பல ஆக்க வேலைகள் செய்துள்ளனர் . அவ்வகை ஆக்க 
வேலைகள் அவர்களுடைய ஆன்ம சக்தியாலும் , மூலிகை , குளிகை 
குருசுண்ணம் முதலான மருந்து சக்தியாலும் நிகழ்த்தியுள்ளார்கள் 
என்பதை அவர்களின் நூல்கள் வாயிலாக அறியலா . 

சித்தர்கள் , நெருப்புக்குப் புகைந்து ஓடக்கூடிய தாகிய சரக்கு 
கள் - இரசம் , நாகம் , இலிங்கம் , பாடாணம் முதலியவற்றை 
நெருப்புக்கு ஓடவொட்டாமல் தடுத்தும் , நீரில் கரைந்து போகக் 
கூடியதும் நெருப்புக்கு நில்லாது வெடித்துச் சிதறக் கூடியது 
மாகிய உப்புவகைகளைக் கட்டி நீரில் கரையாமலும் நெருப்புக்கு 
வெடிக்காமல் உருகி , ஆறவிட்டவுடன் இறுகி மணியாக மாறும் 
படிச் செய்யவல்ல முறைகளைக் கண்டு பிடித்து அவ்வாறு கட்டுண்ட 
சரக்குகளைப் பற்பம் , செந்தூரம் 

முதலான மருந்துகளாகச் 
செய்து உலகினர்க்கு உடற் பிணிகளையும் உளப் 

பிணிகளையும் 
ஆசறத் தீர்த்தனர் . அவ்வாறு 

அவ்வாறு அவர்கள் மருந்து செய்யக் 
கையாண்ட முறைகளில் சில : 


அவை 

( 1 ) ஏக மூலிகைப் பிரயோகம் 
( 2 ) மாரணப் பிரயோகம் 
( 3 ) திராவகப் பிரயோகம் 
( 4 ) செய்நீர்ப் பிரயோகம் 
( 5 ) முப்புச் சுண்ணப் பிரயோகம் 


என்பவைகளாம் . 


( 1 ) ஏக மூலிகைப் பிரயோகம் 


சில சரக்குகளை ஐம்பூதக் கூட்டுறவின் முறைப்படி சேர்த்து 
மருந்தாக முடித்துப் பயன்படுத்து தலாம் . 


( 2 ) மாரணப் பிரயோகம் 

இது ஒரு சரக்கின் சத்துரு ( பகை ) மித்துரு ( நட்பு ) சரக்குகளை 
யறிந்து , அச்சரக்கைப் பகைச் சரக்கால் மடித்து நட்புச் சரக்கால் 
உயிர்ப்பித்தலாகும் . இவ்வகைச் செய்கையால் ஒரு பொருளின் 
உருவத்தை ( அணுக்களின் கட்டுக் கோப்பை ) மாற்றிப் 
உண்டான மருந்துக்கு முதற் பொருளின் நட்புச் சரக்கைக் 
கொடுத்து உரங் கொடுத்தலாம் . 


பின் 


248 


( 3 ) திராவகப் பிரயோகம் 


இது சில உப்புகளைப் பஞ்ச பூத முறையையறிந்து அளவுப் 
படிக் கூட்டித் திராவகப் பானை 

( அதற்கெனவே சிறப்பாகச் 
செய்வித்த திராவகப் பானைகள் ) களிலிட்டு அடுப்பின்மேல் 
வைத்துக் காய்ச்சித் திராவகம் இறக்கிக் கொள்ளல் . 

இவ்வாறு 
இறக்கிய திராவகத்தைக் கொண்டு சரக்குகளை மடிய வைத்துப் 
பற்ப , செந்தூர , சுண்ணங்களாகச் செய்து கொள்வதாம் . இதற்கு 
எடுத்துக் காட்டு வெடியுப்புத் திராவகம் , சுங்கத் திராவகம் 
முதலியன . 


( 4 ) செய்நீர்ப் பிரயோகம் 

சில சரக்குகளை முறைப்படி சேர்த்து , அவற்றை நீர் வடிவாக்கி 
அவ்வகைச் செய் நீர்களின் உதவியால் நெருப்புக்குப் புகைந்தோ 
டும் சரக்குகளாகிய உபரச பாடாணங்களை ஓடா வண்ணம் தடுப் 
பதற்குப் பயன்படுத்துவதாம் . இவ்வகைச் செய் நீர்க்கு உதா 
ரணம்- வெடியுப்புச் செய்நீர் , அண்ட வெருக்கன் செய்நீர் 
போன்றவை . 
( 5 ) முப்புப் பிரயோகம் 
இது பூநீறு எனப்படும் ஓர் 

ஓர் உப்பைச் 

சுண்ண 

வடிவாக்கி 
உபயோகிக்கும் முறையாம் . இது போல முப்பு முறைகள் 

முப்புவைப் பற்றி முன் கூறியுள்ளதையும் கவனிக்கவும் . 
குறிப்பு.- சிலர் குருபற்பம் , குரு தாமிரம் , துருசுகுரு 
வெவ்வேறு சுண்ணங்களைத் தாம் செய்யும் மருந்துகளில் சேர்த்துச் 
செய்வர் . சிலர் எல்லா மருந்து கட்கும் வன்மை 

கொடுக்கும் 
பொருட்டுப் பூநீற்றைச் சுத்தி செய்து நெய்ப்புத் தன்மையைப் 
போக்கி உபயோகிப்பதுண்டு. 


உள . 


என 


இவற்றிற்கு எடுத்துக் காட்டுகளாக அனேக முறைகள் குண 
பாடம் ( தாது வர்க்கம் ) என்ற நூலில் காணலாம் , 


( ஆ ) காயசித்தி ( உடற்சித்தி ) 

சித்தர்கள் உடற்பிணிக்கு மருத்துவம் செய்யத் தேவைப் 
பட்ட மருந்துகளை மட்டும் கண்டு பிடிக்கவில்லை . 

அவாகள 
மனப் பிணிகளைக் குணப்படுத்தும் மருந்துகளாகிய யோக நெறி 
களையும் , ஞான நெறிகளையும் செப்பனிட்டு அதன் வழி நடந்தும் 
மக்களுக்கு உபதேசித்தும் வந்தனர் . மேலும் இவர்கள் மீண்டும் 
மீண்டும் பிறந்தும் இறந்தும் அல்லலு றாமல் அவ்விரு தீராப் 
பிணிக்கும் அரு மருந்தாகிய முத்தி நிலையை சிவசீவ ஒன்றிப்பு , 
இரண்டறக் கலத்தல் , அத்துவித சித்தி , தூய விடுதலை 
அடைவதைத் தம் முக்கியக் 

குறிக்கோளாகக் கொண்டு ஆய்ந் 
தனர் . தம் குறிக்கோள் முட்டின்றி வெற்றியுடன் 

அடைய 
உளச் சித்தி , உடற் 
, சித்தி ( காய சித்தி ) ஆகிய 

ஆகிய இரண்டும் 


249 


நல்ல படியாக எய்தினால் தான் இவர்கள் அமிர்த சித்தி என்னும் 
இறவாத நிலையைப் ( இது அருவ சித்தி , உருவ சித்தி , அருவுருவ 
சித்தி என மூன்று வகைத்து ) பெற இயலும் என்பதைக் கண்டு 
கொண்டனர் . இவ்வகைச் சித்திகளைப் பெற முயல வேண்டின் 
உடல் நன்னிலையில் காயசித்தி பெற்றிருத்தல் வேண்டும் என்பதை 
உணர்ந்து அதையடைய மிக முயன்று முன் கூறியது போலப் 
பற்பல மருந்துகள் செய்து வாத சித்தி பெற்றனர் . வாத 
சித்திக்காகச் சித்தர்கள் மிக்க அலைய 

அலைய வேண்டிய நிலை ஏற்படு 
மென்பது கூறாமலே விளங்கும் , இவ்வளவு அலைச்சலும் உட 
லானது அழியாது நிலைத்து நிற்கும் சாதனங்களைப் 

பெரிதும் 
தேட இன்றியமையாத சாதனமாயிற்று . 


தேக மியாதானு மொரு சித்தி பெறச் சீவன் முத்தியாகு 
நெறி நல்ல நெறி எனத் தாயுமான அடிகளாரும் , நரை , 
மரண , மூப்பறியா நல்லுடம்பினரே நற்குலத்தாரென அறியீர் 
என்றும் செத்திறந்து போய்க் கதியைப் பெற நினைந்தே 
ஏமாந்த பேதையைப் போல் எனை நினை யேல் என இராமலிங்க 
அடிகளாரும் கூறியிருப்பதை நோக்குவோர்க்குச் சித்தர்களின் 
குறிக்கோள் நன்கு விளங்கும் . த்தகைய காய சித்தி பெறச் 
சித்தர்கள் காயகற்பமென்ற ஒரு முறையைக்கண்டு பிடித்துள்ளார் . 
காயம் என்பது உடல் ; கற்பம் என்பது ஒரு கால அளவு . அதைப் 
பற்றி , சிறிது ஆய்வோம் . 


நாள் . 


ஒருவர் அரசு அலுவலராக பணியாற்ற அவருடைய 25 ஆம் 
வயதிலிருந்து 55 வயது முற்றும் வரை மொத்தம் 30 ஆண்டுகள் 
அலுவலர் வயதாம் . அதே போலப் பிரமன் என்ற படைத்தல் 
தொழிலர் பணிபுரிய உள்ள கால அளவு கற்பம் எனப்படும் . இது 
கணக்கிடப்படுகிறது . 

நரருடைய ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு 
இது போலத் தேவர்களுடைய ( 365 நாட்கள் ) ஆண்டைக் 
கணித்து அத்தகைய ஆண்டுகள் ( தேவ ஆண்டு ) நூறு கொண்டது 
பிரமனுக்கு ஒரு நாளாம் . அவ்வாறு நூறாண்டு காலம் ( பிரம 
ஆண்டுகள் ) ஒரு பிரமன் தன் பிரமப் பட்டத்தில் இருந்து படைத் 
தல் தொ 
தாழில் செய்வர் . அந்த காலந்தான் கற்பம் ( கல்பம் ) 
என்று கூறப்படுகிறது . இதிலிருந்து 

பிரம் 

கற்பம் போல 
நீண்ட நாள்கள் மனிதன் உடலுரத்துடன் 

பிணிகளின்றி வாழ 
நோக்கத்தோடு அத்தகைய செயல் திறமுள்ள 
மருந்துகளைச் செய்து வைத்தால் அவை கற்ப மருந்துகள் எனப் 
படும் . 


வகை 


தரும் 


வ்வகைக் கற்ப மருந்துகளைச் சித்தர்கள் மூலிகைகளாலும் , 
உலோகங்களாலும் , இரசம் , உபரசம் , உப்பு , பாடாணங்கள் 
ஆகியவற்றாலும் செய்து பலன் கண்டுள்ளார்கள் . 


தனி மூலிகைக் கற்பம் ,, பல மூலிகைகளைக் கொண்டு செய்த 
சூரணம் , இளகம் , இரசாயனம் போன்ற கூட்டு மருந்துகளாலான 
கற்பட் கனி உலோக பற்ப செந்தூர முதலான கற்பங்கள் , 


250 


உள . 


உலோகங்கள் கூடிய கற்பங்கள் , தனி இரசத்தாலான 
மருந்து கற்பங்கள் , உபரச கற்பங்கள் , உப்புவகைக் கற்பங்கள் , 
எனப் பலவகைக் கற்பங்கள் 

அவற்றின் விரிவுகளைப் 
போகர் கற்பம் முந்நூறு போகர் ஏழாயிரத் தின் முதலா மாயிர 
தின் பின் பாதியிலும் , தேரையர் யமகத்தில் முதலிலே சில 
பாடல்களிலும் கண்டு கொள்ளலாம் . 


மேலும் அப்பெரியோர்கள் இரசத்தை மணியாகக் கட்டி 
உறுதி படச் சாரணை பல செய்து அந்த இரச மணியைத் தங்கள் 
சித்திக்கு வேண்டிய வழியில் பயன் படுத்தி வந்தனர் என்பதைப் 
போகர் ஏழாயிரத்தில் மூன்றாம் ஆயிரத்தில் மிக்க விரிவாக்க் 
காணலாம் . 

மற்றும் பல வாத காவியங்களிலும் கூறப் பெற் 
றுள்ளது . 

சித்த மருத்துவ நூல்களில் சிறப்பாகக் காணப்படும் கட்டு , 
களங்கு , உருக்கு , சத்து எனக் கூறப்படும் உள் மருந்து வகைகள் 
வட நாட்டு வாகடங்களில் காணப்படா என்பது குறிப்பிடத் 
தக்கது . 


மேலும் சித்த மருத்துவத்தில் சரக்கு வைப்பு என்னும் ஒரு 
கலை வழக்கிலிருந்து வருகிறது . இயற்கையாகக் காணப்படும் 
உப்புகள் , உபரசங்கள் , பாடாணங்கள் ஆகியவற்றைச் செயற்கை 
யாகச் செய்வது தான் சரக்கு வைப்பு எனப் பெறும் . இக்கலை 
வேறு வகை இந்திய மருத்துவ முறைகளில் காணக் கிடைக்காதது . 
இதனை முதன் முதலாகக் கண்டு பிடித்தவர்களும் கையாண்டு 
வருபவர்களும் சித்தர்களேயாவர் . இத்தகைய சரக்கு வைப்பு 
முறைகளைப் போகர் ஏழாயிரம் , அகத்தியர் அமுதக் கலை ஞானம் , 
சட்டமுனி சரக்கு வைப்பு , மச்சமுனி பெருநூல் 
மச்சமுனி திருமந்திரம் 

எண்ணூறு , 

பாண்ட வைப்பு என்னும் 
நூல்களில் மிக விரிவாகக் காணலாம் . 


எண்ணூறு , 


சித்தர்கள் மருந்துகளாக்கிப் பயன்படுத்திய தாதுப் பொருள் 
கள் தொடக்கத்தில் கூறியது போல இரசம் , உலோகம் , கார 
சாரம் , பாடாணம் , உபரசம் என ஐவகையாகக் கூறலாம் . 


காரசாரங்களிலும் , பாடாணங்களிலும் இயற்கை செயற்கை 
யென இருவகை உண்டு . 


( 1 ) இரசம் - இரசத்தில் ஐந்து விதம் உண்டு . அவை இரசம் , 
இரசேந்திரம் , பாரதம் , சூதம் , மிசிரகம் என்பனவாம் . இதனைப் 
போகர் ஏழாயிரம் - இரண்டாமாயிரம் 756 ஆம் பாடலினாலும் 
அதன் குணங்களை 757 முதல் 

757 முதல் 764 வரையிலுள்ள பாடல்களி 
னாலும் அறியலாம் . 


( 2 ) உலோகம் - இதில் தனி உலோகம் , கலப்பு உலோகம் என 
ருவகையுண்டு . அவற்றுள் தனி உலோகங்கள் சித்தர் நூலில் 
கண்டவாறு தங்கம் , வெள்ளி , செம்பு , துத்தநாகம் , இரும்பு . 


251 


சில 


சப்த 


வள்ளீயம் , காரீயம் என ஏழாம் . கலப்பு உலோகங்கள் 
வெண்கலம் , பித்தளை , தரா என்பன வாம் . உருக்கு என்பது 
இரும்பின் 

வனகயே யா யினும் அதையும் ஒருவகை உலோகமாகச் 
ல நூல்கள் கூறும் . வேறு சிலர் தண்டவாளத்தையும் ஒரு 
தனி உலோகமாகக் கூறுவதையும் காணலாம் . மேற்கூறிய 
உலோகங்களின் தனி உலோகக் கூட்டாகப் பஞ்ச லோகம் , 
லோகம் என்றுங் குறிப்பிடுவர் . நவ லோகம் என்றால் அதில் 
ஏதாவது இரு கலப்பு உலோகங்கள் இடம் பெறுமென்றறிக . 
( 3 ) காரசாரம் ( உப்பு வகைகள் ) . இவை 

மொத்தம் 
இருபத்தைந்தாம் . அவற்றில் இயற்கையானது பத்தும் செயற் 
கையாகச் செய்யப் பெறுவன பதினைந்து மாம் . 

( அ ) இயற்கைக் கார சாரங்கள் - சூடன் , சீனம் , பூநீறு , 
வளையலுப்பு , பச்சைக் கற்பூரம் , கல்லுப்பு , கறியுப்பு , பொன் 
னம்பர் . மீனம்பர் , கடல் நுரை எனப் பத்தாம் . 

( ஆ ) செயற்கைக் காரசாரங்கள் .-- இந்துப்பு , பொட்டி 
லுப்பு , வெண்காரம் , 

துருசு , 

யவாட்சாரம் , நவாசாரம் , ச 
திச்சாரம் , ஏகம்பச்சாரம் , கெந்தியுப்பு , எள்ளுப்பு , கந்தக 
லவனம் , காய்ச்சுப்பு , பிடாலவணம் , சிந்துலவணம் , 

காசி 
லவணம் எனப் பதினைந்தாம் . 

TONG 
(( 4 ) பாடாணங்கள் . - இவை மொத்தம் அறுபத்து நான்கு . 
இயற்கைப் பாடாணங்கள் முப்பத்திரண்டு 

என்றும் , 
செயற்கைப் பாடாணங்கள் முப்பத்திரண்டு என்றுங் கூறப் 
படும் . 


அவை 


சிரபந்த 


இயற்கை முப்பத்திரண்டு-- 
கறடக பாடாணம் , கோளக பாடாணம் , 

சூதபாடாணம் , 
மிரு தாரம் , கந்தகம் , வீரம் , வைக்கிராந்தம் , தாலம்ப 
பாடாணம் , அமிர்த பாடாணம் , 

பாடாணம் , 
தொட்டிப் பாடாணம் , குதிரைப்பல் பாடாணம் , சங்க பாடாணம் , 
கௌரி பாடாணம் , துத்த பாடாணம் , 

பலண்டுறுகம் , காந்தம் , 
இலிங்கபாடாணம் , சரகண்ட பாடாணம் , தாளக பாடாணம் . 
மனோசிலை , ஆப்பல் பாடாணம் , சாலாங்கபாடாணம் , கற்பரி 
பாடாணம் , கற்பாடாணம் , 

அஞ்சன பாடாணம் , கச்சால 
பாடாணம் , சீதாங்க பாடாணம் , சிலாபத பாடாணம் , 

கார் 
முகிற் பாடாணம் , அப்பிரக பாடாணம் , வெள்ளைப் பாடாணம் 
என்னும் முப்பத்திரண்டு 
முப்பத்திரண்டு பாடாணங்களும் 

இயற்கைப் பாடா 
ணங்களாகும் . 


இப் பிறப்புப் பாடாணங்களின் பெயர்களைப் போகர் ஏழா 
யிரம் - இரண்டாமாயிரத்தில் 870-872 ஆம் பாடல்களில் விவரித் 
துள்ளதைக் காணலாம் . 

அரிதாரம் என்பதும் தாளகம் என்பதும் 
வெவ்வேறு என்பது இப்பாடலால் அறியக் கிடக்கின்றது . 
னும் , தற்போது அரிதாரம் என்பதே தாளகம் என்று கையாளப் 
பெறுகிறது . இதன் பேதம் , அறியாமையே காரணமாக 

இருக்க 
வேண்டும் . 


ஆயி 


252 


செயற்கை முப்பத்திரண்டு 
புத்தோட்டுத் தொட்டி , பொற்றொட்டி , செப்புத் தொட்டி , 
எருமைநாத் தொட்டி , ஏமசிங்கி , இரத்த சிங்கி , மிருதாரசிங்கி . 
சாதிலிங்கம் , கருமுகில் , தீமுருகல் , வெள்ளை , 

சவ்வீரம் , 
கோழித் தலைக்கெந்தி , வாண கெந்தி , அரிதாரவைப்பு . பவளப் 
புற்று , கோடா சோரி , பஞ்ச 

குங்குமப்பாடாணம் 
இரத்த பாடாணம் , துத்தம் , துருசு , இரசிதம் , தைல பாடாணம் 
சூதபாடாணம் , நீலம் , கந்தகம் , 

சோரபாடாணம் , 
பாடாணம் , இலவண பாடாணம் , நாக பாடாணம் , 
இந்திர பாடாணம் என்னும் முப்பத்திரண்டும் செயற்கைப் 
பாடாணமாகும் . 


காக 


பாடான 


இச் செயற்கைப் ( வைப்பு ) 

வகைகளைப் போகர் 
ஏழாயிரம் - இரண்டாம் ஆயிரம் பாடல் 404-406இல் க 

காணலாம் .. 


5. உபரசங்கள் இவை நூற்றிருபது என்று சித்தர் நூல்கள் 
கூறும் . அதைப் போகர் ஏழாயிரம் - மூன்றாம் ஆயிரத்தில் பாடல் 
எண் 227-241 - ல் காண்க . 


பச்சை , 


காந்தம் , அப்பிரகம் , துருசு , கல்நார் , பொன் நிமிளை , 

கருங் 
கல் , செங்கல் , சுக்காங்கல் , ஈரக்கல் , சூடாலைக்கல் , கருடக்கல் . 
இராசவர்த்தக்கல் , பவழம் , வைடூரியம் , 

நீலம் , 
நாகர வண்டு , கருவண்டு , ஆமை , உவர்மண் , கற்சுவடு . 
ஓட்டின் தூள் , கற்பூரச்சிலை , காவிக்கல் , சுத்த மணல் , செம்மண் , 
சான்ன பேதி , கல் மதம் , வைரம் , முத்து , நீலாஞ்சனக்கல் , 
எறும்பு , மாக்கல் , தேக்கல் , பூநாகம் , இந்திர கோபம் , கோமேத 
கம் , புட்பராகம் , முட்டை , மயில் , எலும்பு , நண்டு , நத்தை , மான் 
கொம்பு , 

கலைக்கொம்பு , மாட்டுக்கொம்பு , ஆட்டுக்கொம்பு . 
ஆனைக்கொம்பு , கோழிக்கால் , மாட்டுக்கால் , குருந்தக்கல் , 
பன்றிக்கொம்பு , அஸ்திபேதி , மஞ்சள்கல் , தவளக்கல் , மாங்கிச 
பேதி ( மாந்த பேதி என்னும் சில நூல்கள்) , சிட்டக்கல் , வெள் 
ளைக்கல் , சுக்கான் கல் , சிலாவங்கம் , செவ்வட்டை . செம்பு 
மண் , மீனெலும்பு , கத்தூரி, தேன் , கடல் நுரை , மயிர் , கரடி , 
மாந்தளிர்க்கல் , படிகக்கல் , தவளை , கடற்பாசி , சாலிக்கிராமம் , 
கழுதை வண்டு , நாகப்பச்சை , கருமணல் , 

வங்கமணல் . 
காந்தக்கல் , ஏமசிலை , ஏமமண் , நாகமணல் , ஈயமணல் , 
நாய்க்கட்டம் , நாகசிலை , ம 

நாகசிலை , மந்தாரசிலை , முட்சங்கு , மாங்கிஷசிலை , 
மரகதம் , குருவண்டு , கெண்டசிலை , காகசிலை , பன்றிமுள் , எலி 
முள் , வங்கசிலை , ஈயசிலை இரசிதசிலை , முத்துச்சிப்பி , பல் , உலோக 
மணல் , கிளிஞ்சல் , செம்புமலை , உரம் , வெண்கலமலை , 
வளப்பக்கல் , வெள்ளி மணல் , அயச்சிலைக்கல் , திமிங்கலம் , 
பேரோசனை , தரா மலை பித்தளை மலை , காண்டாமிருகக்கொம்பு , 
புற்றாம் பழம் , குளவிக் கூட்டு மண் , நாகச்சட்டை , புறா வெச்சம் . 
மின்மின்னிப் பூச்சி , மாணிக்கம் , 

வைக்கிராந்தம் , அன்னபேதி , 
சாத்திர பேதி , என்பவை என அறிக . இவை ஒவ்வொன்றிலும் பல 
வகையுண்டு . அதனைப் பெரு நூல்களில் கண்டு கொள்க . 


253 


10 . 


உடம்பின் அருமையும் ஓம்பும் கடமையும் , 


இவ் 


நம் உடம்பின் வெறுப்பூட்டும் உறுப்புகளையும் , 

உணர்ச்சி 
பூட்டும் பகுதிகளையும் மறைப்பதற்கு நாம் பலவகையான துணி 
களைப் பயன்படுத்துகிறோம் . ஏழைமக்கள் 

ஏழைமக்கள் எளிய உடைகளையும் 
செல்வர்கள் விலையுயர்ந்த ஆடைகளையும் அணிகிறார்கள் . 
வுடம்புக்கு ஒன்பது வாயில்கள் இருக்கின்றன . தலையிலே உள்ளன 
ஏழு வாயில்கள் . 

அவை :-வாய் , மூக்கு , கண் , செவி , என்பன . 
வாயைத் தவிர ஏனைய மூக்கு , கண் , செவி என்பன தனித்தனி 
இரண்டிரண்டு ஓட்டைகளை உடையவை . 


உணவை 


இவற்றுள் வாய் மிகவும் முதன்மையானது . இவ்வுடம்பு 
நிலைத்திருப்பதற்குக் காரணமாகிய 

உண்பதற்கு வாய் 
தான் பயன்படுகின்றது . நாம் , சோறு , பண்டங்கள் , முதலியன 
வற்றை உண்கிறோம் . பின்பு அவை செரிப்பதற்காகத் தண்ணீர்க் 
குடிக்கிறோம் . இங்ஙனமாகிய உணவு உடம்பு அழியாமலிருப்ப 
தற்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது . இதனைச் செம்மை 
யாக அமைத்து உண்டு வாழ்வது இன்றியமையாதது . உடம்புக்குக் 
கேடு வருவதெல்லாம் உணவு வழியாகவே தான் . அதனாலேயே 
தெய்வப் புலமை திருவள்ளுவ நாயனார் தமது உலகப் பொது 
மறையாகிய திருக்குறளில் உணவு என்று தனி அதிகாரம் 
வகுத்திருக்கிறார் . 


மாசு 


மேலும் , உடம்பிளுள்ள ஒன்பது ஓட்டைகளிலும் , இவ்வாய் 
தான் முதன்மையானது என்பதற்கு வேறு தகுந்த காரணங் 
களும் இருக்கின்றன . நாம் நெஞ்சில் எண்ணும் நம்மைச் சேர்ந்த 
வர்கள் அறியும்படி சொல்வதற்கு வாயே முதன்மையான வாயாக 
இருக்கிறது . வாய் என்பது வழி . வாய்க்கு அடுத்து மேலே 
இருப்பது மூக்கு . அதில் இரண்டு ஓட்டைகள் இருக்கின்றன . 
அவற்றின் வழியாகவே நல்ல காற்று உடம்புக்குள்ளே போகிறது . 
உள்ளேயுள்ள கெட்ட காற்று வெளியே வருகிறது . நம் உடம்பில் 
உயிரை இருத்து கின்ற பொருள் இருத்தம் என்று பெயரிடப் 
பெற்றிருக்கிறது . அந்த இருத்தம் 

நீங்கி 

நல்லபடியாக 
எப்போதும் இருந்தாதல் வேண்டும் . அதற்குக் காற்று இன்றி 
யமையாததாக 

இருக்கின்றது . காற்றில் எரிப்பகுதி ( Oxygen ) 
உள்ளது . அது பிராணவாயு என்றும் பெயர் பெறும் . ஏனெனில் 
பிராணன் என்று சொல்லப்படும் உயிர் உடம்பில் இருப்பதற்கு 
இது தான் முதற்காரணமாக இருக்கிறது . நாம் மூக்கு வழியாக 
உட்கொள்ளும் காற்றில் பெரும்பகுதியாக இருக்கும் இவ்வுயிர் 
காற்று நம் மார்பிலுள்ள ஈரற்குலைகளில் பாய்கிறது . 

பாய்ந்து 
உடம்பிலுள்ள அசுத்தப் பொருள்களை அடித்துக் கொண்டுவரும் 
இருத்தம் அங்கே வந்து பாயும் பொழுது அதிலே உள்ள அசுத் 
தத்தையெல்லாம் தான் எடுத்துக்கொண்டு அதனைச் சுத்தமாக்கி 


254 


விடுகிறது . அங்ஙனம் சுத்தம் செய்யப்பெற்ற இருத்தம் நம் 
மார்பின் இடப்புறத்திலிருக்கிற ஒரு கருவியில் வந்து சேருகிறது . 
கருவி என்பது அயம் . இங்ஙனம் சுத்தமாக்கப்பட்டு தன்னிடம் 
வந்து விடுகிற இருத்தத்தை இக்கருவி நரம்புகளின் வழியாக உடம் 
பெங்கும் பாய்ச்சுகிறது . அதனால் இந்தக் கருவிக்கு இருத்தயம் 
என்று நம் முன்னோர்களால் பெயர் வழங்கப் பெற்றிருக்கிறது . 


இருத்தத்தைச் சுத்தமாக்கி அதிலிருந்த கரிப் 

பகுதிகளைக் 
கவர்ந்து கொண்ட காற்று , தான் , உள்ளே நுழைத்த வழியாகிய 
மூக்கின் வாயிலாகவே வெளியே வருகிறது . அங்ஙனம் உடம்பி 
னுள்ளிருந்து வருகின்ற அசுத்தக்காற்றில் ( Carbonic Acid Gas ) உள்ள 
கரிப்பகுதிகளைச் செடி , கொடி , மரங்கள் , உண்டு சுத்தமாக்கு 
கின்றன . இங்ஙனமாக உடம்பில் உயிர் நிலைப்பதற்கு அடிப்படைக் 
காரணமாக இருக்கின்ற காற்று உடம்பினுள்ளே போகவும் , வர 
வும் மூக்கின் ஓட்கைள் வழியாக இருக்கின்றன . இந்தக்காற்றை 
ஒழுங்குபடுத்தும் பயிற்சியே யோகம் . இந்த யோகப் பயிற்சி 
உடம்பில் , உயிர் நீண்ட நாள் வாழ்வதற்கு வழி செய்கின்றது . 
இவ் யோகப்பயிற்சி செய்யும் முனிவர்கள் யோகிகள் ; அவர்களே 
சித்தர்கள் . 


மூக்கின் வழியாகக் காற்று ஓடிக்கொண்டிருப்பதால் தான் உடம் 
பில் உயிர் இருக்கிறது . உடம்பில் உயிர் இருக்கிறதா என்பதை 
அறிந்து கொள்வதற்குச் சாதாரண மக்கள் செத்துக் கொண் 
டிருக்கும் உடம்பின் மூக்கில் கை வைத்துப் பார்க்கிறார்கள் . 
மூச்சு அடிபடுவது அறவே நின்றுவிட்டால் , உடம்பைச் செத்துப் 
பிணமாகிவிட்டது எனக் கூறுகிறார்கள் . சில வேளைகளில் மூக்கடைப் 
பான் முதலிய சில நோய்களின் காரணமாகக் காற்றுப்போகாமல் 
மூக்கு அடைத்துக்கொள்ளும் . அவ்வேளைகளில் 

காற்று 
வழியாக உள்ளே போவதும் வருவதுமாக இருக்கும் . ஆதலினா ல் 
உயிர் உடம்பில் நிலைப்பதற்கு முதன்மையான காரணம் 

அதற்கு அடுத்தபடியாக உள்ளது மூக்கு தான் . வாய் 
சுவை அறிகிறது . மூக்கு மணம் அறிகிறது . மூக்குக்கும் வாய்க்கும் 
இயல்பாகவே தொடர்பு அமைந்துள்ளது . 


வாய் 


வாய் 


தான் . 


உள்ளது - 


இவற்றுக்கு மேலே உள்ள ஓட்டைகள் இரண்டும் கண் ணென்று 
பெயர் பெறுவன . நாம் பொருள்களைக் காண்பதற்கு இவையே 
துணையாக இருக்கின்ற காரணத்தால் கண் என்று பெயர் பெற் 
றன . அவரவர் கையினால் அவரவர் உடம்பு எட்டுச் சாண் , 

அந்த உடம்புக்குத் தலைமையாக இருப்பது தலை . 
வேறு எந்த உறுப்பு இல்லாமற் போனாலும் உடம்பு இயங்கும் . 
ஆனால் , தலையில்லாமல் உடம்பு இயங்காது . இங்ஙனமாகத் தலை 
மை பெற்றிருப்பதனாலேயே , அந்த உறுப்பு , தலை என்று பெயர் 
பெற்றது . இந்தத் தலைக்கும் தலைமை தாங்குவது கண் 

இக்கண் 
இல்லாமற் போனால் நம் உடம்பின் உறுப்புகளைக் காண்பதும் 
நாம் உண்ணும் உணவுகளைக் காண்பதும் , மற்றுமுள்ள 
பொருள்களைக்காண்பதும் , ஓரிடம் விட்டு மற்றோரிடம் போவதற்கு 
வழி காண்பதும் முட்டுப்படும் 


உலகப் 


255 


நமக்கு நல்லறிவு ஊட்டுவன மேலோர் நூல்கள் . 

நூல்களைக் 
கொண்டு தான் பண்பட்ட வாழ்க்கை அமைதல் 

வேண்டும் . 
வாழ்க்கைத் துறைகள் எண்ணிறந்தன. கல்வி , இயந்திரம் , அரசு 
முதலாக வாழ்க்கைத்துறை பலவகைப்படும் . அவற்றையெல் 
லாம் விளக்கிக் காட்டுவன அவ்வத்துறை மேலோர் நூல்கள் . 
சட்டத்துறையில் பணியாற்றுபவர் நீதிபதிகள் , வழக்குறைஞர் 
முதலியோர் . 

மின் துறை , சாலைத் துறை , முதலியவற்றுள் பணி 
யாற்றுபவர் பொறிஞர் . அவ்வத்துறைக்கு வேண்டிய பணி 
யாளர் அவ்வவ்வற்றிற்கு உரிய நூல்களைப் பயின்று பட்டம் பெற்ற 
வர்களாக இருத்தல் வேண்டும் . அவ்வாறாகவே , வைத்தியத் 
துறையிற் பணியாற்றுகிறவர்களும் , ஆண்டுகள் வைத்திய 
நூல்களைப் பயின்று பட்டம் பெற்றவராதல் இன்றியமையாதது . 
இங்ஙனமாகிய வாழ்க்கைத் துறைகளிலே 

இறங்கி 
பயின்று தகுதியுடையவராவதற்குக் கண்களே முதன்மைக் கார 
ணம் . 

அதனாலேயே திருவள்ளுவ நாயனார் தம் தெய்வத் திருக் 
குறளில் பின் வருமாறு திருவாய்மலர்ந்தருளியிருக்கின்றார் . 

கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு 
புண்ணுடையர் கல்லாதவர் . 


நூல்களைப் 


அதனாலேயே கல்விக்கு அடிப்படையான எழுத்துகளைச் சொல்லி 
வைக்கும் ஆசிரியரைத் தெய்வத்துக்கு ஒப்பாக நம் முன்னோர் 


கருதினர் . 


- எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும் . 


கண்ணின் முதன்மையைக் காட்டுவனவே பின் வரும் முது மொழி 
களும் : 


எண்ணும் எழுத்தும் கண் ணெணத் தகும் . 


எண் ணெண்ப ஏனை எழுத் தென்ப இவ்விரண்டும் 
கண்ணென்ப வாழும் உயிர்க்கு . 

--திருக்குறள் . 


கண் 


படியா தவனுடைய ஊனக்கண் . ( ஊனம் - குறைபாடு ) 
கற்றவனுடைய கண் ஞானக் கண் . ஆண்டவனைப் பற்றி அறிந்து 
பத்தி செய்து அவனை யடையும் பத்தி நெறியைக் காட்டும் கண் 
ஞானக் கண் . 


கண் ஓடி அடையும் நுனியில் இருப்பது காது . ஒலி அறிவு 
திலேதான் உள்ளது உலக வாழ்க்கைத் துறை நூல்களையும் , 
றைவன் திருவடியை அடைய வழிகாட்டும் ஞான நூல்களையும் , 
ஆசிரியரிடம் கேட்டு நன்னமை அடைவதற்குப் பெருந்துணையாக 
இருப்பன செவிகளே . இப்பெரும் பயனைத் தரும் காரணத்தி 
னாலேயே செய்வப் புலமைத் திருவள்ளுவ நாயனார் பின்வருமாறு 
கட்டளையிட்டருளினார் : 


256 


கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவற்கு 
ஒற்கத்தின் ஊற்றாம் துணை . 


உடலில் உள்ளனவாகிய வாய் -1, மூக்கு -2 , கண் -2, காது - 
2 , ஆகிய ஏழு ஓட்டைகளைக் கண்டோம் . இவை உடம்பின் பெரும் 
பகுதியாகியமுண்டத்தின் தலையில் இருப்பன . முண்டத்தின் அடிப் 
பகுதியில் இரண்டு ஓட்டைகள் உள்ளன . நாம் உண்ணும் உணவு 
இருத்தமாக மாறி உடம்பெங்கும் சென்று உடம்பை வளர்த்துப் 
பாதுகாக்கின்றது . அதில் தள்ளுபடியாகிற கட்டிப் பகுதி மலம் 
என்றும் , நீர்ப்பகுதி சிறு நீர் என்றும் பெயர் பெற்று இருவகை 

அவற்றுள் மலம் கழிப்பதற்கு ஒரு வழியும் நீர்க் கழிப் 
பதற்கு மற்றொரு வழியும் தனித்தனியாக இருக்கின்றன . 

அவ் 
விரண்டு ஓட்டைகளையும் மேலே கண்ட ஏழோடு கூட்டினால் ஒன்ப 
தாகும் . ஆதலின் , மேலோர் நம் உயிர் வாழும் குடிலை ஒன்பது 
வாயிற்குடில் என்று கூறுகிறார்கள் . குடியிருக்கும் இடம் குடில் 
( குடி - இல் ) குடியிருப்பதற்கு இடமாகச் செய்யப்பட்டது குடி 
செய் ( குடி- செய் ) . இது மருவிக் குடிசை என வழங்கும் . 


யாம் . 


முண்டத்தின் கீழ் உள்ள ஓட்டைகளின் வழியாக மலமும் , 
நீரும் வெளியாவது போலவே வாய் வழியாக எச்சிலும் , கோழை 
யும் ; மூக்கின் வழியாகச் சளியும் ; கண்களின் வழியாகப் பீளையும் 
( கண் அழுக்கு ) , நீரும் ; காதுகளின் வழியாகக் குறும்பியும் , 
( காது அழுக்கு ) மலங்களாக வெளி வருகின்றன . 


இவ்வாறு மலங் கழியும் ஒன்பது வாயில்களையுடைய குடிசை 
யில் உயிர் குடியிருக்கிறது . அதனால் இவ்வுடம்பினைச் சிலர் மிக 
ழிவான தென்று கருதுவராயினர் . இதில் குடியிருந்து கொண்டே 
இதனை இகழ்வது பொருத்தமா என்பதை ஆராய்தல் வேண்டும் . 
இறைவனை அடைவதற்குரிய மெய்ஞ்ஞானத்ப்ை பெறுவதற்கு , 
இவ்வுடம்பே உயிருக்கு உற்ற துணையாக நிற்கின்றது . உடம்பு 
அழிந்து போனால் உயிர் தனித்து நின்று மெய்ஞ்ஞானம் பெறுவதோ 
இறைவனை அடைவதோ முடியாததாகும் . ஆதலினாலே இவ்வுடம் 
புக்கு வருகிற கேடுகள் இவை இவையென ஆராய்ந்து அக்கேடுகள் 
அனைத்தையும் நீக்கி உடம்பைப் பேணுவது மிகவும் இன்றியமை 
யாத 

கடமையாகிறது . அதனாலேயே சித்தர் பெருமானாகிய 
திருமூல நாயனார் தமது திருமந்திரத்தில் பின் வருமாறு கட்டளை 
யிட்டருளுகின்றார் . 

உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் 
திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவு மாட்டார் 
உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே 
உடம்பை வளர்த்தேன் உயிர்வளர்த்தேனே . 


மேலும் ஒவ்வோர் உயிருக்கும் வாழ்விடம் அதனதன் உடம்பே . 
ஆண்டவன் உடம்பிலும் இருக்கின்றான் . உயிரிலும் இருக்கின்றான் . 
உயிர் ஆண்டவனை நினைக்கின்றது . இவ்வுடம்பினால் உயிர் அடை 

சிறு இன்பம் . சிறிது பொழுதே இருக்கும் . 


கிற 


இன்பம் 


257 


இச்சிற்றின்பம் பெறுவதற்குப் பலவாறு துன்ப முற்றால் தான் பெற 
முடியும் . துன்பங்களோடு கலந்த சிற்றின்பத்தையே உடம்பில் 
உயிர் அடைகின்றது : துன்பங்கலந்த இச்சிற்றின்பக் கடலிலிருந்து 
கைகொடுத்துக் கரையேற்றி உயிரை 

கரையேற்றி உயிரை ஆள்பவனே ஆண்டவன் . 
அவன் உடலிலிலுள்ள நெஞ்சில் வந்து குடியிருந்து உயிர்களை 
வாழ்விக்கின்றான் . அவை நினைக்கும் பொழுதெல்லாம் அவற்றின் 
நெஞ்சங்களைத்தான் குடியிருக்கும் கோவிலாகக் கொண்டு எழுந் 
தருளிக் காப்பாற்றுகிறான் . " நினைப்பவர் மனம் கோவிலாக் கொண்ட 
வன் என்பது தேவாரம் . ஆகையினாலே இறைவனுடைய திருவருள் 
முற்றி முத்தி யின்பத்தை அடைவதற்காகவும் நாம் இவ்வுடம் 
பினைப் பேணுவது இன்றியமையாத கடமையாகின்றது . இதனை 
நினைந்தே திருமூல நாயனார் பின் வரும் திருமந்திரத்தைத் திருவாய் 
மலர்ந்தருளினார் . 


உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் 
உடம்பினுக்கு உள்ளே உறு பொருள் கண்டேன் 
உடம்புளே உத்தமன் கோவில் கொண் டானென்று 
உடம்பினை யானிருந்து ஓம்புகின் றேனே . 


உடம்பு வலிமை குறைந்து நொய்ந்து போ மாறு செய்வது , 
நோய் . நோய் வந்தால் , அது உடம்பிலுள்ள உறுப்புகளைப் 
அவை சரியாக இயங்காமல் மறுக்கும் . 

அதனால் 
நோய் , பிணி என்னும் பெயரையும் அடையும் , நோயை மறுப்பது 
மருந்து பிணியை அவிழ்ப்பது அவித்தம் ; 


பிணித்து 


இதுகாறும் , உடம்பின் அருமையும் , அதனை ஓம்பும் கடமை 
யும் எடுத்துக் காட்டப் பெற்றன . இனி இவ்வுடம்பு வாழும் இம் 
மண்ணுலகத் தோற்றத்தை ஆராய்வோம் 


2. மண்ணுலகத் தோற்றம் . 


நாம் மாட மாளிகை கூட கோபுரங்களைக் கட்டிக் கூடிக் குடி 
யிருந்து வாழும் இம் மண்ணுலகம் எங்கிருந்து எப்படித் தோன்றி 
யது ? என்பதை நாம் ஆராய்தல் வேண்டும் . சூரியன் வெப் 
பத்தோடு கூடிய பேரொளிப் பொருளாக விளங்குகிறான் . அவன் 
நீரைத் தன் வெப்பக் கதிர்களால் சுர்ரென்று வற்ற வைப்பதனால் 
சூரியன் என்ற பெயரை அடைந்தான் . அவன் தோன்றுகின்ற 
நேரம் காலை என்றும் , மறைகிற நேரம் மாலை யென்றும் 

பெயர் 
பெறும் . அவன் நமக்குத் தோன்றுகின்ற நேரம் பகல் , தோன் 
முத காலம் இரவு பகலும் இரவும் சேர்ந்து ஒரு நாள் . அவன் 
ஒரு நாளைப் பகுத்து ஒளி தந்து விளங்கின்ற காலம் பகல் . 
பகலைத் தானிருந்து உண்டுபண்ணுவதனா 

ல் 

பகலவன் 
என்றும் அழைக்கப்படுகிறான் . அவன் இராத காலம் இரா . 
அதாவது இரவு ; தான் 

தான் இராமையினாலே இரவை உண்டாக்கு 
கின்றான் , 

அதனால் அவனுக்கு இரவி ( இரவு + இ ) என்ற பெய 
ரும் அமைந்தது . 

371 - B - 2-17 


அவன் 


258 


நாம் ஒவ்வொரு நாளும் இரவில் , விண்ணிடத்தே பல மின் 
னும் பொருள்களைக் காண்கிறோம் . அவை மின்னுவதனால் மீன் 
என்று பெயர் பெறும் . விண்ணிலிருந்து மின்னுவதால் தமிழ் 
முன்னோர் அவற்றை விண் மீன் என்று அழைப்பாராயினர் . மின் 
னு தலாவது விட்டுவிட்டு ஒளிருதல் . இவை நகுவது போல் காணப் 
படுதலினால் நக்கத் திரம் என்றும் பெயர் பெறும் ( நகுதல் 
சிரித்தல் நக்கத்திரம் நட்சத்திரம்) . 


விண்ணிற் காணப்படும் நக்கத்திரங்கள் எண்ணற்றன . கங்கைப் 
பேராற்று மணலை எண்ணினாலும் எண்ணலாம் ; இவ் விண் மீன்களை 
எண்ணுவது எவருக்கும் இயலாது . அவற்றை நாம் மேலும் 
உற்று நோக்கினால் , அவற்றின் இடையே , விட்டு விட்டு மின்னாது . 
ஆனால் , ஒளியுடன் விளங்கும் சில கோணங்களை நாம் காண்கிறோம் . 
அவை கோள்கள் என்று பெயர் பெறும் . அவற்றுக்கு விண்மீன் 
களுக்கு இருப்பது போல இயற்கையான ஒளி கிடையா . விண் 
மீன்கள் தமக்கு இயற்கையாக அமைந்துள்ள ஒளியுடன் மின்னு 
கின்றன . 

தமக்கென இயற்கையான ஒளி இல்லாமல் 
னுடைய ஒளியைக் கொண்டு , ஒளியுடைப் பொருள் போலக் காணப் 
பறுவனவே கோள்கள் . சூரியனுடைய ஒளியைக் கொள்ளு 
வதனால் அவை கோள் எனப் பெயர் பெற்றன . அவை , சந்திரன் , 
செவ்வாய் , புதன் , வியாழன் , வெள்ளி , சனி என்பன . இவை 
ஆறுக்கும் ஒளி தருகிற சூரியனோடு சேர்த்து விண்ணிற் காணப் 
படும் கோள்கள் ஏழு எனத் தமிழ் முன்னோர் வகுத்திருக்கிறார்கள் . 
ஆனால் சூரியன் என்பது விண் மீன்களுள் 

ஒன்று தான் . 
அருகில் உள்ள சூரியனின் பேரொளிக்கு முன்னர் நக்கத்திரங்கள் 
நனி மங்கி அவை பகற் போதில் நம் கண் முன் தோன்றுவதில்லை. 
ஆனால் , சூசூரியனைப் போல அளவிலடங்காத பேரொளி படைத் 
தனவே விண் மீன்கள் ஒவ்வொன்றும் . 


நம் 


விண்ணிற் காணப்படும் மீன்கள் ஒவ்வொன்றும் சூரியனே . 
அவற்றின் ஒளி , மிகமிகத் தொலைவிலிருந்து நம் கண்ணிற்படுகிற 
படியால் அவை மின்னுவது போலத் தோற்றமளிக்கின்றன . 


சூரியன் தாங்க முடியாத , இவ்வளவென்று சொல்ல முடியாத 
வெப்பமும் ஒளியும் உடைய பொருள் . ஒவ்வொரு காலத்தில் 
சூரியனிடத்திருந்து தெரித்து வந்த பொருள்களே , மேலே கூறிய 
சந்திரன் , செவ்வாய் , புதன் , வியாழன் , வெள்ளி , சனி என்ற 
ஆறு கோள்களும் . 


வியாழனுக்கும் , சனிக்கும் அவற்றிலிருந்து தெரித்துப் போன 
சந்திரர்கள் இருக்கின்றன . அவை தாம் விடுபட்டு வந்த கோள் 
களைச் சுற்றிச் சுற்றி வரு 

வருகின்றன . அவற்றோடு வியாழனும் , 
சனியும் சூரியனைச் சுற்றி வருகின்றன . அவற்றைப் போலவே 
செவ்வாய் , புதன் , வெள்ளி ஆகிய கோள்களும் தமக்குத் தாயா 
கிய சூரியனை யே சுற்றி வருகின்றன . செவ்வாய் , சிவந்த நிறத்தை 
உடையதனால் அப்பெயர் பெற்றது , வியாழன் பொன் நிறம் 
உடையது . வள்ளி வெள்ளை 
வெள்ளை நிறம் உடையது . 

புதிதாகக் 
கண்டு பிடிக்கப்பட்ட கோள் புதன் ( புதுமை + அன் ) , சனி கரிய 


259 


நிறம் உடையது . இது தான் மிகுந்த தொலைவில் இருப்பது , 
அதனால் , இது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கே முப்பது 
ஆண்டுகள் ஆகின்றன . அதனால் தமிழ்க் கவிஞர்கள் சனியை 
முடவன் என்று கூறுகிறார்கள் . புதிதாகக் கண்டு பிடிக்கப்பட்ட 
புதனை , வியாழனுடைய மனைவியாகிய தாரைக்கும் சந்திரனுக்கும் 
பிறந்த பிள்ளை யென்று கவிகள் 

கதை 

கட்டியிருக்கிறார்கள் . 
புதனைப் போல இரண்டு கோள்கள் சூரியனைச் சுற்றி வருவதாக 
வும் , அவை , சனிக்கும் அப்பால் நெடுந் தொலைவில் உள்ளன 
என்றும் , மேலை நாட்டினர் கண்டுபிடித்து அவற்றுள் ஒன்றுக்கு 
நெப்தியூன் ( Neptune ) என்றும் , 

மற்றொன்றிற்கு , 
யூரானசு 

( Uranus ) GT GOT OIL பெயர் தந்திருக்கிறார்கள் . 
இனிச் சந்திரனைப் பற்றி ஆராய்வோம் . 


நமக்கு 

மிகவும் அண்மையில் இரவில் காணப்படும் கோள் 
சந்திரன் . ஆனால் , இது , மற்றைய செவ்வாய் , புதன் , வியாழன் , 
வெள்ளி , சனியைப் போல ஒரு தனிக் கோளன்று . வியாழனிடத்தி 
லிருந்தும் , சனியிடத் திருந்தும் சில சந்திரர்கள் தெரித்துச் சென்று 
அவற்றைச் சுற்றி வருகின்றன என்று முன்பே சொன்னோம் . 
அவ்வாறே , நமக்கு மிக அண்மையிற் காணப்படுகின்ற சந்திரனும் 
நாம் வாழும் மண்ணுலகத்தைச் 

மண்ணுலகத்தைச் சுற்றி வருகின்றது என்றும் , 
மண்ணுலகமாகிய பூமி , இச்ச் சந்திரனோடு சூரியனைச் சுற்றி வரு 
கின்றது என்றும் கூறுகிற உண்மை வியப்பாக இருக்கும் . 


பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் , சூரியனை 

விட்டுத் 
தெரித்து வந்த தீப்பொரிதான் நம் மண்ணுலகம் . 
தெரித்து வந்த போது இதனை விட்டுத் தெரித்துச் சென்ற ஒரு 
சிறு தீப்பொரியே சந்திரன் , பூமியிலிருந்து சந்திரன் விடுபட்டுச் 
சென்ற சந்து தான் இப்போதுள்ள அதாலாந்திக் மாகடல் ( Atlantic 
Ocean ) . இச்சந்திலிருந்து வெடித்துப் போனமையாலே அதன் 
பெயர் சந்திரனாயிற்று . இது நாம் வாழும் பூமியைச் சுற்றிச் 
சுற்றி வருகிறது . 


விண்ணிடத்தே சுற்றிக் கொண்டிருக்கின்ற சூரியனிடத்தி 
லிருந்து பல்லாயிரம் ஆண்டுகட்கு முன்னர் , ஒரு தீப்பொரி விடு 
பட்டு , விரைவாக ஓடிவந்து , சூரியனின் இழுப்புச் சக்தியினாலே 
தடைபட்டு நின்றது , விண் மண்டலத்திலிருந்து இயங்குவது 
வாயு மண்டலம் ; அதனை ஒட்டி இயங்குவது தீ மண்டலம் . தீயுருவ 
மாக இருந்த தீப்பொரி நாளடைவில் குளிரத் தொடங்கிற்று , 
குளிர்ந்து மேற்குப் பகுதி தண்ணீர் உருவையடைந்தது . அதுவும் , 
நாளடைவில் குளிர்ந்து குளிர்ந்து மண் மண்டிலம் ஆயிற்று . முதன் 
முதலிலே மண் உருவான இடம் இப்போதுள்ள கன்னியாகுமரிக்கு 
பல்லாயிரம் காவதம் தூரத்துக்கு அப்பாலுள்ள இடம் . அப் 
பகுதியெல்லாம் மலைகளும் ஆறுகளும் , மண்ணும் அயின . 

அந்த 
இடத்தில் தான் முதன் முதலாக மக்கள் தோன்றினர் . அவர்கள் 
பேசிய மொழியே தமிழ் மொழி . 


371 - B - 2-17A 


260 


தல, 


, 


ஆதியில் 


விளங்கு 


3. தமிழகமும் தமிழ்ச் சங்கங்களும் 

இடை கடைச் சங்கங்கள் . 
மூன்று சங்கங்கள் 

தமிழை 

வளர்த்தன . அவை 
தலைச் சங்கம் , இடைச் சங்கம் , கடைச் சங்கம் என்பன . இறைய 

களவியல் உரையிலே இச்சங்கங்களின் வரலாறு 
கின்றது . 

தெற்கே இருந்த மதுரையில் ஒரு சங்கமும் , அதனைக் 
கடல் கொண்ட பின்னர் கபாடபுரத்தில் ஒரு சங்கமும் , அதுவும் 
கடல் கொள்ளப்பட்ட பின்பு இப்போதுள்ள மதுரையில் ஒரு 
சங்கமும் கூடின என்பதும் , இப்போதுள்ள மதுரையில் மூன்றாவது 
சங்கம் கூடிய பின்னரே தெற்கே இருந்த மதுரை 

தென்மதுரை 
ன்றும் , அங்கே 

அங்கே கூடிய சங்கம் தலைச்சங்கம் என்றும் , கபாட 
புரத்திற் கூடியது இடைச் சங்கம் என்றும் இப்போதுள்ள மதுரை 
உத்தர மதுரை , அங்கு கூடிய சங்கம் கடைச் சங்கம் எனவும் 
பெயர் பெற்றன . 

கடல் கொள்ளப்பட்ட மதுரையிருந்த இடமே மாந்தர் 
தோன்றிய முதல் இடம் . அதிலே குமரிக்கோடும் , அக்கோட் 
டிலே தோன்றிய குமரியாறும் இருந்தமையினாலே அவ்விடம் 
குமரிக் கண்டம் எனப் பெயர் பெற்றது ( கோடு மலை , குமரிக் 
கோடு குமரி மலை ) . பஃறுளியாறு என்பதோர் ஆறும் அங்கே 
ஓடியது ( பல + துளி பஃறுளி ) வான்மீகி 

முனிவரால் இராமா 
யணத்தில் மிகப் பாராட்டிப் புகழ்ப் பெறுகின்ற மிகப் பெரிய 
அழகிய முத்துமணி அணிந்த பொன்னாலாகிய கபாடம் உடைமை 
யினாலேயே கபாடபுரம் எனப் பெயர் பெற்ற நகரமே இடைச் 
சங்கம் கூடிய தலை நகரம் ( கபாடம் கதவு) இவ் ஆறுகளும் , 
மலையும் , கண்டமும் இருந்தமையும் , அவை கடல் கொள்ளப் 
பட்டமையும் பண்டைத் தமிழ் இலக்கியங்களில் சுறப்பெற் 
றுள்ளன . 

வடவேங்கடம் தென்குமரி ஆயிடைத் தமிழ் கூறு நல்லுலகத்து 
( தொல்காப்பிய பாயிரம்- பனம்பாரனார் ) இதற்கு உரை வகுத்த 
நச்சினார்கினியார் வடக்கின் கண் 

வேங்கடமும் 

தெற்கின்கண் 
குமரியும் 

அவ்விரண்டு எல்லைக்குள்ளிருந்து தமிழை 
சொல்லும் நல்லாசிரியரது 
குமரியாற்றின் தெற்கு நாற்பத்தொன்பது நாடுகளைக் 

கடல் 
கொண்ட தாகலின் 

று கூறுகிறார் . கடல்கோள்களுக்கு 


என் 


முன் 


( கடல் கோள் -கடலால் கொள்ளப்பட்டது . ) 


பொறாது 


வடிவேல் எறிந்த 

எறிந்த வான்பகை 
பஃறுளி யாற்றுடன் பன்மலை அடுக்கத்துக் 
குமரிக் கோடுங் கொடுங்கடல் கொள்ள 

(சிலப்பதிகாரம் காடுகாண் காதை 18-20 ) 
கடல் கோள்களுக்குப் பின் , 

நெடியோன் குன்றமும் தொடியோள் பௌவமும் 

(சிலப்பதிகாரம் - வேனிற் காதை . ) 


261 


இதற்கு உரை வகுத்த அடியார்க்கு நல்லார் அக்காலத்து 
அவர் நாட்டுத் தென்பாலி முகத்திற்கும் வட எல்லையாகிய பஃறுளி 
என்னும் ஆற்றிற்கும் இடையே எழு நூற்றுக் காவத ஆறும் , 
இவற்றின் நீர் மலிவானென மலிந்த ஏழ் தெங்க நாடும் , ஏழ் 
மதுரை நாடும் , ஏழ் முன்பாலை நாடும் , ஏழ் பின் பாலை நாடும் , 
ஏழ் குன்ற நாடும் , ஏழ் குணக் கரை நாடும் , ஏழ் குறும்பனை நாடும் 
என்னும் இந்த நாற்பத்தொன்பது நாடும் , குமரி , கொல்லம் 
முதலிய பன் மலை நாடும் , காடும் , நதியும் , பதியும் , தடநீர்க்குமரி 
வட பெருங்கோட்டின் காறும் கடல் கொண்டொழிதலால் குமரிப் 
பௌவம் என்றார் என்று உரை கூறுகின்றார் ( பௌவம் -கடல் ) 


தலைச் சங்கம் 4400 யாண்டுகளும் , இடைச்சங்கம் 3700 
யாண்டுகளும் , கடைச் சங்கம் 1850 யாண்டுகளும் இருந்தமை 
களவியல் உரையிற் கண்ட உண்மை . ஆக முச் சங்கங்களும் 
இருந்த ஆண்டுகள் 9990 என்பது பெறப்படும் . இரண்டு கடல் 
கோள்கள் நிகழ்ந்தமையினாலே அவற்றின் இடையீடாகப் பலப்பல 
ஆண்டுகளும் கழிந்திருத்தல் கூடும் . 


4. தமிழகமே மாந்தர் முதலில் தோன்றிய இடம் . 


பேராசிரியர் திரு . 

M.S. பூர்ண லிங்கம் 

பிள்ளை , தமிழ் 
இலக்கியம் ( Tamil Literature ) 

என்ற 
தமிழகம் பற்றி ஆராய்ந்து குறிப்பிட்டிருக்கின்றார் ( பக்கம் 6-9) . 
அதன் சுருக்கம் வருமாறு : 


நூலில் 


மனித 


பூமியின் நடுக்கோட்டின் ( Equator ) இரு புறமாக இந்து மாக் 
கடலில் , கடலுள் மூழ்கி போயிருக்கும் கண்டமே தமிழகம் . 
பேராசிரியர் எக்கல் ( Prof. Hackal ) தம் படைப்பு வரலாறு ( History 
of creation Vol.II ( பக்கம் 325-326 , ( Vol . I ) ( பக்கம் 361 ] என்ற 
நூலிலும் மனிதன் தோன்றிய வரலாறு Pedigree of man 
( பக்கம் 173 , 180 , 181 ) என்ற நூலிலும் இப்போதுள்ள இந்து 
மாக்கடல் ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது என்றும் , 
சுந்தாத் தீவுகளிலிருந்து ஆசியக் கடற் கரையும் , ஆஃபிரிக்கக் 
கிழக்குக் கரையும் சேர அது பரந்திருந்தது என்றும் , அதுவே 

இனம் தோன்றி வளர்ந்த தொட்டில் ( Lamuria 
is the cradle of mankind )) 

என்ற முதன்மையுடையது . 
என்றும் கூறுகிறார் , சர்- வாலுட்டர் இராலே உலக வரலாறு 
பக்கம் 99 - ல் இவ்வுண்மையை ஆதரிப்பதுடன் கடல் கோளின் 
பின் இந்தியாதான் முதன் முதலாக மாந்தர் குடியேறிய இடம் 
என நிலை நாட்டுகிறார் . 

ஆசுத்திரேலியாவில் வெளிவரும் மாந்தரைப் பற்றிய கலை 
அறிவு ( Science of man ) என்ற 

1900 
திசம்பர் வெளியீட்டில் அண்மையில் நடைபெற்றுள்ள ஆராய்ச்சி 
களின் பலனாக இந்து மாக்கடலில் மூழ்கியள்ள இடமே மாந்தர் 
முதலில் தோன்றிய 

என்பது நிலை பெறுகின்றது என்ற 
உண்மை காணப்படுகின்றது . தென்னிந்தியா முற்காலத்தில் 


தாள் 


இடம் 


262 


இப்போதுள்ள ஆசியாக் கண்டத்துடன் தொடர்புடையது அன்று 
என்று அறிஞர் தொப்பினார்டு கூறுகிறார் . 

கூறுகிறார் . 1897 - ல் ஆங்கிலச் 
சங்க ஆண்டு விழாத் தலைமை பேருரையில் சர் சான் ஈவான்சு 
என்ற பெரியா தென்னிந்தியாவே மக்கள் இனம் தோன்றிய 
இடமாக இருந்திருத்தல் வேண்டும் என்று கூறுகிறார் . ( மாந் 
தரைப் பற்றிய கலை அறிவு 1901 , ஆகஃச்டு வெளியீடு ) சென்னை 
மாநில வரலாறு 

எழுதிய 

டாக்டர் மாக்லீன் இங்ஙனமே கூறி 
யுள்ளார் . 

சு காட்டு எலியட்டு எழுதியுள்ள இழந்த மூழ்கிய 
நாடு . ( Lost Lamuria ) என்ற நூலின் பக்கம் 

30 , 
38 - ல் மேலே கண்ட உண்மையை நிலை நாட்டுகின்ற 
குறிப்புகள் காணப்படுகின்றன . 


23 , 


ஆராய்ச்சி 


சர் T. W. ஓல்டர் நசு என்ற பெரியார் இந்திய மாந் 
தரும் அவர் நிலை ஆய்வும் ( Peoples and problems of India 
Chapter I , Page 23 ) 

என்ற நூலில் பின் 

வருமாறு 
குறிப்பிடுகின்றார் .-- சிந்து , கங்கைச் சமவெளி , இமைய மலை இவற் 
றினின்றும் மாறுபட்ட நிலை அமைப்பினை யுடையது தென்னிந்தியா . 
இங்கிருந்து ஆஃபிரிக்கா வரை பரந்திருந்து , இப்போது இந்து மாக் 
கடலாக இருக்கும் கண்டத்தின் அழிந்த பகுதியே இது . இதி 
லுள்ள பாறைகளே , உலகத்திலுள்ள மற்றப் பாறைகளுக்கு முன் 
னால் தோன்றியவை . இந்த நிலப்பரப்பு முன் காலத்தில் கடலுக் 
குள் இருந்தது என்பதற்கு ஆதாரமே இல்லை . இப்பாறைகள் 
முன்னால் நில நடுக்கத்தினால் உருகி ஓடிய பாறைக் குழம்புகளினால் 
ஆன அடுக்குப் பாறைகளே . உலகில் உயிர்கள் தோன்றுவதற்கு 
முன் இருந்த நிலைமையிலேயே தென்னிந்தியா இன்றும் இருக் 
றது . 

சிந்து , கங்கைச் சமவெளி தங்கு தடையில்லாமல் மேற்கே 
சிந்துப் பேராறு தொடங்கிக் கிழக்கே கங்கை கடலோடு கலக்கும் 
இடமும் ஆகப்பன்னீராயிரம் மைல் நீளம் பரவி இருக்கிறது . 
பூமி , உருவாகிக் கொண்டிருக்கும் போது , இமைய மலை தோன்று 
வதற்கு முன் இச் சமவெளி கடலாக இருந்தது . இப்போதுள்ள 
தென்னிந்தியாவே அக்கடலின் தென்கரையாக இருந்தது . 
இமைய மலை மேலே கிளம்பியதும் இக்கடல் மறைந்தது . 

மேலே கண்ட குறிப்புகளினால் விந்திய மலையின் தென்பகுதி 
நாவலந் தீவு என்று சொல்லப் பெறும் தீவாக இருந்தது 
என்பதும் , மேற்கே ஆஃபிரிக்காவும் , தெற்கே ஆசுத்திரிரேலியாவும் 
கிழக்கே தொலைவில் காமட் சட்காவைத் 

தாட்டுக் 
கொண்டு ஒரு பெரிய கண்டமாகத் தமிழகம் இருந்தது என்பதும் 
உறுதியாகின்றன . இற்றைக்குப் பதினை யாயிரம் ஆண்டுகளுக்கு 
முன் தமிழகம் இருந்தது . பழைய மதுரையும் முத்தூர் எனப் 
பெறும் கபாடபுரமும் பாண்டிய நாட்டின் தலை நகரங்களாக 
இருந்தன , 

அந்த கண்டத்தின் ஒரு பகுதியே இலங்கை . முதற் 
பெரு வெள்ளம் தோன்றிய போது அது , இக் கண்டத்திலிருந்து 
பிரிந்தது . 

வால்மீகியார் கபாடபுரத்தையும் இலங்கையையும் 
பற்றிக் கூறும் செய்திகள் பழைய உரோமாபுரியையும் எகிப்து 
நாட்டுப் பிரமிட்டுக் 

கோபுரங்களையும் பற்றிக் கூறப்பட்டுள்ள 
விவரங்களை நினைப்பூட்டுகின்றன . 


ஆகக் 


263 


குமரியாறும் , பஃறுளியாறும் தமிழகத்திலிருந்து மறைந்த 
செய்தியைச் சிறந்த உரையாசிரியராகிய அடியார்க்கு நல்லார் 
சிலப்பதிகாரத்திலும் ( பக்கம் 265-6 , 197-8) , நச்சினார்க்கினியார் 
தொல்காப்பியம் பொருளதிகாரத்திலும் ( பக்கம் 809 ) , இளம் 
பூரணர் தொல்காப்பியம் எழுத்திகாரத்திலும் ( பக்கம் 4 ) நக்கிர 
னார் இறையனார் அகப்பொருள் உரையிலும் ( பக்கம் 5 ) கூறு 
கின்றனர் . தொலைவிலுள்ள இடங்களிற் பேசப்பெறும் மொழி 
களிலே தமிழ் கலந்துள்ள செல்வாக்கினைப் பழம் பொருள் ஆய் 
வாளர் ( Archaeologists ) 

குறிப்பிடுகின்றனர் , 
ஆசியாக் கண்டத்தின் வடகிழக்குக் கோடியிலுள்ள 

காமட் 
சட்கா என்னும் நிலப்பகுதியிற் பேசப்படும் மொழி தமிழின் 
கிளை மொழியே என்று ஆராய்ச்சிப் பேராசிரியர்கள் 

கூறுகின் 
றனர் என்பது இந்திய வரலாறு என்ற நூல் ( பக்கம் 8 - ல் ) . அதன் 
ஆசிரியர் அன்டர் ( Sir . W. W. Hunt: r ) 
மகனார் கூறும் உண்மை மிகவும் தூரத்திலுள்ள நியூசிலாந்தி 
லிருக்கும் மோரீசு இனத்தார் பேசும் மொழியும் , கன்னியாகுமரி 
முனைக்குத் தெற்கே எழுநூறு 

எழுநூறு காவதம் பரவியிருந்த குமரிக் 
கண்டத்தின் சிதைவுகளாகவுள்ள பலப்பல தீவுகளில் வாழும் 
மக்கள் பேசும் மொழியும் தமிழோடு இசைந்தனவாக 
கின்றன . 


பெரு 


சென்று 


தமிழகம் என்னும் குமரிக் கண்டம் மறைந்து இமைய 

இமைய மலை 
தோன்றியதும் , இமைய மலைக்கும் , கன்னியாகுமரி முனைக்கும் 
இடையிலுள்ள நாடு இந்தியா என்று பெயர் பெற்றது . 

, 

பின் 
னர்த் தமிழ் வீரர்கள் , இமையமலை வரை படையெடுத்துச் 
சென்று , வென்று , தம் ஆட்சியை நாட்டினர் , கடல் பொங்கி 
எழுந்த வெள்ளத்திலே தப்பிய தமிழ் வீரர் படகுகளிலே சென்று 
ஆஃபிரிக்காவிலும் , ஐரோப்பாவிலும் தங்கிவிட்டதோடு , மேலைக் 
கோடியிலுள்ள அமெரிக்காவினுக்கும் 

தங்கினர் . 
இத்தாலி நாட்டிலுள்ள தசுக்கனிப் பகுதியில் பேசப்பெறும் 
மொழி தமிழோடு தொடர்புடையது என்று அறிஞர்கள் கண்டு 
பிடித்திருக்கின்றனர் . உலகப் பழம் பெரு மொழிகளாகிய 
சமசுகிருதம் , எபிரேயம் , கிரேக்கம் என்பன பல தமிழ்ச் சொற் 
களையுடையன . கிருத்துவக் கல்லூரி வெளியீட்டில் பல தொடர் 
கட்டுரைகளால் திரு . இராமகிருட்டிணப் பிள்ளை என்னும் அறிஞர் 
தமிழ் மக்களுக்கும் சுகாச்சு ( Scotts ) மக்களுக்கும் 

மக்களுக்கும் மொழி , 
நடை , பண்பாடு , வழக்கங்கள் ஆகியனவற்றிலுள்ள பொருத்தங் 
களை விளக்கிக் காட்டியுள்ளார் , சுகாந்தினேவியா முதலிய 
ஐரோப்பிய நாடுகளிலும் தமிழ் நாட்டிலும் வழங்கும் பழக்கங் 
களுக்கு உள்ள பொருத்தத்தை ஆராய்ச்சியாளர் ஆராய்ந்து 
கூறுகின்றனர் , இத்தகைய ஆராய்ச்சி முடிவுகள் தமிழகமே 
மாந்தர் இனம் தோன்றி வளர்ந்த தொட்டில் என்ற உண்மை 
யினை நிலை நாட்டுகின்றன , 


264 


5 , 


தம் மக்களும் தமிழ் மொழியும் 


இமைய மலை . 


கடலை ஆடையாக உடுத்த 

உடுத்த இம் மண்ணுலகத்தில் முதன்மை 
பெற்று விளங்கும் மலைகள் நம் இந்தியாவிலே தான் இருக்கின்றன . 
கங்கை , சிந்து முதலிய பெரிய ஆறுகளுக்குப் பிறப்பிடமாக 
மன்னும் இமைய மலையைப் போலும் பெரிய மலை இவ்வுலகத்தில் 
வேறு எங்கே இருக்கிறது . அதன் உச்சியைக் காண அறிஞர் 
பலர் வீர உணர்ச்சியுடன் விடாது முயன்றும் 

முயன்றும் அஃது இன்றும் 
செம்மையுறக் காண முடியாத செயலாக அன்றோ உள்ளது . 


பார்ப்பவர் , அச்சத்தாலும் வியப்பாலும் இமையாது பார்த்து 
நிற்குமாறு 

செய்யும் பெருமையுடைமையினாலே தான் புலவர் 
இதனை 

இமையம் எனப் பெயரிட்டு வழங்கினர் போலும் ! 
இமம் என்பது பனி . பனிக்க அதாவது நடுங்கச் செய்தலினாலே 
பனி என்ற பெயர் ஆயிற்று . 

பனித்தலின் முதிர்ந்த நிலையே 
இமையாது நிற்கும் நிலை அதனைச் செய்தலினாலே பனி இமம் 
எனப்பட்டது போலும் ! இடை, இமைப்பு என்பன ஒரு பொருட் 
சொற்கள் . இமைப்பு என்பது பேரொளி ; கதிரவன் பேரொளி 
படும் போது இமத்தால் மூடியிருத்தலினாலே கண்களைப் பறிக்கும் 
பேரொளியுடன் இம்மலை விளங்கும் ; அதனால் பேரொளி விளக் 
கம் உடையது என்னும் பொருளில் மையம் என்ற சொல் 
ஆயிற்று என்று கொள்வாரும் உளர் , இதனை எவ்வாறு தாண்டப் 
போகிறோம் எனப் பார்ப்போரை மலைக்கச் செய்வதே மலை . 


இமைய மலை தோன்றிய பின்னரே அதில் கைலாயம் என்ற 
முடியில் கங்கையாறு தோன்றி ஓடி வருகின்றது , அதனாலே தான் , 
முன்னர் அப்பேராறு ஆகாயத்தில் ஓடிக்கொண்டிருந்ததென்றும் , 
சிவபெருமான் அதனைத் தமது சடா முடியில் தாங்கி மண்ணிலே 
விடுகின்றார் என்றும் மாந்தர் கருதுவாராயினர் . 
கைலாயம் என்ற இமைய முடி ஒரு பெரிய சிவலிங்கமாக விளங்கு 


பனி மூடிய 


கிறது . 


இமையமலை இவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் 
அது சிறிது காலத்திற்கு முன்பே தான் தோன்றியது எனக் கல் நூல் 
ஆராய்ச்சிக் கலைஞர் கூறுகின்றனர் . அவர்கள் அம் 

மலையின் 
கல்லை ஆராய்ந்து பார்த்தபோது , அது , சில காலத்திற்கு முன்னரே 
தான் அமைந்திருக்க வேண்டும் என்ற உண்மை வெளியாயிற்று , 
அது பல நூற்றாண்டுகளுக்கு முன் கடலினுள்ளே மூழ்கி யிருந்தமை 
மையை , அம்மலையிலே இன்று காணப்படும் 

காணப்படும் கடல் வாழ் உயிர் 
களின் உடற் கூடுகள் முதலிய சான்றுகளைக் கொண்டு அறிஞர்கள் 
நிலை நாட்டுகின்றனர் . 


6 . 


மாமலையே உலக முதன் மலை . 


ஒப்புயர்வற்ற ஓங்கலாகிய இமைய மலையின் நிலைமையே இவ் 
வாறாயின் வேறு எம் மலை தான் முதலில் தோன்றிய முதுமைப் 
பெருமையுடையது என வினாவின் , அஃது , இற்றைத் தண்டமிழ் 


265 


உயிர் நூற் 


நாட்டின் கண் உயர்ந்து விளங்குகின்ற பொதிகை மலையே . கல் 
நூல் ஆராய்ச்சியாளர் , இம் மலையின் கல்லை ஆராய்ந்து . இம் மலை 
தான் உலகத்திலேயே மிக முதியது என்று அறுதியிட்டுக் கூறு 
கின்றனர் . மாந்தர் முதலில் தோன்றிய இடம் என 
புலவர் கூறும் தமிழகத்தின் ஒரு பகுதியாக இம்மலை அமைந்திருக் 
றது . ஆதலின் , இமைய மலையினும் தொன்மையில் முதன்மை 
பெற்றுப் புலவர்களால் பெரிதும் புகழப் பெற்றது பொதிகை 
மலையே என்பது வெள்ளிடை மலை போல் விளங்குவதாயிற்று . 
பொதிகை மலை , மலையம் என்றும் பெயர் பெறும் . 

மலை என்ற 
சொல் அம் சாரியைப் பெற்று மலையம் என்று ஆயிற்று . மலை 
என்ற சொல்லே பொதிகை மலையைக் குறிக்கும் என்றால் இதுவே ; 
மற்றைய மலைகள் எல்லாவற்றிலும் மிகமுதியது என்பதில் ஐயமே 
ல்லை . சந்தனப் பொதியத் தடவரை என்றார் ஒரு 

புலவர் . 
சந்தனம் முதலிய மரங்களினாலே பொதிந்துவைக்கப் பெற்றது 
பொதிகை மலை . இது பொதியம் என்று 

என்று பெயர் பெறும் ; அம் 
சாரியை பொதி என்ற சொல்லுக்குப் பிணிப்பு , தொகுதி , முளை 
அரும்பு 

பொருள்கள் இருக்கின்றன , தீப் பிழம்பாகச் 
சுழன்று கொண்டிருந்த பூமியில் , பல 

அணுக்கள் 

ஒன்றாகத் 
தொக்குப் பிணிக்கப் பெற்று இறுகிய முதல் இடம் இது என்பதும் 
செடி , கொடிகள் முளைப்பதற்கும் உயிர்கள் அரும்புதற்கும் 
தகுந்த முதல் இடம் ஆனது , இது என்பதும் , அறிஞர்கள் ஆராய்ச்சி 
யில் தோன்றுவன . 


என்ற 


7 , தமிழ் மக்கள் . 


கடல் வெள்ளத்தால் அழிந்து போன குமரிக் 

கண்டத்தில் 
தோன்றி வாழ்ந்திருந்த மாந்தரே தமிழ் மக்கள் . தென் மதுரை 
கடல் வெள்ளத்தில் அழிந்தவுடன் , பாண்டியரின் தலை நகரமாக 
முத்தூர் என்ற கபாடபுரம் இருந்தது . அக் காலமே இராமா 
யணக் காலம் என அறிஞர் கூறுவர் . அவ் வெள்ளத்தில் தலைச் 
சங்க நூல்கள் பல அழிந்தன, இரண்டாவது வெள்ளத்தில் கபாட 
புரமும் அழிந்தது . அதனுடன் , எஞ்சிய தலைச் சங்க நூல்கள் 
அனைத்தும் இடைச் சங்க நூல்களுடன் அழிந்தன . 


கபாடபுரம் அழியும் போது அரசாண்டிருந்த முடத்திருமாறன் 
என்ற பாண்டியனே இப்போதுள்ள மதுரைக்குத் தோணியில் 
வந்து கடைச் சங்கத்தைத் தொடங்கினான் என்பர் . 


குமரிக் கண்டம் அழிந்த பின்பு மீதமுள்ள இற்றைய தமிழ் 
நாட்டினைக் கடல் அழிக்காதிருக்கும் பொருட்டுக் குமரித் தெய்வத் 
தைத் தென்கோடி முனையில் திருக்கோவிலில் எழுந்தருளச் செய்து 
தமிழ் மாந்தர் வழிபடுவாராயினர் . அதனால் அத் தெய்வம் 
எழுந்தருளிய இடம் குமரிமுனை என்று 

பெயர் பெறுவதாயிற்று . 
சூரியனிடத்திலிருந்து தீப்பிழம்பாகத் தெரித்து வந்து சுற்று 
வதால் படிப்படியாகக் குளிர்ந்து கொண்டிருந்த இம்மண் 
னுலகத்தில் அடிக்கடி நில நடுக்கம் தோன்றியமைதான் முன் கூறிய 


266 


இரண்டு வெள்ளப் பெருக்கினுக்கும் காரணம் என்று அறிஞர் 
கூறுவர் . 

இமைய மலைப் பகுதியும் , யப்பான் பகுதியும் இன்னும் 
நன்றாகக் குளிராத காரணத்தினாலே தான் இன்றும் அடிக்கடி நில 
நடுக்கமும் அதனால் பேரிடரும் விளைந்து துன்புறுத்துகின்றன, 
இமையமலை அண்மையிலே தான் கடலின் மேல் எழுந்தது என்பதற்கு 
இதுவும் ஒரு சான்றாகிறது . 


பண்டு முதலில் மாந்தர் தோன்றிய நாடு பண்டைய நாடு , 
பாண்டியர் நாடு , பாண்டி நாடு . அதன் மன்னன் பண்டையன் 
பாண்டியன் . 


பாண்டிய நாடே பழம்பதியாகவும் என்பது மணிவாசகர் 
திருவாக்கு , பாண்டிய நாடாகிய தென்னாட்டிலே 

தோன்றிய 
மாந்தருக்குத் தெய்வம் சிவபெருமான் . அந் நாட்டிலிருந்து பிற 
நாடுகளுக்குச் சென்று குடியேறி வாழும் உலக மக்கள் அனை வரும் 
கும் அவனே தெய்வம் . இவ்வுண்மையை விளக்குவனவே பின் 
வரும் திருவாசக அடிகள் . 


தென்னாடுடைய சிவனே போற்றி 
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி . 


8 . 


சங்கப் புலவர் . 
திரிபுரம் எரித்த விரிசடைக் கடவுள் ,தலைச் சங்கப் புலவராக 
இருந்து தமிழாராய்ந்த செய்தியைச் சேக்கிழார் பெருமான் பெரிய 
புராணத்தில் பின் வரும் செய்யுளில் வலியுறுத்துகின்றார் . 


நீல மாமிடற்று ஆலவா யான் என நிலவும் 
மூல மாகிய திரு விருக்குக் குறள் மொழிந்து 
சீல மாதவத் திருத்தொண்டர் தம்மோடு திளைத்தார் 

சாலு மேன்மையில் தலைச்சங்கப் புலவனார் தம் முன் 
சேக்கிழார் பெருமானுக்கு முந்திய நூலாகிய திருத்தொண்டர் 
திருவந்தாதியில் , கடைச் 

சங்கத்தைப் பற்றிய உண்மையினை 
நம்பியாண்டார் நம்பிகள் பின்வருமாறு கூறி வலியுறுத்துகின்றார் . 

தரணியில் பொய்மை யில்லாத் தமிழ்ச்சங்கம் அதிற்கபிலர் 
பரணர் நக்கீரர் முதல் நாற்பத் தொன்பது பல் புலவோர் 
அருள் நமக் கீயும் திரு வாலவாய் அரன்சே 

வடிக்கே 
பொருளமைத் தின்பக் கவிபல பாடும் புலவர்களே 


மதுரையிலே கூடிய கடைச் சங்கத்தில் இருந்த புலவர் நாற் 
பத்தொன்பதின்மர் ; அவரோடு கவியரங்கேறினார் பல்லோர் ; 
நாற்பத்தொன்பதின்மரில் தலைமையாயினார் கபிலரும் , பரணரும் , 
நக்கீரரும் . அவர்கள் 

மதுரைப்பெருமான் திருவடிக்கே புகழ் 
மாலை பாடி இன்புற்றனர் என்ற உண்மையை இப்பாடல் தெளி 
வுறுத்துகின்றது . 


267 


பதினோராம் திருமுறையில் முதற் பாடலாக இருப்பது திரு 
வாலவாய் அரன் பாடிய திருமுகப் பாடலே , 

திருமுகப் பாடலே , கபிலர் , பரணர் 
நக்கீரர் ஆகிய புலவர் தம் பாடல்களும் பதினோராம் திருமுறையில் 
அலமந்துள்ளன . 


புதன் , 


துகாறும் ஆராய்ந்தவற்றால் , விண்ணில் இயங்கும் சூரியனிடத் 
திலிருந்து தெரித்து வந்த செவ்வாய் , 

வியாழம் 
வெள்ளி , சனி ஆகிய கோள்களைப் போலவே நாம் வாழும் மண் 
ணுலகமும் ஒரு கோள்தான் என்பதும் , மண்ணுலகம் தீப்பொரி 
யாகச் சூரியனை விட்டுப் பிரிந்து வந்தபோது அதிலிருந்து விலகிச் 
சென்றதொரு 

சிறு பொரி தான் சந்திரன் என்பதும் , பூமியில் 
முதல் முதலாக உயிர்கள் தோன்றி வாழ்வதற்கு இடமாகியது 
கன்னியாகுமரியிலிருந்து வெகு தூரம் தெற்கே பரவியிருந்தது 
தமிழகமே என்பதும் , தென்கோடியிலிருந்த பகுதியிலே தான் 
தென் மதுரையில் தலைச் சங்கம் இருந்தது என்பதும் , அப்பகுதி 
கடலாற் கொள்ளப்பட்ட பின் தமிழர்களுக்கு அரசனாகிய பாண் 
டியனால் தென் மதுரைக்கும் , இப்போதுள்ள மதுரைக்கும் இடை 
யிலிருந்த கபாடபுரம் தலைநகரமாக இருந்தது என்பதும் , கபாட 
புரம் கடலாற் கொள்ளப்பட்ட போது இப்போதுள்ள மதுரை 
எஞ்சிய தமிழ் நாட்டிற்குத் தலை நகராயிற்று என்பதும் , அங்குக் 
கூடிய சங்கமே கடைச்சங்கம் என்பதும் , கன்னியா குமரிக்குத் 
தெற்கே வாழ்ந்திருந்த மக்கள் பேசிய முதன் மொழிக்குத் தமிழ் 
என்பது பெயர் என்பதும் , தமிழைப் பேசிய மக்கள் தமிழ் மக்கள் 
என்பதும் , அவர்கள் வாழ்ந்த நாடு தமிழகம் என்பதும் , பெறப் 
பெற்றன . ஆதலின் , உலக முதன் மக்கள் தமிழரே ; அவர்கள் 
பேசிய தமிழ் மொழியே உலக முதன் மொழி . 


உலக முதன் மலை பொதிகை என்று புகழப்பெறும் மேற்குத் 
தொடர்ச்சி மலையே . இந்தியாவின் நடுப்பகுதியின் கீழ்மேலாக 
விளங்குகின்ற விந்திய மலைக்கு வடக்கேயுள்ள வட இந்தியாவும் , 
அதற்கு எல்லையாக 

விளங்குகின்ற இமையமலையும் 
காலத்தில் கடலினுள் இருந்தனவே . தெற்கேயிருந்த தமிழகம் 
கடலினுள் மறைந்த காலத்திலே தான் வட இந்தியாவும் , இமைய 
மலையும் , அதற்கு வடக்கேயு சீனம் முதலிய 

ஆசிய நிலப் 
பகுதிகளும் , ஐரோப்பாவும் , அமெரிக்காவும் தோன்றியயனவாதல் 
வேண்டும் . அந்த நாடுகளில் இன்று வாழும் மக்கள் தமிழகத் 
திலிருந்து பரந்து சென்று வாழ்பவர்களே . அவர்கள் பேசும் 
மொழியும் பலவாறு சிதைந்து வேற்றுருக்கொண்டு விளங்குகின்ற 
தமிழ் மொழியே . 


ள்ள 


ஆராய்ச்சியாளர் , கடலுள் அமிழ்ந்து போன 

போன தமிழகத்தை 
இலெமுரியா ( Lemuria ) என வழங்குகிறார்கள் . இலெமூரியா 
என்பது இலத்தீன் மொழி அம்மொழியில் 

அமிழ்ந்து 
போன நாடு 

(Submerged Land ) எனப் பொருள்படும் . 


இங்ஙனமாக உலக மக்களுக்கும் , மொழிகளுக்கும் பிறப்பிட 
மாகிய தமிழகத்தை மேன் மக்கள் திரு இடம் என்று வழங்குவாரா 


268 


யினர் . திரு என்பது செல்வம் , மேன்மை , புகழ் , அழகு என்றெ 
லாம் பொருள் படும் . திரு இடம் என்பது திராவிடம் எனச் 
சந்தி சேர்ந்து மருவி வழங்குவதாயிற்று . அதனால் தமிழ் , திரா 
விடம் எனவும் , தமிழ் மக்கள் திராவிடர் என்றும் பெயர் 
பெறுவாராயினர் . 


தமிழ் மக்கள் தம் நுண்ணறிவால் , நம் மண்ணுலகம் சிறிது 
சரிந்த கோளம் 

என்பதையும் , அதனைச் சந்திரன் , சுற்றி வரு 
கின்றது என்பதையும் , பூமி சந்திரனோடு சூரியனைச்சுற்றி வருகிற 
தென்பதையும் கண்டறிந்தார்கள் , சூரியன் பூமியைச் சுற்றி 
வருவது போலக் காணப்பட்டாலும் அது தோற்றமே என்பதையும் , 
மெய்யாகப் பூமிதான் 

பூமிதான் சூரியனைச் சுற்றுகிறதென்பதையும் , அவ் 
வாறு ஒரு முறை சுற்றி வருகின்ற காலம் 365 நாளாகிய ஓராண்டு 
என்பதையும் அவர்கள் அறிந்தார்கள் . காலையில் கிழக்கே சூரியன் 
எழுகின்றான் ; மாலையில் மேற்கே மறைகின்றான் : இடைப்பட்ட 
நேரமே பகல் ; அவன் மேற்கே மறைந்து கிழக்கே 

மறுபடி 
எழுகிற இடைப்பட்ட காலமே 

இரவு : இவ்வாறு சூரியன் 
தோன்றுவதும் மறைவதும் பூமியைச் சுற்றி வருவது போலக் 
காணப்படுவது வெறும் தோற்றமே ; மெய்யன் 

. 

சூரியனைச் 
சுற்றி வருகிற பூமி தன்னையும் சுழற்றிக் கொள்கிறது என்பது தான் 
மெய் . இம் மெய்யுரையை மேனாட்டார் சில நூற்றாண்டுகளின் 
முன்னரே தம் ஆராய்ச்சியாற் கண்டறிந்தனர் . 

ஆனால் , தமிழ் 
முன்னோர் , 

எண்ணற்ற நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே பூமி 
தன்னையும் சுழற்றிக்கொள்கின்றது 

என்பதை அறிந்தார்கள் : 
அறிந்ததோடு அது எம்முறையில் சுழலுகிறது என்பதையும் 
கண்டறிந்தார்கள் . 


சூரியன் 


கீழே 


ஒரே இடத்தில் இருக்கிறது . அதனைச் சுற்றிவரும் 
பூமியாகிய உருண்டை தன்னைச் சுழற்றுகிறது . சுழற்றும் போது 
அதன் ஒரு பகுதி கீழே போகப் போகக் , கீழே போகிற பகுதியின் 
பின்புறமுள்ள பகுதி மேலே வந்து கொண்டே இருக்கி . 
போகிற பகுதி கீழே போகும் பகுதி என்றும் , மேலே வரும் பகுதி , 
மேலே வரும் பகுதி என்றும் கண்ட அவர்கள் , கீழே போகிற 
பகுதியைக் கிழக்கு என்றும் , மேலே வருகிற பகுதியை மேற்கு 
என்றும் பெயரிட்டழைத்தார்கள் . ஒரு குறிப்பிட்ட இடத்தை , 
உதாரணமாக, ஒரு மாளிகையை எடுத்துக் கொள்வோமேயானால் , 
அந்த மாளிகை கிழக்கா , மேற்கா என்று வரம்பு கட்டிச் சொல்வ 
தற்கு முடியாதவாறு திகைப்பு உண்டாகிறது . எப்படியென்றால் 
அந்த மாளிகைக்கு முன் கீழே 

போனதொரு 

மாளிகையைப் 
பார்க்கும் போது இந்த மாளிகை மேலே வந்து கொண்டு மேற்கில் 
இருக்கிறது : இதற்குக் கீழே போன , இதற்குப் பின்னால் மேலே 
வந்து கொண்டிருக்கிற மாளிளிகைக்கு இது கிழக்கே இருக்கிறது . 
திகைப்பு உண்டாகிறது . ஆதலின் கீழ்த்திசை 

மேல் 
திகை என்ற பெயர்கள் ஏற்பட்டன. திகை என்ற சொல் மருவி 
என வழங்கி வருகிறது . 

வருகிறது . திசை , திக்கு என்றும் சொல்லப் 
அதனால் , பூமியின் சுழற்சியினால் , கீழே 

போய்க் 


அதனால் 


சை 


பறும் . 


269 


கொண்டிருக்கிற திசை கீழ்த் திசை ( கிழக்குத் திக்கு) என்றும் , 
மேலே வந்து கொண்டிருக்கிற திசை மேல்திசை ( மேற்குத் திக்கு ) 
என்றும் பெயர்களைப் பெற்றன . (திகைப்பு திக்கு ) . 


ஏனைய இரண்டு திசைகள் வடக்கு , தெற்கு என்பன . 

வடக் 
கிலிருந்து வாடைக்காற்று , மிகவும் குளிர்ச்சியோடு பாய்ந்து 
வந்து , உடம்பில் நடுக்கத்தைத் தந்து வடுப்படச் செய்கிறது . 
அதனால் , அக்காற்று வாடை என்றும் , அது வரும் திசை வடதிசை 
என்றும் பெயர் பெற்றன. தெற்கிலிருந்து வீசுங் காற்றோ தேன் 
போல மிகவும் இனிமையானது ; உடம்பிலுள்ள சலிப்பையெல் 
லாம் போக்குவது . சிவபெருமான் இத் திசையை அடுத்து வந்து 
உவந்து ஆடுகின்றான் இப்போது அப்பெருமான் ஆடுகின்ற 
இடங்களில் மிகவும் சிறப்பாகக் கூறப் பெறுவன ஐந்து . அவற் 
றுள் முதலாவது திருவாலங்காடு ; அஃது அரதன அம்பலம் 
( இரத்தின சபை ) என்று பெயர் பெறும் . இரண்டாவது சிதம் 
பரம் ; இது பொன்னம்பலம் . மூன்றாவது மதுரை : 
வெள்ளியம்பலம் . நான்காவது திருநெல்வேலி ; 

ல்வேலி ; இது 

தாமிர 
அம்பலம் ( தாமிரசபை ). ஐந்தாவது சித்திர சபை . இது திருக் 
குற்றாலத்தில் இருப்பது . சிதம்பரத்தில் உள்ள பொன்னம்பல 
வாணரை அமைத்த சிற்பி அதே போன்று வேறு நான்கு அம்பல 
வாணர் திருமேனிகளை ஆக்கினான் என்பர் . அவை திருநெல்வேலி 
மாவட்டத்தில் கருவேலங்குளத்திலும் , கரிசூழ்ந்த மங்கலத்திலும் , 
செம்பறையிலும் , கட்டாரி மங்கலத்திலும் எழுந்தருளியிருந்து 
காட்சியருளுகின்றன . இவ்விடங்களிலெல்லாம் மார்கழி மாதம் 
திருவாதிரைத் திருநாள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது . 

வ்வாறு கூத்துடைக் கடவுள் தென்திசையில் அடுக்கவந்து 
உவந்து ஆடுவது , ஆடலினால் தமக்கு ஏற்படும் 

ஏற்படும் இளைப்பை 
விடுக்க , 

ஆரம் மென்கால் ( ஆரம் சந்தனம் , சந்தன மரங் 
களில் படிந்து வருகிற மெல்லிய காற்று திருமுகத்திடை வீசி 
மடுக்கவும் , தமிழ்த் திருச் செவி மாந்தவும் அன்றோ என்று திரு 
விளையாடற் புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் கற்பனைக் 

பாடியிருக்கிறார் . தேன் போன்ற இனிமையான இந்தக் 
காற்று தென்றல் என்று பெயர் பெறும் . தென்றல் வந்துலவும் 
திருநெல்வேலி என திருஞானசம்மந்தமூர்த்தி நாயனார் , தேவா 
ரம் திருநெல்வேலிப்பதிகத்தில் பாடி இதனைப் பாராட்டுகின்றார் . 
தென் என்ற சொல் அழகு , இனிமை , தெற்கு எனப் பொருள் 
படும் . 

9. பழந்தமிழ் நூல்களில் தமிழகம் . 
தமிழகம் இருந்ததும் , பஃறுளி யாறும் மலைகளும் இருந்ததும் , 

கடலாற் கொள்ளப்பட்டதும் பழைய தமிழ் நூல்களிற் 
காணப்படுகின்றன . அவை வருமாறு 

அடியில் தன்னளவு அரசர்க்கு உணர்த்தி 
வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது 
பஃறுளி யாற்றுடன் பன்மலை யடுக்கத்துக் 
குமரிக் கோடுங் கொடுங்கடல் கொள்ள 

( சிலப்பதிகாரம் , 


கவி 


அவை 


270 


மன்னு மாமலை மகேந்திர மதனில் 
சொன்ன ஆகமம் தோற்றுவித் தருளியும் 
மந்திர மா மலை மகேந்திர வெற்பன் 

( திருவாசகம் ) . 


எங்கோ வாழிய குடுமி தங்கோ 
சென்னீர்ப் பசும் பொன் வறியர்க்கீந்த 
முன்னீர் விழவின் நெடியோன் 
நன்னீர்ப் பஃறுளி மணலினும் பலவே 

( புற நானூறு) 
நெடியோன் குன்றமும் தொடியோள் பௌவமும் 
தமிழ்வரம் பறுத்த தண்புனல் நன்னாட்டு 

(சிலப்பதிகாரம் ) . 


வேங்கடம் குமரி தீம்புனல் பௌவமென்று 
இந்நாட் கெல்லை தமிழது வழக்கே 

( சிகண்டியார் ) . 


10. கடல்கோள் . 


சில 


ஆண்டுகளுக்கு முன்னாலே கடல் கொந்தளித்து 
எழுந்து இராமேசுவரத்தின் சில பகுதியையும் , தனுக்கோடி 
முழுமையையும் அழித்துப் பாழாக்கியதை நாம் அறிவோம் . 
மேற்கே கேரளத்திலும் , கடல் , நிலப்பகுதிகளை அழிப்பதனை 
அடிக்கடி கேட்கிறோம் . இவ்வாறே தமிழகத்திலிருந்த தென் 
மதுரையும் , கபாடபுரமும் கடல் கோளால் 

கோளால் அழிந்தன . 


இவ்வாறு நிகழும் கடல்கோளுக்குக் காரணமென்னை ? நாம் 
வாழும் பூமி சூரியனிடத்திலிருந்து தெரித்து வந்த தீப்பொரி 
தான் என்பதை நாம் அறிவோம் . அதன் மேற்பகுதியில் மூன் 
றில் ஒரு பகுதி குளிர்ந்து மலை , காடு , நிலங்களாக , நாம் வாழும் 
மண்ணுலகமாக மாறிற்று . மூன்றில் இரண்டு பகுதி 

தி கடலா 
கவே இருக்கிறது . பூமியின் மேற்பகுதி தான் குளிர்ந்து மண் 
ணாகவும் , கடலாகவும் இருக்கிறதேயல்லாமல், அதன் உட்பகுதி , 
இன்னும் அணையாத தீயாக எரிந்து கொண்டேயிருக்கிறது . 
தீ அடிக்கடி கொதித்துப் புடைக்கும் போது தான் நில நடுக்கம் 
உண்டாகின்றது . இந்நடுக்கம் 

யப்பானிலும் , 

இமையமலைப் 
பகுதிகளிலும் அடிக்கடி நிகழ்வதைக் கேட்கிறோம் . 

சில ஆண்டு 
களுக்கு முன்னால் , பீகார் மாகாணத்தில் ஏற்பட்ட நில நடுக் 
கத்தினால் பூமி வெடித்துத் தீப் பிழம்புகள் உருகிக் கிளம்பிப் 
பல இடங்களை அழித்தமையை அறிந்தோம் . இத்தாலி நாட் 

எட்ணா என்ற மலைப்பகுதியில் அடிக்கடி பூமிக்குள்ளி 
ருந்து புகையுடன் தீப்பிழம்பு 

வேகமாக எறியப்படுவதைக் 
கேட்கின்றோம் . இத்தகைய நில நடுக்கத்தினாலேயே கடல் 
கோள் நிகழ்ந்தது . 


டிலுள்ள 


271 


11. அசுரர் . 


கிறது . 


என் 


சுரைக்கொடியிலிருந்து சாறு 

இறக்கி ( ) 

Wine ) அதைக் 
குடிப்பது வழக்கம் . சுரைக்கொடிச் சாறு குடிப்பவர்கள் சுரர் 
எனப்பெறுவர் . அவர்கள் தேவர்கள் என்றும் சொல்லப்பெறு 
வார்கள் . பூமியில் இருக்கும் சுரர்கள் ( பார்ப்பனர் ) அவர்கள் 
வேள்விகள் செய்யும் போது சுரா பானம் பண்ணுவார்கள் எனத் 
தெரிய வருகிறது . அவ்வாறு வேள்வி 

செய்வதைத் 

தடுத்துச் 
சுரைக்கொடிச்சாறு குடிப்பதையும் தடுத்தவர்கள் அசுரர் 
( அல் + சுரர் சுரர் அல்லாதவர் ) எனப்பெறுவர் . அவர்களின் 
தலைவரே சூரபதுமன் , இராவணேசுவரன் எனத் தெரிய 

சூரபதுமனுக்கு தலைமையிடம் கடலுள் அழிந்து போன 
தமிழகத்தில் இருந்ததென்று ஆராய்ச்சியாளர் கருதுகின்றனர் .. 
சூரபதுமன் தவம் செய்து அழியாத உடம்பையும் ஆயிரத்தெட்டு 
( 1008 ) அண்டங்களை நூற்றெட்டு ( 108 ) யுகங்களாக அரசாளும் 
பெருவாழ்வினையும் பெற்றிருந்தான் . ஓர் அண்டம் 
பதனைக் கோள்களோடு கூடிய ஒரு சூரியன் என்று சொல்லலாம் . 
அண்டம் என்பது சூரியனிடத்திலிருந்து தெரித்து வந்து சூரி 
யனையே அண்டிக்கொண்டிருக்கிற 

என்றும் , அதற்குப் 
பிறப்பிடமாகிய சூரியன் அண்டயோனி என்றும் ( யோனி 
பிறப்பிடம் ) பெயர் பெறும் . 1008 அண்டங்களை அரசாண்ட 
சூரன் , அந்த அண்டங்களை யெல்லாம் போய் மேற்பார்ப்பதற்கு 
ஆண்டவன் அருளால் 

ஓர் இந்திரஞாலத்தேரைப் 

பெற்று 
வைத்திருந்தான் என்று வரலாறு கூறுகிறது . சிறிது காலத் 
திற்கு முன்பு வரை மக்கள் இதனை நம்பாமலிருந்தனர் . இன்றோ 
உருசியரும் ( Russians ) அமெரிக்கரும் ( Americans ) விசைத் 
தேரில் கிளம்பிச் சந்திர மண்டலத்திற் 

திரும்பி 
வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை 
யாயிற்று . அதனால் சூரபதுமன் , அந்நாளில் இந்திரஞாலத் 
தேரில் ஏறித் தன் ஆட்சியின் கீழிருந்த அண்டங்களைச் சுற் 
றிப் பார்த்து வந்தான் என்பதை உண்மை வரலாறாக இன்று 
எவரும் நம்பாமலிருக்க முடியாது . 

சூரபது மனை 
அடிமையாக்கிக் கொண்ட முருகப் பெருமானுக்கு , அப்போர்க் 
களத்தில் , தங்கிடமாக இருந்த பாசறை திருச்செந்தூர் . 


பூமி 


சென்று 


வென்று 


சிவபெருமான் 


இவ்வாறே , இலங்கையில் அரசாண்டவன் இராவணேசு 
வரன் . 

அவனிடத்தில் ஒரு பூந்தேர் ( புட்பக விமானம் ) இருந் 
தது . அதிலே ஏறிக்கொண்டு 

அவன் 

ஒருமுறை செல்லும் 
போது அவ்விமானம் மையமலையின் 

சிகரங்களுள் ஒன்றாகிய 
கைலாயத்தின் மீது போக மாட்டாமல் தடைப்பட்டு நின்றதாக 
வும் , ராவணன் , தேரை 

தேரை விடுவிடு என்று தேர்ப்பாகனுக்குக் 
கட்டளையிட்டதாகவும் , அதற்குப் பாகன் , 
எழுந்தருளியிருக்கிற காரணத்தினால் , தேர் இம் மலை மீது 
செல்லாது என்று மறுமொழி கூறியதாகவும் , உடனே 
வணன் , 

பூத்தேரிலிருந்து கீழே குதித்துக் கைலாயமலையைப் 
பெயர்த்து 

எடுத்தாகவும் , அது கண்ட சிவபெருமான் , தம் கால் 
விரல் ஒன்றால் அழுத்தியதாகவும் , அதனால் இராவணன் அந்த 
மலையின் கீழ் அகப்பட்டு அலறிச் சாமவேதம் பாடிச் சிவபெரு 
மானைத் துதித்தாகவும் , அதனால் சிவபெருமான் மனமிரங்கி 


272 


அவனுக்கு அருள் புரிந்தார் என்பதும் புராண வரலாறுகள் . இந் 
நிகழ்ச்சியைத் திருநாவுக்கரசு நாயனார் 

தாம் 

பாடியருளிய 
தேவாரத்தின் ஒவ்வொரு பதிகத்தின் ஈற்றிலும் பாடித் 

துதித் 
தார் என்பது வரலாறு . அவற்றுள் பின் வருவது ஓர் அருமைப் 
பாடல் : 


கடுகிய தேர் செலாது கயிலாய மீது கருதேல் உன்வீரம் ஒழி நீ 
முடுகுவ தன்று தன்மம் என நின்று பாகன் மொழிவானை 

நன்று முனியா 
விடுவிடு என்று சென்று விரைவுற்று அரக்கன் வரையுற் 

றெடுக்க முடிதோள் 
நெடுநெடு இற்றுவீழ விரலுற்ற பாதம் நினைவுற்ற தென்றன் 


மனமே 


இராவணேசுவரனை வென்ற இராமபிரான் , இந்த விமானத் 
தில் ஏறித்தான் அயோத்தி மா நகருக்கு மீண்டும் வந்தான் என்று 
கூறுகிறது 

இராமாயணம் . ஆதியில் இவ்வி மானத்தை வைத் 
திருந்தவன் குபேரன் . அவனை வென்றுதான் இராவணன் இவ் 
விமானத்தைக் கைப்பற்றினான் என்பதும் புராண வரலாறு . 


கின்ற 


கடல் கோளுக்குப்பின் எஞ்சியிருப்பன இலங்கையும் அதளைச் 
சேர்ந்த சில தீவுகளும் . இராவணன் கைலாய மலையைத் தூக்கு 

காட்சி சிவன் கோவில்களில் எட்டாம் திருநாளில் சிவ 
பெருமானுடைய வாகனமாகக் 

காட்டப்படுகிறது . அது , 
கயிலாய பர்வதம் எனப் பெயர் பெறும் . திரிபுர அசுரர்களும் 
தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் என்றும் , அவர்களுடைய மூன்று 
கோட்டைகளையும் 

எரித்து அழித்துச் சிவபெருமான் தம்மை 
வணங்கி நின்ற அவர்களில் இருவரைத் தம் வாயில் காவலராக 
இருக்கச் செய்து . மூன்றாமவனை , அவன் இசை வல்லவன் ஆனதி 
னாலே , தாம் கூத்தாடும் போது பக்கத்தில் நின்று குடமுழா முழக்க 
அருள் செய்தான் என்று புராணமும் , தேவாரமும் கூறுகின்றன . 
இவ்வாறே 

மயிலாகவும் , சேவலாகவும் உருவங்கொண்டு தன் 
னோடு போரிட்ட சூரபதுமனைத் தனது தேரை அணி செய்யும் 
கொடியாகச் சேவலை உயர்த்தி அமைத்து , மயிலினைத் தம் ஊர்தி 
யாக ( ஊர்தி வாகனம் ) அமைத்து ஏறி வந்து காட்சியருளி 
அடியார்களைக் காத்தருளி நின்றான் திருமுருகப் பெருமான் . 


12. ஒரு விந்தை . 


நாம் வாழும் இம் மண்ணுலகின் கீழே இன்னும் தீ அணையாது 
எரிந்து குமுறுகிறது . அதனாலேயே எரிமலைகளும் , நில நடுக்கங் 
அடிக்கடி 

நிகழ்கின்றன . இவை இயற்கைப் பெரு 
விந்தை . 


களும் 


27-1-1954 இந்தியன் எக்சுபிரசுத் தாளில் பின் 
செய்தி காணப்பட்டது : 


வரும் 


273 


மணி 


சன்றது , 


இத்தாலி நாட்டிலுள்ள மோடினா என்ற இடத்தில் ஒரு மலை 
முன்னால் நகர்ந்து சென்றது . 

அஃது 

நேரத்தில் 
மூன்றடி 

இந்நிகழ்ச்சி அம்மோடினா பள்ளத்தாக்கி 
லுள்ள குடிகளை நடுநடுங்கச் 

செய்தது . 

மோடினா நகரம் வட 
இத்தாலியில் உள்ளது . 

பொறி 

வல்லார்கள் ( Engineers ) 
கூடி ஒன்றும் செய்ய இயலாது பரக்க பரக்க விழித்து நின்றார்கள் . 
72 மணி நேரங்கள் நகர்ந்து சென்ற இம்மலை மூன்று வீடுகளை 
அழித்து விட்டது . நான்காவது வீட்டின் மேலே பாயும் போது 
ஆண்டவன் அருளால் மலையின் நகர்ச்சி நின்றது . 


பழங்காலத்தில் சென்னை திருமயிலாப்பூரில் கபாலீச்சுரர் 
கோவிலை ஒட்டிக் கடல் இருந்தது என்ற செய்தி காணப்படுகிறது . 
இப்போதோ அக்கடல் கோவிலிலிருந்து இரண்டு மைல்களுக்கு 
அப்பால் கிழக்கே விலகி நிற்கின்றது . 


நியூசிலாந்து என்ற 

தீவின் நடுப்பகுதியில் மூன்று 
எரிமலைகள் இருக்கின்றன . அந்த மலைச் சிகரத்துள் ஒன்று 
நாகர்கூ ( Mount Naguruhoe ) என்பது . அண்மையில் இதில் 
6,000 அடி உயரத்துக்குப் புகைப் படலங்கள் 

கருப்புச் 
சாம்பலோடு எறியப்பட்டன. அங்கே அடிக்கடி தரைக்குள் 
குமுறல்கள் கேட்கின்றன . இதற்கு இரண்டு மைல்களுக்குப் 
பக்கத்திலுள்ள சிறு ஏரியின் தண்ணீர் எட்டடி வரை அடிக்கடி 
உயருகின்றது . 

2-8-1968 தினமணியில் இரண்டு விந்தையான செய்திகள் 
காணப்பட்டன . 
( 1 ) கடந்த 

சில நாட்களாக விசாகப்பட்டிணத்தை 
நிமிடத்திற்கு ஒரு மில்லி மீட்டர் வீதம் கடல் அரித்து வருகிறது ; 
பாலம் ஒன்றைக் கடல் கொண்டுவிட்டது . ஆந்திர முதலமைச்சர் 
இரண்டு மந்திரிகளுடன் சென்று நேற்றுக் 

காலையில் 
இடத்தை நேரிற் சென்று பார்வையிட்டார் . கடல் அரிப்பு 
ஆபத்தானது என அதிகாரிகள் கூறினர் . 

( 2 ) மத்திய அமெரிக்காவில் கோசுட்டாரிகா அருகிலுள்ள 
சான் சோசிலிருந்து 110 மைல் தூரத்திலுள்ள எல் ஏரினால் எரிமலை 
திங்கட்கிழமை 29-7-1968 - ல் திடீரென்று 

திடீரென்று குமுறி வெடித்த 
தில் இதுவரை நூறு பேர் மடிந்திருப்பதாக உத்தியோக பூர்வ 
மதிப்பீடு 

கூறுகிறது . இன்னும் பலரைக் காணவில்லை . 
மலைக் குழம்புக்கடியிற் 

சிக்கி 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் 
மடிந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது , 

3-8-1968 தினமலரில் பின் வரும் செய்தி வந்துள்ளது : 

பிலிபைன்சு தீவின் தலை நகரமான மணிலாவில் 2-8-1968 
அன்று விடியுமுன்னர் பூமி அதிர்ச்சியின் விளைவால் முந்நூறுக்கு 
மேற்பட்டவர்கள் பலியாகியிருப்பதாகச் செய்தி வந்துள்ளது . 
ஐந்து மாடிக் கட்டடம் இடிந்து விழுந்ததன் விளைவாகக் 
குறைந்தது 200 பேர் மடிந்து போயினர் . 

371 - B - 2-18 


எரி 


274 


சனி 


3-9-1968 தினமணியிற் கண்ட செய்தி : 

ஆப்கானித் தானத்துக்குக் கிழக்கேயுள்ள ஈரான் நாட்டின் 
கீழ்ப்பகுதியில் 31-8-1968 

இரவிலும் 1-9-1968 
ஞாயிறு நண் பகலிலும் நில நடுக்கம் கொடுமையாகி 

நூறு 
நகரங்கள் 

தவிடு பொடியாகிவிட்டன. பிர்சண்டு கான் பாத் , 
கக்கக்கு முதலிய நகரங்கள் , மலைப் பகுதிச் சாலைகள் பிளந்து 
விட்டன . 

முப்பதினாயிரம் பேர் பலியாயினர் , ஓர் இலக்கம் 
பேர் படுகாயமுற்றனர் . கோரச்சன் மாகாணத்தில் 750 சதுர 
மைல் பகுதிகள் பெருஞ் சேதமுற்றன . கோனாபாத் நகர் முழுதும் 
நாசமாயிற்று . பல இலக்கம் பேர் தங்க நிழலின்றித் தவிக்கின் 
றனர் . 


அண்மைக் காலத்தில் சீனா நாட்டில் ஏற்பட்ட நில நடுக்கம் 
குறித்தும் பல ஆயிரம் பேர் மடிந்த செய்தி குறித்தும் நாம் 
அறிவோம் .. 


13. குமரிக் கண்டம் . 


குமரிக் 


கி.மு. 


இற்றைக்குப் பன்னீராயிரம் ஆண்டுகளுக்கு முன் 
கண்டத்தின் தென் கோடியில் பஃறுளியாற்றின் கரையிலிருந்த 
தென் மதுரையில் தலைச் சங்கம் கூடியிருந்தது . அதன் தொடக்கம் 
1200 என்று சொல்லலாம் . பஃறுளியாற்றினால் 

வளம் 
படுத்தப்பெற்ற நாடு , பெருவள நாடு . அதனை ஒட்டி இருந் 
தவை ஒளி நாடு , குமரி நாடு , பாண்டிய நாடு முதலியன . அங்கே 
முதலாவது சங்கத்தை நிலை நாட்டியவன் நிலந்தரு திருவிற் 
பாண்டியன் மாகீர்த்தி என்பவன் . பாண்டியன் காய்சின வழுதி 
முதலாகக் கடுங்கோன் ஈறாக எண்பத்தொன்பது பாண்டியர்கள் 
தலைச் சங்க காலத்தில் அரசாண்டார்கள் , அதில் 4,449 புலவர்கள் 
கவியரங்கேறினார்கள் . கி.மு. 12000 - ல் தொடங்கிய தலைச் சங்கம் 
முடிந்தது . கி.மு. 5560 - ல் இடைச் சங்கம் கபாட புரத்தில் இருந் 

கி.மு. 5560 முதல் கி.மு. 1860 வரை அதிலிருந்து கடைச் 
சங்கம் கி.பி. முதல் நூற்றாண்டு வரை இருந்ததென்று சொல்ல 

தெற்கிலிருந்து குமரிக் கண்டம் அழிய அழியத் தமிழ் 
மக்கள் மேலே ஏறி ஏறி இப்போதுள்ள தமிழகத்தில் வந்து 
குடியேறினார்கள் . அவர்களே பல்கிப் பெருகிச் சிந்து , வங்காளம் 
முதலிய வடநாடுகளிலும் சென்று தங்கி வாழ்ந்து வருவாராயினர் . 


லாம் . 


14. தமிழர் நாகரிகம் . 


சங்க நூல்கள் தமிழர் நாகரிகத்தை விளக்குகின்றன . 
அவை 
தமிழ் நாட்டினை நாவலந் தீவு , நாவலந் தண் பொழில் எனக் 
கூறுகின்றன. 


நாட்டினைக் குறிஞ்சி , முல்லை , மருதம் , நெய்தல் , பாலை என 
ஐந்து வகையாகப் பிரித்திருந்தார்கள் . மலையும் மலை சார்ந்த 
இடமும் குறிஞ்சி எனப்படும் . அங்கு வாழ்ந்த மக்கள் குறவர் 
எனப்பட்டனர் . மலைக்கும் நகரத்துக்கும் இடையிலுள்ள காடுகள் 


275 


ஆறுகள் 


முல்லை நிலம் 

நிலம் எனப்படும் . அங்கு வாழ்ந்த மக்கள் இடையர் 
எனப்பட்டனர் . வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் எனப் 
படும் . அதில் வாழும் மக்கள் உழவர் எனப்பட்டனர் . உழவர்கள் 
நிலத்தை உழுது பயிரிட்டு வாழும் மக்கள் . இந்த நிலத்தில் மருத 
மரங்கள் செழித்தோங்கி வளர்ந்தன . அதனாலேயே இது மருத 
நிலம் எனப் பெயர் பெற்றது . மருத நிலத்தின் தலை நகரம் 
மருதை என்பது . 

அது மரு 

மருவி மதுரை ஆயிற்று . இப்போதுள்ள 
மதுரை மாநகரம் மருத நிலத்தின் முதன்மை 

நகரமாகவுள்ளது 
என்பது வெளிப்படை . குறிஞ்சி நிலமாகிய மலைகளில் தோன்றிய 

அதற்கும் மருதத்துக்கும் இடையிலுள்ள காடுகளில் 
புகுந்து மருத நிலத்திலுள்ள பண்பட்ட வயல்களைச் செழிப்பாக 
விளையச் செய்து , கடைசியாகக் கடலிற் போய் விழுகிறது . கடலும் 
கடல் சார்ந்த இடங்களும் நெய்தல் எனப்படும் . அதில் வாழும் 
மக்கள் பரதவர் எனப்பட்டனர் . அவர்கள் கடலுள் தோணி 
களிற் சென்று மீன் பிடிக்கும் தொழிலினர் . இவ்வாறு மண்ணுல 
கத்திலுள்ள நிலம் நான்கு வகையாக வகுக்கப்பட்டிருத்தலனால் 
அது நானிலம் 

என்று பெயர் பெறும் . இந்த நான்கு 
நிலங்களிலும் சிற்சில இடங்களில் மணற்காடுகள் இருப்பன . அப் 
பகுதி பாலை எனப்படும் . 

மலையிலு மிருக்கும் , காடுகளிலு 
மிருக்கும் , மருதத்திலுமிருக்கும் , கடலை ஒட்டியுமிருக்கும் . 
நிலத்தில் வாழும் மக்கள் மறவர் எனப் பெறுவர் . 


வகை 


பாலை 


பாலை 


என 


நான் 


வகையாக 


மக்கள் தொழில் பற்றி அந்தணர் , அரசர் , வணிகர் , வேளாளர் 

பகுத்துக் கூறப் பெற்றனர் . உயிர் 
கள் அனைத்தின் மீதும் அம்தண்மை , அதாவது இரக்கம் உடை 
யோர் அந்தணர் 

எனப்பட்டனர் . இவர்களைப்பற்றித் 
திருவள்ளுவ நாயனார் பின்வருமாறு கூறுகின்றார் 

அந்தணர் என்போர் அறவோர்மற் றெவ்வுயிர்க்கும் 
செந்தண்மை பூண்டொழுக லான் 


இவ் அந்தணர்களே நாட்டில் தெய்வப் பற்றும் நல்லொழுக்க 
மும் தவறாது நடைபெறுமாறு பார்ப்பவர்கள் . 

அதனால் அவர் 
கள் பார்ப்பார் எனவும் பெயர் பெற்றனர் . ஒழுக்கமே அவர் 
களை உயர் குடித் தன்மை பெறச் செய்தது . ஓதப்படுவது ஓத்து . 
அது 

சிறப்பாக மறை என்று சொல்லப்படும் ( மறை = வேதம் ) 
மறை ஓது தலை மறந்து போனாலும் திரும்பத்தெரிந்து ஓதிக் கொள் 
ளுதல் இயலும் ; ஆனால் ஒழுக்கம் அழிந்து போனால் பார்ப்பா 
னுடைய பிறப்புப் பெருமை அழிந்துவிடும் . 

மறப்பினும் ஒத்துக் கொளலாகும் பார்ப்பான் 
பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும் 

வள்ளுவப் 
பெருந்தகையார் கூறுகிறார் . 


என 


நாட்டை ஆளுபவர் அரசர் . அவர்கள் 

பெரிய கோட்டை , 
கொத்தளங்களில் வாழ்ந்தனர் . 

கோட்டைகள் 
உயரமான 
மதில்களைச் சூழ உடையன . பகைவர் 

பகைவர் கோட்டை மதில்களை 
அணுக முடியாதவாறு அகழமாகத் தோண்டப்பெற்ற அகழிகள் 

371 - B - 2-18A 


276 


உடைய 


நீர் நிரம்பிச் சூழ இருந்தன . அதன் உள்ளே அரண்மனைகளில் 
அரசர் குடி இருந்தனர் . அம்மாளிகை அரண் மனை 

என்றும் , 
கோவில் என்றும் பெயர் பெறும் . அரண் = பாதுகாவல் . அதனை 

மாளிகை அரண் மனை . கோ = அரசன் ; இல் = வீடு ; 
அரண் மனை கோவில் எனவும் படும் . பிற்காலத்தில் கோவில் 
என்பது கடவுளுக்குரிய இடத்தை மட்டும் உணர்த்துவதாயிற்று . 
இக்காலப் பெரு நகரங்களிலுள்ள கோவில்கள் அரண் மனைகளா 
கவே காட்சி தருகின்றன . அவற்றின் தலை வாசலிலுள்ள 
கோபுரங்கள் மிக்குயர்ந்து நெடுந்தொலைவில் வரும் பகைவர் 
களைக் கூடக் 

காண்பதற்குத் துணைபுரிகின்றன . கோ + புரம் , 
அரசனுடைய குடியிருப்பு . 

புரம் , 

பாதுகாவலையுடைய ஊர் . 
இதனால் 

அக்காலங்களில் இக் கோவில்களில் அரசர் வாழ்ந்து 
வந்திருத்தல் வேண்டும் . நம் தென்னாட்டில் பிற்காலத்தில் 
நடந்த போர்களில் திருவில்லிபுத்தூர்க்கோயிலும் , திருவைகுந்தக் 
கோவிலும் படை வீடுகளாகப் பயன்பட்டன என்பது வரலாறு . 


விளையும் 


வாணிகம் செய்பவர் வாணிகர் . வாணிகம் = வியாபாரம் . 
அது நாட்டுக்கு வண்மையைத் தருதலினாலே வணிகம் எனப் பெயர் 
பெற்றது . இவர்களே நாட்டின் பல 

பகுதிகளில் 
விளை பொருள்களைத் தேவையான இடங்களுக்குக் கொண்டுபோய் 
விற்று நாட்டை வளம் பெறச் செய்தனர் , நாட்டின் பல பகுதி 
களை உழுது , பல வகைப்பட்ட பொருள்களை விளைவித்து நாட்டுக் 
குப் பேருதவியாக விளங்குபவர்கள் வேளாளர் . வேளாண்மை = 
பிறருக்கு உதவி செய்தல் . இதனால் வேளாளர் வேளிர் எனவும் 
புகழ்ப் பெயர் பெறுவர் . வேளாளன் என்பான் விருந்திருக்க 
உண்ணாதான் என்பது பழிமொழி . பின் வருவது திருக்குறள், 

விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா 
மருந்தெனினும் வேண்டற்பாற் றன்று 


அந்தணர் , அரசர் , வணிகர் , வேளாளர் என நான்கு வகுப் 
பினர் இருந்தாலும் , இவர்களுக்குள் பணியாளர் என்ற தொகுதி 
யும் இருந்து வந்திருக்கிறது . நம் நாட்டில் சிலர் கூறுகின்றவாறு 
பிராமணன் , சத்திரியன் , வைசியன் , சூத்திரன் என்ற நான்கு 
வகுப்புகள் தமிழ் மக்களிடம் இருந்ததில்லை . அந்தணர் வகுப் 
போடு பிராமணர் வகுப்பும் , அரசர் வகுப்போடு சத்திரியர் 
வகுப்பும் , வணிகர் வகுப்புடன் வைசிய வகுப்பும் 

ஒருவாறு 
பொருந்துமேனும் வேளாள வகுப்போடு சூத்திர 

வகுப்புப் 
பொருந்தாது . ஏனெனில் சூத்திரன் என்பவன் இழிவான பிறப் 
புடையவன் எனப் பேசப்படுகிறான் . 


15. தமிழின் தனிப் பெருமை . 


உலகத்தில் முதன் முதலாகத் தோன்றிய மொழி 

தமிழ் 
என்றும் , அதனைப் பேசி வந்த தமிழ் மக்கள் பூமியின் பல பகுதி 
களுக்குக் கடல்கோள் 

காரணமாக வெளியேறி 

வெளியேறி உணவு தேடி , 
நாடோடிகளாக அலைந்து திரிந்து தத்தமக்கு வாய்ப்பானது எனக் 


277 


கண்ட கண்ட இடங்களில் தங்கி வாழ்வாராயினர் என்றும் , 
அவர்கள் பேசி வந்த தமிழ் மொழியே அவர்கள் அலைந்து திரிந்து 
வரும் தட்ப வெப்ப நிலைகளுக்கும் , சூழ்நிலைகளுக்கும் ஏற்பத் 
திரிந்து பற்பல பெயர்களுடன் வழங்கி வருவதாயிற்று என்றும் 
கூறினோம் . இலத்தீன் , கிரேக்கம் முதலிய மொழிகளுக்கெல்லாம் 
தாய் மொழியாக இன்று கருதப்படும் சம்சுக்கிருதமும் தமிழ் 
மக்களால் படைக்கப்பட்டதொரு மொழியே என்பது தான் 
உண்மை . 

இதற்கு மாறாக சம்சுக்கிருதத்திலிருந்துதான் தமிழ் 
தோன்றியது என்று கூறும் சில ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப் 
பெரிதும் தவறு . 

இதனை விளங்க எடுத்துக்காட்டுவாம் . 


16. சம்சுக்கிருதம் . 


நாசனல் 


நம் 


ஆரியர் என்ற மக்கள் தொகுதியினர் நடு ஆசியாவில் வாழ்ந் 
திருந்தவர் என்றும் , அவர்கள் பேசிய மொழி சம்சுக்கிருதம் 
என்றும் அவர்களில் சிலர் வயிற்றுப் பிழைப்புக்காக ஆடு மாடுகளை 
மேய்த்துக் கொண்டு தெற்கு நோக்கி வந்து , மையமலையின் 
வடமேற்கில் உள்ள கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் 
நுழைந்து வட இந்தியாவிலிருந்த திராவிடர்களை வென்று துரத்தித் 
தென்னிந்தியாவிலும் பரவி வாழ்ந்து வருவாராயினர் என்றும் 
பண்டைய வரலாற்றாசிரியர்கள் சிலர் எழுதி வைத்திருக்கிறார்கள் - 
இது முற்றிலும் தவறான செய்தி என்பதைத் திருச்சிராப்பள்ளி 
கல்லூரி ( National 

College ) , யிலும் அண்ணாமலை 
பல்கலைக் கழகத்திலும் , வரலாற்றுப் பேராசிரியராக இருந்த 
P. T. சீனிவாச ஐயங்கார் என்ற பெரியார்பல ஏதுக்களால் 
நிலை நாட்டியிருக்கின்றார் . ஆரியர்கள் பேசி வந்த மொழி 
சம்சுக்கிருதம் என்பது உண்மையானால் , அவர்கள் வந்து குடியேறிய 
இந்திய 

நாட்டில் அம்மொழியைப் பேசியவர் இன்றும் 
இல்லை , அன்றுமில்லை , என்றும் இல்லை . 

மேலும் அவர்கள் முன்பு 
வாழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிற நடு ஆசியாவிலும் 
அம் மொழி வழக்கு என்றும் இருந்ததில்லை என்று கூறும் வரலாறு. 
உலகில் எங்குமே இம் மொழி பேச்சு மொழியாக இருந்திருப்பதே 
இல்லை . அவ்வாறானால் , ஆரியர் என்று கூறப்படும் மக்கள் யாவர் ? 
சம்சுக்கிருதம் எவ்வாறு தோன்றியது ? என்பனவற்றை 
ஆராய்ந்து நிலை நாட்டுவோம் , 

பண்டைத் தமிழ் மக்களில் ஒப்பற்ற ஒழுக்கமும் , கரைகண்ட 
கல்வியறிவும் உடைய மேலோர்கள் பலர் இருந்து வந்தார்கள் . 
அவர்கள் அருமையானவர் . அதனால் அரியர் எனப்பட்டனர் . 
அரியர் என்ற அச்சொல் அவர்களைச் சிறப்பாகக் குறிப்பதன் 
பொருட்டு ஆரியர் 

வழங்குவராயினர் . 

ஆரியன் = 
பெரியவன் . இது வட மொழியில் பெருவழக்காக வழங்கப்பட்டு 
வருகின்றது . ( ஆரிய ! = பெரியவரே ! ) 

தமிழ் முன்னோர்களுள் ஒரு பகுதியினராகிய ஆரியரே சம்சுக் 
கிருதத்தை ஆக்கினார்கள் என்பதற்கு அம்மொழிக்குரிய கிருந்த 


என 


278 


எழுத்துகள் தமிழுருவாக இருப்பதே போதிய சான்றாகும் . தமிழ் 
மெய் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வரும் இடம் நோக்கித் தமிழில் 
வலித்தும் , மெலித்தும் , உரத்தும் , படுத்தும் ஒலிக்கப் பெறு 

அந்நால்வகை வேறுபாடுகளை யுன்னித் தனித்தனி 
யுருவம் வகுத்தனர் சம்சுக்கிருதத்தில் 


கின்றன . 


செய்து 


சம்சுக்கிருதம் ( சம்சு = நன்றாக , கிருதம் = செய்யப்பெற்றது ) 
நன்றாகச் செய்யப் பெற்ற மொழியே சம்சுக்கிருதம் . 

இதில் 
காளிதாசன் முதலிய பெரியோர் ( பிராமணரல்லாதவர் ) அரிய 
நூல்கள் யாத்திருக்கின்றனர் . சிவபெருமான் மீது அரிய தேவா 
ரப் பண்களைப் பாடிய சமய குரவர்கள் , சிவபெருமானை , 

ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்றும் 

வடமொழியும் தென்மொழியும் ஆயினான் காண் என்றும் 
பாடியருளினமையை நெஞ்சிற் கொள்க . 

17. தமிழர் திருமணம் . 
ஆண்களும் , பெண்களும் ஒருவரையொருவர் காதலித்துப் 
பிறர் அறியாமல் சில காலம் வாழ்ந்து வருவர் . அது களவு 
எனப்படும் . பின்பு அவர்கள் பலர் அறிய 

மணம் 
கொண்டு இல்லறம் நடத்துவர் . அது கற்பு எனப்படும் . 
காதல் ஒழுக்கத்தில் கைக்கிளை , பெருந்திணை என்ற இரண்டு பகுதி 
கள் கூறப்படுகின்றன . கைக்கிளை என்பது ஒரு தலைக் காமம் . 
கைக்கிளை மணம் , அசுரம் , இராக்கதம் , பைசாசம் என மூன்று 
வகைப்படும் பெருந்திணை என்பது பொருந்தாக் காமம் . 

இக்காலத்தில் திருமண வாழ்க்கை இன்பந்தருவது என்பது 
நூற்றில் ஒருவருக்கே . தொண்ணூற்றொன்பதின்மர் துன்ப 
வாழ்க்கையே வாழ்கின்றனர் , காதல் மண வாழ்க்கை இல்லா 
மல் , தாய் தந்தையர் ஏற்பாட்டினாலேதான் திருமணம் நடைபெறு 
கிறது . அதனால் கணவரும் , மனைவியரும் ஒத்த குணம் அற்றவ 
ராகித் தவளை தண்ணீருக் கிழுக்க , ஓணான் வேலிக் கிழுத்த கதை 
யாக துன்புறுகின்றனர் . குலம் பேசிக் , குணம் பேசி மண 
மக்களைத் தேர்ந்தெடுக்கும் தன்மைகூட மறைந்து பணம் பேசி 
மணமக்களை அமைக்கும் காலம் இது . ஆனால் அண்மைக் கால 
மாக , பள்ளி வாழ்க்கையில் ஆண் மகன் மனைவியையும் , பெண் 
மகள் கணவனையும் தேடி அடைகின்றனர் . சாதிப் பாகுபாடுகூட 
இவர்முன் நிற்பதில்லை . 

அருகிக் காணப்படும் இது பெருகுவதற் 
குப் பெற்றோரும் , உற்றோரும் இந்த நற்போக்கிற்கு முழு ஆதரவு 
தருதல் வேண்டும் . ஆதரவு அற்றவர்களாய் அவர்களைத் தன் 
பந்தனியாக வாழ்க்கையில் தவிக்க விட்டு விடுதல் கூடாது . 
18. தெய்வம் . 


ன 


ஆரியர் 


தமிழ் மக்களுள் கல்வி கேள்விகளால் அரியராகிய 
கள் , தங்கள் செயலுக்கு அப்பாற்பட்டதாகிய ஒரு பொருள் 
இருப்பதை 

அறிந்தார்கள் . தாம் ஒன்று நினைத்தால் வேறு 


279 


ஒன்று நினைக்கப்படுகிறது . ஒன்றைப் பெற விரும்பினால் அது 
கிடைக்காமல் வேறொரு பொருள் நமக்கு கிடைக்கிறது . 

சில 
வேளைகளில் பெற நினைத்த பொருளே கை கூடுவதும் உண்டு . 
மேலும் , எப்போதுமே நினைத்திராத ஒரு பொருள் எதிர்பாரா 
மல் கைக்குக் கிட்டுவதையும் அவர்கள் கண்டார்கள் . அதனால் 
தம்மால் இன்னதென்றே உணர முடியாத 

பொருள் 
இருக்கின்றது 

என்பதை அவர்கள் 

உணர்ந்தார்கள் . பின் 
வரும் ஒளவையார் பாடல் இவ் ஆராய்ச்சின் முடிவே . 

ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட் டொன்றாகும் 
அன்றி அதுவரினும் வந்தெய்தும் ஒன்றை 
நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் 
எனை யாளும் ஈசன் செயல் 


அந்த ஈசனை இத்தன்மையன் என்று காண்பது யாவருக்கும் 
முடியாத தொன்றாகும் . தேவர்களில் சிறந்தவராகிய திருமா 
லும் , நான்முகனும் தாம் தாம் பெரியவர் என்று அகந்தை 
கொண்டு போரிடத் தொடங்க அவ்விருவரும் இன்ன தன்மையது 
என்று அறியாத தொரு சோதி தம் முன்னே தோன்றக் 
கண்டு , அதன் அடியைத் திருமாலும் , முடியை நான் முகனும் 
காண முயன்று , 

எவர் 

முதலிற் காணுகின்றனரோ 
தம்முள் பெரியவரென்று முடிவு செய்து கொண்டு காணத் 
தொடங்கினர் . அவர்களால் 

காண்பதரி 
தாயிற்று . நூல்களை ஆராய்வதாலோ 

காட்டிற்குச் சென்று 
அருந்தவம் முயல்வதாலோ அப்பொருள் இன்ன தன்மையது 
என்று காண்பது முடியாது . 


அவரே 


அடியோ , 


முடியோ 


இத்தந் திரத்தில் காண்டும் என் றிருந் தோர்க்கு 

அத்தந் திரத்தில் அவ்வயின் ஒளித்தும் . 
என்பது திருவாசகம் .. 


போன்று 


மனம் , வாக்கு , உடல் அனைத்தையும் கடந்து நிற்கும் பொருள் 
அது . அதனால் அது கடவுள் எனப் பெயரிடப் பெற்றது . 

இன்றெனக் கருளி இருள் கடிந்துள்ளத் தெழுகின்ற ஞாயிறே 
நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிறிது 

மற்றின்மை 
சென்று சென் றணு வாய் , தேய்ந்து தேய்ந் தொன்றாய் திருப் 

பெருந்துறையுறை சிவனே 
ஒன்று நீ அல்லை அன்றி ஒன் றில்லை யாருன்னை அறியகிற் 

பாரே . 

( திருவாசகம் ) 
இதனையே தாயுமானவப் பெருந்தகையார் , 
சென்று சென் றணுவாய்த் தேய்ந்து தேய்ந் தொன்றாகி 
நின்றுவிடும் என்ற நெறி நிற்கும் நாள் எந்நாளோ . 


280 


என்றருளிச் செய்தார் . ஆராய்ச்சியைக் கடந்து கடந்து 
செல்வதனால் கடவுள் என்ற பெயர் பெற்றமைபோல , ஆராய்ச்சி 
யில் அகப்படாமல் அணுவாய்த் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாகி 
நின்று விடுவதனால் கடவுள் தெய்வம் என்றும் பெயர் 
றார் . தேய்வம் என்ற சொல்லே , தெய்வம் என்று மருவி நின்று 
வழங்கி வருகின்றது . 


பெற் 


19. கடவுள் வாழ்த்து . 


எத்தொழிலைத் தொடங்கினாலும் , தொடங்குவதற்கு முன் 
தெய்வத்தை வழிப்பட்டே தொடங்குதல் வேண்டும் என்பது 
அறிஞர் கண்ட முடிவு . தேவேந்திரனும் , தேவர்களும் , நான் 
முகனும் , திருமாலும் அமுதம் பெறும் பொருட்டு திருப்பாற் 
கடலைக் கடையத் தொடங்கிய போது , தெய்வத்தை வழிபடா 
மல் , அச் செயலைத் தொடங்கினார்கள் . 

ஆதலின் , 

கடலி 
லிருந்து ஆலால நஞ்சு தோன்றித் தொல்லை விளைத்தது என் 
றும் , அவர்கள் நல்லறிவு பெற்றுச் சிவபெருமானை வழிபட்டார் 
கள் என்றும் , அதனால் அத்தொல்லை நீங்கித் திருவருளால் அவர் 
களுக்கு அமுதம் கிடைத்தது என்றும் 

புராணங்கள் 


கூறு 


கின்றன . 


நூலாசிரியர்கள் அனைவரும் தத்தம் நூலைத் தொடங்கும் 
முன்னர் அந்நூலுக்கு ஏற்புடைக் 

கடவுளை யாவது , வழிபடு 
கடவுளையாவது தாழுத பின்னரே 

அந்நூலைத் தொடங்கு 
கின்றனர் . சங்கத் தொகை நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து 
அமைத்திருக்கின்றார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் 

என்ற 
பெரும்புலவர் . உலகெலாம் என அம்பலவாணரே அடியெடுத் 
துக் கொடுக்க , சேக்கிழார் பெருமான் தாம்பாடியருளிய திருத் 
தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்குக் கடவுள் 
வாழ்த்துப் பாடியருளினார் . 


20 , தமிழ்த்தெய்வம் . 


புலவர்கள் 

தமது தாய்மொழியாகிய தமிழ்மொழியையும் 
தெய்வமாகக் கொண்டு வாழ்த்துக் கூறுகின்றார்கள் . 
மொழி தோன்றிய காலத்தில் , சிலர் , அதனைத் தமிழ்மொழியை 
விட ஏற்ற முடையதாகக் கருதினர் . 

அதனால் அக்காலப் 

புல 
வோர் சிலர் தக்க காரணங்காட்டித் தமிழும் , ஆரியமும் நிகர் 
என்று வாழ்த்துக் கூறினார்கள் . 


உலக 


சிவ பெருமானே தமிழ்மொழிக்கு அகப்பொருள் இலக்கணம் 
ஆக்கினார் , அதுவே இறையனார் அகப்பொருள் என்பது . 
தகைய பெருமையுடைய தமிழ்மொழி , 

மொழிகளை 
யெல்லாம் வென்று , ஆரியத்தோடு சீரொப்ப விளங்குகின்றது . 
அத்தகைய தமிழ்த் தெய்வத்தை வணங்குவோம் 
பொருள் அமைத்து ஒரு பெரும்புலவர் பின்வரும் கவியைப் 
பாடினார் . 


என்று 


281 


மறை முதற் கிளந்த வாயான் மதிமுகிழ் முடித்த வேணி 
இறைவர் தம் பெயரை நாட்டி இலக்கணம் செய்யப் 

பெற்றே 
அறைகடல் வரைப்பிற் 

அனைத்தும் வென் 

யத்தோடு 
உறழ்தரு தமிழ்த்தெய்வத்தை உள் நினைந் தேத்தல் 

செய்வாம் 


பாடை 


றாரி 


[ இறைவர் = சிவ பெருமான் , பாடை = மொழி , பாடப்படுவது 
பாடை . முற்காலம் உரைநடை நூல்கள் இல்லாமல் அனைத்தும் 
பாடல்களாகவே 

எழுந்தமை 

குறிப்பிடத்தக்கது . பாடுதல் , 
இசைபாடுதல் , கவிபாடுதல் , பேசுதல் , அதனால் பாடை எனப் 
பட்டது . வடமொழியில் பாஷிக்கப் பயன்படுவது , 

அதனால் 
பாஷை என்றாகி , அது தமிழாக்கத்தில் 

என்றாயிற்று 
எனக் கூறுவாரும் உளர் , உறழ்தரு = ஒத்திருக்கும் 
போக்கில் மாறுபடும் . ] 


பாடை 


அல்லது . 


வடமொழி , தென்மொழியாகிய இரண்டு 

மொழிகளையும் 
ஆக்கிய முதல் ஆசிரியர் சிவ பெருமான் . அவருடைய திருவரு 
ளைப் பெற்று பாணினிமுனிவர் வடமொழிக்கும் , அகத்திய முனி 
வர் தென்மொழிக்கும் இலக்கணம் 

வகுத்தனர் . அறிவிற் 
சிறந்த 

பெரியோர்கள் இவ்விரு மொழிகளையும் தழுவி 
இயற்றியுள்ளனர் . ஆகையால் , 

இவ்விரு மொழிகளும் ஒன்றை 
யான்று ஒத்திருப்பனவாகும் என்பதற்கு ஐயமும் உண்டோ 
என்ற கருத்துடையது பின் வரும் கச்சியப்ப முனிவர் பாடல் . 


நூல் 


இரு மொழிக்கும் கண்ணு தலார் முதற் குரவர் இயல் 

வாய்ப்ப 
இருமொழியும் வழிப்படுத்தார் முனிவேந்தர் இசை பரப்பும் 
இரு மொழியும் ஆன்றவரே தழீஇயினார் என்றாலிவ் 

ருமொழியும் நிகர் என்னும் இதற்கையம் உளதேயோ ? " 
இக் கருத்தையே பரஞ்சோதி முனிவர் தம் திருவிளையாடற் 
புராணத்தில் பின் வருமாறு பாடினார் : 

விடையு கைத்தவன் பாணி நிக் கிலக்கணம் மேனாள் 
வடமொ ழிக்குரைத் தாங்கியல் 

மலைய மா முனிக்கு 
திடமு றுத்தியம் மொழிக்கெதிர் ஆக்கிய தென்சொல் 
மடம கட்கு அரங் கென்பது 

கென்பது வழுதி நாடன்றோ 


மலைய 


( விடை = காளை , விடை உகைத்தவன் = சிவபெருமான் , 
மாமுனி - அகத்தியர் , வழுதி- பாண்டியர் . ) 


இவ்விரு பாடல்களால் தமிழும் வடமொழியும் ஒத்திருப் 

அவை தம்முள் ஏற்றத் தாழ்வு இல்லை என்ற கருத் 
விளங்குகின்றதல்லவா ? 


பன , 


த்து 


282 


இடைக்காலத்தில் வடமொழியாகிய சம்சுக்கிருதமே தெய்வ 
மொழி , தமிழ் திராவிட மொழி , வடமொழியினும் 

குறைந்த 
பெருமையினது என்று பலர் பலவாறு பேசி வருவாராயினர் . 
அக் கருத்து முற்றிலும் தவறானது என்பதை எடுத்துக் காட்டி 
இருமொழியும் நிகர் என்று அறிஞர் பலர் கூறுவாராயினர் . 


மொழி 


ஒலி 


அதன் மேலும் ஒருபடி ஏறி நின்றனர் ஆராய்ச்சி வல்லு நர் .. 
தமிழ்மொழி ஒன்றே இலக்கண வரம்புடையது ; ஏனைய 
கள் எல்லாம் இலக்கண வரம்பற்றன ; ஒலி வரம்பற்றன . 
வரம்பு சிறிதும் இல்லாதது , உலகிற் பல நாடுகளில் வழங்கும் 
புகழ்பெற்ற ஆங்கிலம் , வடமொழியுங் கூட இலக்கண வரம் 
பற்றதே . எங்ஙனமெனில் , 

பெண்பாற் 

சொல் 

ஒன்று சில 
இடங்களில் 

ஆண்பாலாகவும் , வேறு சில இடங்களில் அலிப் 
பாலாகவும் 

வரும் . இராமன் என்ற ஆண்பாற் சொல் 
இடங்களில் 

உச்சரிப்பு வேறுபாட்டால் பெண்பாலாகவும் 
வரும் . ஆதலின் , தமிழ் மொழிக்கு ஈடாக வேறு எந்த மொழி 
யையும் சொல்வதற்கு முடியாது . இலக்கண வரம்புடைய தமிழ் 
ஒன்று தான் தெய்வ மொழி என்று அவ் அறிஞர்கள் நிலை நாட்டு 
வாராயினர் . 

அக் கருத்துடைய பாடல் திருவிளையாடற் புராண 
ணத்தில் 

வருகின்றது . 


சில 


கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோ டமர்ந்து 
பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந் தமிழேனை 
மண்ணிடைச்சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் 
எண்ணிடைப்பட கிடந்ததா எண்ணவும் படுமோ 
[ கடவுள் - சிவபெருமான் ; கழகம் = தமிழ்ச்சங்கமும் சங்கப் 
புலவர்களும் . ) 

இச் சிறந்த கருத்துக்களை ஆசாக வைத்துக் கொண்டு தம் 
சீரிய ஆராய்ச்சியிற் கண்ட உண்மைகளையும் சேர்த்துத் தமிழ்த் 
தெய்வ வணக்கத்தைப் பாடுகின்றார் மனோன் மணியத்தில் 
பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை . தமிழ் ,, சம்சுகிருதம் 

ஆகிய 
இரண்டு மொழிகளும் தமிழ்நாட்டிலே தோன்றின . 

அவை தமிழ் 
மக்களுக்கு இரண்டு கண் போன்றவை , இருந்தாலும் தமிழ் தான் 
இயல்பாக எழுந்த முதல் மொழி . சம்சு = நன்றாக , கிருதம் - 
செய்யப்பட்டது என்கிற காரணப் பெயர் பெற்றது . தென்னாட்டில் 
பிறந்த இம்மொழி வடநாட்டில் பரவிய பின் வடமொழி என்று 
பெயர் பெறுவதாயிற்று . சம்சுக்கிருதம் செய்யப்படுவதற்கு 
முன்னர் உலகமெல்லாம் 

பரவியிருந்த மொழி தமிழே . இவ் 
ஆராய்ச்சிக் கருத்தினில் உடன்பட்ட 

சுந்தரம் பிள்ளை 
அவர்கள் பின் வரும் அடிகளைப் பாடுகின்றார் : 

சதுமறை ஆரியம் வருமுன் சகமுழுதும் நின தாயின் 
முது மொழி நீ அநாதி என மொழிகுவதும் வியப்பாமே ! 
மறை = மக்களிலும் சில வகுப்பினர் படித்தல் கூடாது 
மறுக்கப்பட்டமையால் மறை எனப்பட்டது வேதம் . ஆரியம் 


என 


283 


அது தான் 


வட 


வடமொழி . இதனை , 
இதனை , ஆரியர் இமைய மலைக் 

கணவாய்களின் 
வழியே இந்தியாவுக்குக் கொண்டு வந்தனர் 

என்பது தவறு 
என்பதும் , ஆரியர் இந்நாட்டினரே , இந் நாட்டினரே ஆரிய 
மொழியைப் படைத்தனர் என்பதும் , பேராசிரியர் 

சீனிவாச 
ஐயங்கார் 

முதலிய வரலாற்றுப் பேராசிரியர்கள் கருத்து . 

உண்மை . தமிழ் நாட்டில் பிறந்து வளர்ந்து தமி 
ழையே பேசி வாழும் மக்களிற் சிலர் ஆரிய மொழி தமக்கே 
புரியது 

என்று தவறாகக் கருதி கலைமகளுக்கு வலக்கண் 
மொழி , இடக்கண் தமிழ் ஆதலின் தமிழ் தாழ்ந்தது , வலக் 
கண்ணாகிய வடமொழியே 

மேலானது என்று கூறி மகிழும் 
பேதைமைக்கு மறுப்பாகப் பின் வரும் மூன்று தாழிசைகளையும் 
பேராசிரியர் திரு . சுந்தரம் பிள்ளை பாடுகிறார் : 

வடமொழிதென் மொழி எனவே வந்தவிரு விழியவற்றுள் 
கெடுவழக்குத் தொடர்பவரே கிழக்கொடுமேற் குணராரே 

றுடைய கலை மகட்கு விழியிரண்டும் மொழியானால் 
கூறுவட மொழிவலமாக் கொள்வர் குண திசையறியார் 
கலைமகள்தன் பூர்வதிசை காணுங்கால் அவள் விழியுள் 
வலது விழி தென்மொழியா மதியாரோ மதியுடையார் . 


என்ற 


ஆராய்ச்சி 


பூர்வ திசை - கிழக்கு . கண்களுள் எது சிறந்தது 
அறிஞர் பாற்பட்டதன்று ; 

கண்களும் இன்றி 
யமையாதனவே . பொருளுக்கு இசையும் இலக்கணம் இல்லாத 
கற்பனை நிரம்பியது வடமொழி என்பது இவர் கருத்து . 

அதனால் 
பொருளுக்கு இசையும் இலக்கணம் உள்ள இயற்கைக் கருத்து 
நலன்களையுடைய தமிழ் மொழியே சிறந்தது என்று 

இவர் கூறு 
கிறார் . 

பத்துப்பாட் டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ 
எத்துணையும் பொருட்கிசையும் இலக்கண மில் கற்பனையே .. 


வடமொழியில் உள்ள மனு நீதி நூல் ஒரு குலத்துக்கு ஒ 
நீதி கூறுவது . 

ஆதலின் , தமிழ் மொழியிலுள்ள திருக்குறள் 
ஒன்று தான் உலக நீதி நூல் என்றும் கூறுகிறார் ஆசிரியர் சுந்தரம் 
பிள்ளை அவர்கள் . 


வள்ளுவர் செய்திருக்குறளை மறுவற நன் குணர்ந்தோர்கள் 
உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக் கொரு நீதி . 


சுந்தரனாருக்குத் திருவாசகத்தில் அளவிலா மதிப்பு இருந்தது . 
அதனால் இவர் திருவாசகத்தினை வேதத்தினும் மிக மிகச் சிறந்தது 
என்று கூறுகின்றார் . வேதம் ஓதினால் றைவனை அடைதல் முடி 

திருவாசகத்தை ஓதினால் மனம் கரைந்து ஆணவம் , 
கன்மம் , மாயை என்ற மும்மலங்களும் கெடும் . அதனால் , அயல் 
மாண்டு , அருவினைச் சுற்றமும் மாண்டு , மயல் மாண்டு , வாசகம் 
மான் , செயலும் மாண்டு , முக்திப் பெரும் பேறும் சித்திக்கும் . 


யாது . 


284 


இவ்வாறு , திருவாசகம் ஓதி மாண்டவர்கள் , கனம் , சடை , 
என்ற முறைகளைப் பின்பற்றி , ஓதிக் கண் மூடிக் கதறுவார்களா ? 
என்ற அளவுக்கு ஆழ்ந்து இவர் பாடுகிறார் . 


21. பண்ணை 

பண்டைத்தமிழ் நாடு . 
அரசு - 

அரசன் அரண் மனையில் வாழ்ந்தான் என்று கூறினோம் . அவ 
னுக்கு வருவாய் அவன் நிலங்களினின்று வந்தது . மேலும் , 
வரிப்பணமும் , சுங்கப் பணமும் , திறைப் பணமும் அவனுடைய 
வருவாய்கள் . அவனிடத்தில் தேர்ப்படை , யானைப்படை , குதி 
ரைப்படை , காலாட்படை என நான்கு வகைப்படைகள் இருந் 
தன . 

போர்க்காலங்களில் அவற்றை ஊக்குவிப்பதற்காகப் பல 
வாத்தியங்கள் முழங்கின . அவை தோற்கருவி , துளைக்கருவி , 
நரம்புக் கருவி , 

மிடற்றுக்கருவி என நான்கு வகைப்படும் . 
இசை ஏழு வகைப்படும் .. 

அவை குரல் , துத்தம் , கைக்கிளை , 
உளை , இளி , விளரி , தாரம் என்பன . பாலை , குறிஞ்சி , மருதம் , 
செவ்வழி என்பன அக்காலத்தில் வழங்கிய 

பண்களாகும் . 
பேரிசை , சிற்றிசை , சை நுணுக்கம் முதலிய இசை நூல்கள் 
அக்காலத்தில் இருந்தன . 


அரசனுடைய அரண்மனையைச் சுற்றித் தொழில் புரிபவர் 
களுக்கு ஏற்ற பேட்டைகள் தனித்தனியாக அமைந்திருந்தன . 
பெரிய தெருக்கள் மன்றம் என்றும் , சிறிய தெருக்கள் கோணம் 
என்றும் கூறப்பெற்றன . குறிஞ்சி நிலச் சிற்றூர்கள் சிறு குடி 
என்றும் , முல்லை நில ஊர்கள் பாடி , சேரி என்றும் , மருத நிலச் 
சிற்றூர்கள் ஊர் என்றும் , நெய்தல் நிலச் சிற்றூர்கள் பாக்கம் 
என்றும் பெயரிடப் பெற்றன . 


தமிழ் மக்கள் தங்கள் வீடுகளையும் , ஊர்களையும் , கோவில் 
களையும் மிக அழகாக அமைத்துக் கொண்டார்கள் . பட்டு , 
பருத்தி , மயிர் முதலியனவற்றால் ஆக்கப்பெற்ற மெல்லிய ஆடை 
களை அணிந்து வந்தார்கள் . பெண்கள் தங்களை நல்ல முறையில் 
அணி செய்து கொண்டார்கள் . 

திருக்கோவில்களை முன்னிட்டுப் 
பல திருவிழாக்கள் கொண்டாடப்பெற்றன . மற்போர் , சிலம்பம் , 
வாட்போர் , நடனம் , கூத்து முதலியன பொழுதுபோக்குக்காக 
விழாக்களில் நிகழ்ந்தன . அக்காலத்தில் இருந்த குறிஞ்சிப்பண் 
இன்று குறிஞ்சி இராக 

இராகமாகவும் , மருதப் பண் கேதார இராகமாக 
வும் , நெய்தற் பண் புன்னாகவராளி இராகமாகவும் வழங்கப் 
பெறுகின்றன . 


22. போக்கு வரவு . 


பெரிய காளைகள் பூட்டிய வண்டிகளில் ஓரிடத்திலிருந்து 
மற்றோரிடத்துக்கு மக்கள் போய் வந்தனர் . அரசரும் , பெரும் 
பணக்காரர்களும் பல்லக்கிற் சென்றார்கள் . குதிரைகள் பூட்டிய 


285 


பெரிய வண்டிகளே தேர் எனப்பட்டன . ஆறுகளைக் கடப்பதற்கு 
ஓடங்களும் , தோணிகளும் பயன்பட்டன . 

அவை பல உருவங் 
களில் அமைந்தன . 


23 . 


வாணிகம் . 


எகிப்து , சுமேரியா , சாவகம் , உரோம் , கிரேக்கம் முதலிய 
பிற நாடுகளுடன் தமிழ் மக்கள் வாணிகம் செய்து வந்தார்கள் . 
தமிழ் நாட்டிலிருந்து முத்து , பவளம் , சந்தனம் , மயில் தோகை , 
அகில் , மிளகு முதலியன பிற நாடுகளுக்குக் கொண்டு போய் 
விற்கப்பெற்றன . இப்பொருள்கள் தமிழ்நாட்டிற்கே 

உரிய 
பொருள்கள் . மிகப்பெரிய உருவினவாகிய தோணிகள் , கப்பல்கள் 
என்று பெயர் பெற்றன . பெருங்காற்றுகளினால் பேரலைகள் , 
மோதுகின்ற கடலிலே , கப்பல்களிற் சென்று , வாணிகம் செய்து 
தமிழ் மக்கள் பெரும் பொருள் திரட்டி வந்ததனால் தான் திரை 
கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழி 

உருவா 


யிற்று . 


24. மருத்துவர்கள் . 


மனிதனின் உடல் அமைப்பைக் குறித்து ஆராய்ந்து , உணவு 
முறையால் , நோய்களை மாற்றி வந்தனர் , தமிழ் மருத்துவர் . 
மருந்தினை மிகமிக அறிதாகவே பயன்படுத்தினர் இத்தகைய 
மேன்மையான முறையைத் திருக்குறளில் மருந்து என்ற 
அதிகாரத்திலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம் . 
தமிழ்நாட்டில் சித்தர்கள் பலர் தோன்றி மருத்துவத்தை வளர்த்து 
மருத்துவ நூல்கள் படைத்ததனால் தான் தமிழர் மருத்துவம் . 
சித்த வைத்தியம் என்று பெயர் பெற்றது . சித்தர்களின் சமயம் 

இலிங்க வழிபாடே தமிழர் வழிபாட்டு முறை 
என்பது மொகஞ்சதாரோ முதலிய இடங்களிற் காணப்படும் பல 
இலிங்க உருவங்களால் விளங்குகின்றது . 

25. தமிழ் மக்களின் கலைகள் . 


சைவ சமயம் . 


தமிழ்நாடு பண்டைய நாடு . அதனால் பாண்டிய நாடு , பாண்டி 
நாடு எனப் பெயர் பெற்றது. அதை ஆண்டவன் பண்டையன் 
பாண்டியன் என்று கூறினோம் . தென் மதுரையும் , கபாடபுரமும் 
அழிந்து இப்போதுள்ள மதுரையைப் பாண்டியன் தலை நகராகக் 
கொண்டு ஆண்டு வந்தான் என்றும் கூறினோம் . மதுரைக்கு 
வடபால் வைகையாறு ஓடுகிறது . அதற்கு நூறு மைல்களுக்கு 
அப்பால் வடக்கே காவிரியாறு பல கிளைகளோடும் , கால்களோடும் 
பாய்ந்து நாட்டை வளம் பெறச் செய்கின்றது . 

இரு கரை 
களிலும் காக்கள் ( சோலைகள் ) வளர்ந்து விரிந்திருந்ததினால் இப் 
பேராறு காவிரி எனப் பெயர் பெற்றது . பிள்ளையார் 
உருவெடுத்து அகத்தியர் கமண்டலத்தில் ஏறிக் கவிழ்த்ததனாலே 
காவேரி எனப் பெயர் பெற்றது என்பது புராணிகர் கூற்று . 
தஞ்சமென வந்தோர்க்கு உணவூட்டி ஆதரிக்கும் புகழ் படைத்த 


காககை 


286 


தஞ்சை மாநகரில் தமிழ் மன்னன் சோழன் அரசாண்டான் ; 
சோழ வளநாடு சோறுடைத்து என்ற முதுமொழி வழங்கு 
வதாயிற்று . இவ்விரு 

நாடுகளுக்கும் மேற்கெல்லை மேற்குத் 
தொடர்ச்சிமலை , கிழக்கெல்லை வங்காளக் குடாக்கடல் , மேற்கு 
தொடர்ச்சி மலைக்கும் மேற்கே அரபிக்கடல் வரையுள்ள நிலப் 
பகுதியில் சேர்ந்து வாழ்ந்திருந்த தமிழர் சேரர் . சேர மக்களுக்கு 
தலைவனானான் சேரமன்னன் . இங்ஙனமாகச் சேர , சோழ , பாண் 
டியர் என்ற மூன்று முடியுடைத் தமிழ் வேந்தர்கள் தமிழ் 
டை ஆண்டு வந்தார்கள் . 

தமிழ் இயல் , இசை , நாடகம் என மூன்று பகுதிகளாக வளர் 
ந்து வந்தது . 

இயல்பாக மக்கள் பேசுவனவும் , கவிஞர்கள் 
பாடுவனவும் இயல் தமிழ் என்று பெயர் பெற்றது . தமிழ் 
இலக்கண நூல்களும் இப் பகுதியையே சேரும் . 

பண்டைக்கால 
இலக்கண நூலாக இன்று சொல்லப்படுவது தொல்காப்பியம் 
என்பது . இதில் தமிழ் எழுத்துகளின் இலக்கணமும் , எழுத்துக்கள் 
சேர்ந்து ஆகும் சொல்லின் இலக்கணமும் , சொற்கள் காட்டும் 
பொருளின் இலக்கணமும் அமைந்திருக்கின்றன. பொருள் , அகப் 
பொருள் , புறப்பொருள் என இரண்டு வகையாகப் பகுக்கப் 
பட்டுள்ளது . இவ்வாறான பொருட் பாகுபாடு தமிழ் இலக்கணத் 
திற்கே சிறப்பாக அமைந்திருக்கிறது . உலகில் வேறு எந்த மொழி 
யிலும் இப் பொருட் பாகுபாடு இல்லை . 

இனிய ஒலிகளை இசைத்து , உயிர்களின் உள்ளத்தை இசை 
வித்து மகிழச் செய்யும் கலை இசைக்கலை என்பது . குழலும் , 
யாழும் மிக இனியன . அவ் வொலிகளைக் கேட்டுப் பறவைகளும் 
மிருகங்களும் மெய்மறந்து நின்ற கதைகள் பல உள்ளன . 
என்பது மூங்கிலால் ஆகிய புல்லாங்குழல் ; யாழ் என்பது நரம்பு 
களால் ஆக்கிய வீணை . இவ்வொலிகளைக் காட்டிலும் மிக இனிமை 
தருவது தம்மக்கள் மழலைச் சொல் . திருவள்ளுவ நாயனார் 
பின் வருமாறு அருள்கின்றார் : 

குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் 

மழலைச்சொல் கேளா தவர் . 
இயலும் , இசையும் சேர்ந்து வழங்குவது நாடகக்கலை . இதனைக் 
கருவியாகக் 

கொண்டு நாட்டில் இன்பமும் , நல்லொழுக்கமும் 
வளருமாறு கண்டனர் தமிழ்ப் பெரியார் . இது கூத்தென்றும் 
பெயர் பெறும் . இக்கூத்து அரசவையிலும் , திருக்கோவில்களிலும் 
சிறப்பாகத் திருமணங்களிலும் நடைபெறும் . அண்மையில் திரு 
நெல்வேலியில் நடந்த ஒரு திருமணத்தில் கூத்தியர் இருவர் 
நடனமாடினர் . 

நுண் மணல் விரித்திருந்த நடன மேடையில் , அவ் 
விருவரும் இன்னிசைபாடி , அவ்விசைக்கேற்ப அபிநயங்கள் காட்டி 
ஒரு மணி நேரம் ஆடி இறங்கினர் . அப்போது அந்த நடன 
அர 
கில் இரண்டு 

சிங்க 

உருவங்கள் , எத்தும் எதிருமாக நிற்பது 
போல அழகிய தொரு சித்திரம் அம் மணலில் , அப்பெண்களின் 
கூத்தாட்டத்தின் விளைவாக வரைந்து திகழ்வது காணப்பெற்றது 
என்றால் சித்திரக் கலையிலும் தமிழ் மக்கள் எவ்வளவு முன்னேறி 
யிருந்தார்கள் என்பது விளங்குகின்றது அல்லவா ? 


குழல் 


287 


உடையவனவாக 


திருக்கோவில்கள் , கடவுள் வழிபாட்டுக்கே முதன்மையான 
இடமாக இருந்தன என்பதோடு , கண்கவரும் பேரழகு சித்திரங் 
களுக்கும் அவை இடமாய் இருந்தன . அஜந்தாக் குகையில் காணப் 
படும் நிறச் சித்திரங்கள் , பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டன எனி 
னும் , இன்று எழுதியது போலக் 

காணப்படுகின்றனவே . அந் 
அமைப்பு எம்முறை பற்றியது என்று கூட அறிய முடியாத 
தகுதியை விளங்குகின்றது . தஞ்சை, 

புதுக் 
கோட்டை , சித்தன்ன வாசல் முதலிய இடங்களிற் காணப்படும் 
சிற்பங்கள் உயிருள்ள உருவங்கள் போல நம் கண் முன் நிற்கின் 
றனவே . நெல்லை மாநகரத்துக்குக் கிழக்கே ஏழுமைல் தூரத்தி 
லுள்ள கிருஷ்ணாபுரத்தில் காணப்படும் கல்லோவியங்கள் ஈடும் 
எடுப்பும் அற்றன . பல்லவ மன்னன் நரசிம்ம வர்மன் , மாமல்ல 
புரத்தில் அமைத்துள்ள ஏழு கல்தேர்களும் , இராச இராச சோழன் 
தஞ்சையிற்கட்டியுள்ள பெருங்கோவிலும் ஈடு இணை இல்லாத 
உலகப் புகழ்ப் பொருள்கள் . நம் நாட்டில் காணப்படும் மிக 
உயர்ந்தனவாகிய திருக்கோபுரங்களும் , மிகப்பெரிய தேர்களும் 
உலகில் வேறு எங்கும் காண முடியாத வியப்புப் பொருள்கள் . 
அவைகளில் அருமையான சித்திரங்கள் , சிற்பிகளால் அமைக்கப் 
பெற்றுத் திகழ்கின்றன . கோவில்களிற் காணப்படும் கல்வெட்டு 
கள் பண்டைக்கால வரலாறு கூறும் சான்றுகளாகும் . 


26 . 


தமிழர் விழா . 


இற்றைக்குப் பன்னீராயிரம் ஆண்டுகளுக்கு முன் , அதாவது 

மு . பதினாயிரத்துக்கு முன் தென்மதுரையில் தலைச்சங்கம் 
கூடி இருந்தது என்று கூறினோம் . அக்காலத்தில் உரோமர் , 
சீனர்கள் , கப்பல்களில் சீனி , சீனக்காரம் , பட்டாடைகள் முத 
லியனவற்றை ஏற்றிக்கொண்டு தமிழ்நாட்டுக்குக் கொண்டுவந் 
தார்கள் . அவர்கள் தமிழ் நாட்டிலிருந்து மிளகு முதலிய உணவுப் 
பண்டங்களையும் , மருந்து வகைகளையும் , முத்து மணி முதலிய 
வற்றையும் தங்கள் நாட்டிற்கு ஏற்றிக்கொண்டு சென்றார்கள் . 

தமிழர் தங்களுடைய வாழ்க்கைக்குத் தண்ணீரே முதன்மையான 
தால் நீரைத் தெய்வமாக வணங்கினர் . தாயைப் பழித்தாலும் , 
தண்ணீரைப் பழியாதே என்ற பழமொழியால் , தமிழர்கள் 
தண்ணீரை எவ்வளவு தூரம் மதித்து வந்தார்கள் என்பது விளங் 
குகின்றது . 

ஒவ்வோர் ஆடி மாதமும் 18 ஆம் நாள் பதினெட் 
டாம் பெருக்கு என்று அவர்கள் நீர் விழாக் கொண்டாடினர் . 
உழவுத்தொழிலே தமிழ் மக்களுக்கு முதன்மையானது . 
ஆதலின் மாரியை ( மழையை ) , அவர்கள் எப்போதும் எதிர்பார்த் 
தார்கள் . மாரியல்லது காரியமில்லை என்றுணர்ந்த தமிழ் மக்கள் 
மாரியைப் பெண் தெய்வமாகக் கொண்டு , தங்கள் ஊர்களில் எல் 
லாம் மாரி அம்மைக்குக் கோவில்கள் கட்டி வழிபட்டு விழாக்களும் 
கொண்டாடினர் . மாரிக்காலத்தில் மழையினால் வீடுகள் சிதை 
வடைந்திருக்கும் . மாரிக் காலத் தொடக்கமாகிய 

ஆடி , ஆவணி 
யில் விதைத்த விதைகள் மார்கழி , தையில் விளைந்து பயன் தரும் . 
ஆதலின் , அக்காலத்தில் வீடு வாசல்களை யெல்லாம் புதுப்பித்துத் 
தை மாதப் பிறப்பன்று தங்கள் வாசல்களில் 

பொங்கலிடத் 


288 


தொடங்கினார்கள் . அப் பொங்கலை மாரிக்கும் , மாரிக்கு 
முதற்காரண மாகிய சூரியனுக்கும் ஆக ஆக்கி வழிபாடு செய் 
வார்கள் . உழவுத்தொழிலுக்கு முதன்மையான பொருளாகிய 
மாடுகளைக் குளிப்பாட்டி , அணி செய்து , தை மாதம் இரண்டாம் 
நாள் மாட்டுப் பொங்கலிட்டு விழாக் கொண்டாடி மகிழ்வார் 


கள் . 


தமிழ்த் தெய்வமாகிய முருகப் பெருமானுக்கு , மலைகள் தோறும் 
திருக்கோவில்கள் கட்டி , நாள் தோறும் பூசனை செய்வதோடு 
தைப்பூசம் , மாசி மகம் , பங்குனி உத்திரம் , வைகாசி விசாகம் 
முதலிய நிறைமதி நாட்களில் எடுப்பாகத் திருவிழாக்கள் நடத்தி 
இன்புற்றார்கள் . மலைகளில் ஏறி , இறங்குவதனாலே குறிஞ்சித் 
தெய்வமாகிய முருகப் பெருமான் திருவருளோடு உடல் உரமும் , 
மனநலமும் பெற்று அவர்கள் உயர்ந்தார்கள் . 


27 . 


அகத்தியர் . 


தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தார் அகத்தியர் . இவர் 
சித்தர்கள் வரிசையில் முதலாமவர் . அவர் வடக்கேயுள்ள 
இமைய மலையிலே நடைபெற்ற பார்வதி திருமணத்திற்குச் சென் 
றிருந்ததாகவும் , அப்போது விண்ணவர் அனைவரும் அங்கே கூடி 
பருவதமன்னன் மகளாகிய அப் பார்வதியம்மையைச் சிவபெரு 
மான் திருமணஞ் செய்து கொள்ளுகின்றகாட்சியைக் காண்பதற்கு 
நின்றார்கள் என்றும் , அக்கூட்ட மிகுதியினால் பூமியின் 

வடதலை 
சிறிது சாய்ந்ததாகவும் , அதனை ஈடு செய்யும் பொருட்டுச் சிவ 
பெருமானுடைய திரு ஆணை யால் அகத்தியர் பூமியின் தென் பகுதி 
யாகிய பொதிகை மலைக்கு வந்தார் என்றும் புராணம் கூறும் . 
இது பூமி உருண்டையானது என்பதை அறியாத மக்கள் கூற் 
றென்று ஆராய்ச்சியாளர் கூறுவர் . தென்மதுரையிலே கூடியது 
தலைச் சங்கம் . அச் சங்கத்திலிருந்தார் சிவபெருமானாகிய இறை 
யனார் , முருகவேள் , அகத்தியனார் என்று சங்க இலக்கியங்கள் 
கூறுகின்றன . அகத்தியம் என்ற சொல்லுக்குப் பொருள் இன்றி 
யமையாமை என்பது . அக்காலத் தமிழின் இலக்கணத்தை முதன் 
முதலாக வகுத்த பெருமை அகத்தியனாருடையது . அக்காலத் 
தமிழிலக்கணத்தை அறிந்து கொள்ளுதற்கு இன்றியமையாதது 
( அகத்தியம் ) குறித்து அக்காலப் 

பெரியார் அந் 

நூலுக்கு 
அகத்தியம் என்றும் அதனை ஆக்கியவர் அகத்தியர் என்றும் 
பெயரிட்டு அழைப்பாராயினர் . இவ்வகத்தியரே இடைச்சங்க 
காலத்திலும் இருந்தவராவர் . 

அகத்தியருடைய மாணாக்கர் இடைச்சங்கத்திலிருந்த தொல் 
காப்பியர் என்பவர் . தொல்காப்பியரும் தமிழுக்கு இலக்கணம் 
வகுத்துள்ளார் . அகத்தியத்திலுள்ள சில சூத்திரங்கள் தாம் , உரை 
யாசிரியர் மேற்கோளாகக் காட்டியதனால் இன்றுவரை வழங்கி 
வருகின்றனவேயல்லாமல் அகத்தியம் அழிந்து பட்டது . 
காப்பியம் என்பது பழைமையான 

காவியம் ( தொல் = பழைமை 
யான , காப்பியம் = நூல்) . தொல்காப்பியம் என்ற பெயரும் , 
அதனை ஆக்கிய பெருமையுடைய தொல்காப்பியர் என்ற பெயரும் 


தொல் 


289 


நாம் 


என் 


தமிழ் மூதாதையரால் இடப் பெற்றனவே . இன்றும் தமிழுக்கு 
இலக்கண மாக அமைந்து விளங்குவது தொல்காப்பியமே . எழுத் 
திலக்கணம் , சொல்லிலக்கணம் , பொருளிலக்கணம் ஆகிய தமிழி 
லக்கணத்தை முதல் நூலாகக்கொண்டு தான் இப்போது 
படிக்கிற எழுத்தையும் சொல்லையும் மட்டும் கூறும் நன்னூலும் , 
அகப்பொருள் விளக்கமும் , செய்யுள் இலக்கணம் கூறும் 

யாப் 
பெருங் கலமும் ஆகும் . 

சித்தர் திலகராகிய அகத்தியனார் பொதிகை மலைக்கு வந்து 
முருகப்பெருமானுக்குத் திருக்கோவில் கண்டுவழிப்பட்டு , இன்றும் 
அடியார்களுக்குத் திருவருள் பாலித்து வருகிறார் என்று ஆராய்ச்சி 
பெரியோர்கள் கூறுகின்றார்கள் . பொதிகை மலையின் உயர்ந்த 
சிகரம் அகத்தியர் மொட்டை ( மொட்டை - முடி , சிகரம் , Peak ) 
என்ற பெயருடன் திகழ்கிறது . அகத்தியர் மொட்டையில் தோன் 
றுகின்ற தண் பொருந்தப் பேராறு , பொதிகை மலையின் நடுவே 
விளங்குகின்ற 

வான தீர்த்தம் என்ற இடத்தில் அருவியாக 
விழுந்து , மேலும் இறங்கி ஓடிவந்து பழைய பாவ நாசம் 

இடத்திலும் அருவியாக இறங்கிப் பின்னும் ஓடிவந்து 
மலையின் அடிவாரத்தில் இறங்குகிறது . அவ்வடிவாரமே 
நாசம் . பழைய பாவநாசத்தில் முருகன் கோவிலும் , அகத்தியர் 
கோவிலும் , பாவ நாசத்தில் மிகப் பெரிய சிவன் கோவிலும் விளங் 
குகின்றன . அங்கிருந்து ஐந்து மைல் தாண்டி வந்தால் அம்பா 
சமுத்திரம் என்ற பேரூர் உள்ளது . அங்கும் அகத்தியனாருக்கு 
ஒரு பெரிய கோவில் இருக்கிறது . பாவநாசத்திலுள்ள சிவ 
பெருமான் முக்களாலிங்கர் எனப் பெயர் பெறுவர் ; முக்களா 
மரத்தின் அடியில் தோன்றிய காரணத்தினால் அப்பெருமான் பேரரு 
ளாலும் , அகத்தியனார் திருவருளாலும் விக்கிரமசிங்கபுரத்திற் 
பிறந்து முக்களாலிங்கர் எனப்பெயரிடப் பெற்று , 
முதல் நூலாகிய சிவஞான போதத்துக்கு , மாபாடியம் என்னும் 
பேருரை வகுத்தருளித் திருவாவடுதுறை ஆதீனத்தின் குலதெய்வ 
மாக விளங்குகின்றார் சிவஞான முனிவர் பெருமான் . இவருக்கு 
இவர் பிறந்து வளர்ந்து விளையாடிய வீட்டின் முற்றத்திலே ஒரு 
திருக்கோயில் உள்ளது . இவருக்குச் சித்திரை மாதந்தோறும் 
இவர் இறைவனடி சேர்ந்த ஆயிலிய 

ஆயிலிய நாளில் திருவிழா நடை 
பெற்று வருகின்றது . ஆடி அமாவாசை தோறும் தமிழ்ப்பெரு 
மக்கள் பொதிகை மலை சென்று , வான தீர்த்தத்தில் நீராடி , பழைய 
பாவ நாசத்தில் அகத்தியனாரையும் வழிபட்டுப் பெருவிழாக் கொண் 
டாடி வருகின்றனர் . சிவபெருமானுடைய திருமண விழா பாவ 
நாசத்திலும் , நெல்லை 

மாவட்டத்திலுள்ள திருநெல்வேலி , 
அம்பா சமுத்திரம் 

முதலிய 

பேரூர்களிலும் , 
பெறுகின்றது . தண் பொருந்தம் என்ற பெயரே தாமிரவருணி 
மருவி 

வழங்குவதாயிற்று . தண் குளிர்ச்சி . குளிர்ச்சி 
பொருந்திய நீரையுடைய ஆறு தண் பொருந்தம் . 
வருணி என்ற பெயர் வந்த பின் , இவ்வாற்று நீரில் தாமிரம் இருப் 
பதாக அறிஞர் பலர் கூறுவாராயினர் . இப்பேராறு அம்பாசமுத் 
திரம் , திருநெல்வேலி, திருவைகுந்தம் , ஆழ்வார் திருநகரி முத 
லிய பேரூர்களின் வழியே ஓடி , ஆற்றூருக்கு அருகில் கடலில் 
கலக்கிறது . 

அந்த இடத்திலே தான் பாண்டியர்களுடைய இள 
371 - B - 2- 19 


சைவ சமைய 


நடை 


என 


தாமிர 


290 


வரசர்களுக்குத் தலை நகரமாக விளங்கிய கொற்கை மாநகரம் 
அழிந்து இன்று சிறு ஊராகக் காட்சியளிக்கின்றது . கொற்கைப் 
பாண்டியன் அமைத்த கற்புத் தெய்வம் கண்ணகி திருக்கோவில் 
கொற்கையில் இருக்கிறது . 


அதனைக் 


இராவணேசுவரன் கைலாய மலையின் கீழ் அகப்பட்டுத் தன் 
தலையொன்றையும் வீணையாக அமைத்துச் சிவபெருமானுடைய 
பெருமைகளை ஓதும் சாம வேதப் பாடல்களைப் பாடி , அப்பெரு 
மானைப் புகழ்ந்து மகிழ்வித்துத் திருவருள் பெற்று உய்ந்த வர 
லாறு முன்னர் கூறினோம் . இராவணன் மிகப் புகழ்பெற்ற 
இசைப் புலவனும் ஆவான் . அவன் ஒருசமயம் பொதிகை மலைக்கு 
வந்து அகத்தியனாரோடு இசை பாடிப் போட்டி போட்டான் . 
இசைத் தமிழிலும் வல்லவராகிய முனிவர் பெருமான் இராவணன் 
கையிலிருந்த வீணையை வாங்கி இன்னிசை பாடினார் . 
கேட்டு மெய்மறந்து நின்றான் இராவணன் . இசை ஒலி கேட்ட 
பறவைகளும் , விலங்குகளும் மரஞ்செடி கொடிகளும் 

கூடத் 
தம்மை மறந்து இசையில் 

ஈடுபட்டு அசையாது நின்றன . அப் 
போது பொதிகை மலையும் உருகிவிட்டது . முனிவர் பெருமான் 
அந்த வீணையை உருகிநின்ற பாறையினுள்ளே புகுத்தி அவனை 
நோக்கி , இசைபாடிப் பாறையை யுருகச் செய்து அவ்வீணையை 
எடுத்துக்கொள்ளுமாறு கட்டளையிட்டார் . 

இராவணேசுவரன் 
மிகுந்த அச்சத்தோடு அவருடைய திருவடிகளிலே விழுந்து கும் 
பிட்டுத் தன்னுடைய சிறுமையை மன்னித்தருளுமாறு வேண்டி 
நின்றான் . அகத்தீசுவரர் மீண்டும் தம் வீணையை மீட்டிப்பாடி 
அதனால் இளகி நின்ற மலையிலிருந்து இராவணனுடைய வீணையை 
எடுத்துத் தந்து அவனை வாழ்த்தியருளினார் . இராவணன் அவ 
ருடைய திருவடிகளில் பலமுறை விழுந்து விழுந்து கும்பிட்டுத் 
தப்பிறோம் , பிழைத்தோம் என்று இலங்கை சென்றடைந்தான் . 

இசைப் பெருவேந்தருமாகிய அகத்திய முனிவர் பெரிய சித்தர் 
என்றும் கூறினோம் . 

அவர் ஞான பண்டிதனாகிய முருகப் பெரு 
மானுடைய திருவருளால் வைத்திய நூல்கள் 

பாடியருளி 
யிருக்கின்றார் . 


28 . 


எழுத்தும் சொல்லும் : 


உலக 


தமிழ் தெய்வ மொழி , இயற்கை மொழி , 

முதன் 
மொழி அதன் ஒலி இலக்கணமும் , எழுத்திலக்கணமும் ஒப்பற்ற 
வை . தொல்காப்பியமே இப்போதுள்ள மிகப் பழைய தமிழ் நூல். 
அதில் கூறப்பெறும் 

ஒலி இலக்கணம் போல வேறு எம்மொழி 
யிலும் இல்லை. எந்த ஒலியையும் தொல்காப்பிய ஒலி அமைப்பின் 
வண்ணம் ஒலித்துக்காட்டலாம் . ஒலிகளுக்கு ஏற்ற எழுத்தமைவு 
மிகப்பெரிய முனிவரால் அமைக்கப்பெற்றது . 
தொல்காப்பியர் 

எழுத்து எனப்படுவ என்று கூறுகிறார் . 
அதற்குச் சிவஞான மாமுனிவர் எழுத்து என்று ஒழியாது எனப் 
படுவ என்ப என்றார் . இது முதல் நூல் ஆசிரியனால் விதிக்கப்பட்டுத் 


291 


தொன்று தொட்டு வரும் குறி என்பது அறிவித்தற்கு என்று 
பொருள் ஓதினார் . 

பல்லவர்களால் கல்வெட்டுக்கள் எட்டு முதல் பதினோராம் 
நூற்றாண்டுவரை கல்லிற் பொறிக்கப்பட்டன . அவை வட்ெ 
ழுத்துக்கள் எனப் பெறுவன . இவை முதலில் பெரும்பகுதி 
கிரந்த ( சம்ஸ்கிருத ) எழுத்துகளினாலும் , 

பல்லவ 

மன்னர்கள் 
தமிழ் எழுத்துக்களை கற்கத் தொடங்கிய பின்னர் தமிழ் 
எழுத்துக் கலப்பிலும் , அதன் பின்னர் , பெரும் பகுதி தமிழ் 
எழுத்துகளிலும் எழுதப்பட்டுள்ளன . இவ்வுண்மையை அறியா 
தார் , வட்டெழுத்துக்களை நாளடைவில் தமிழ் எழுத்துகளாக 
அமைந்தன எண்ணுகின்றனர் . 

மிகப் பெருந் 
தவறு . 


என 


ன . 


தொல்காப்பியம் தோன்றுவதற்குப் பல நூற்றாண்டுகளுக்கு முன் 
னரே முதல் நூலாசிரியனால் விதிக்கப்பெற்ற எழுத்துக்களினாலே 
தொல்காப்பியம் 

ஏடுகளில் எழுதப்பெற்றது . அவற்றாலேயே 
சங்க நூல்களும் திருக்குறளும் , சிலப்பதிகாரமும் எழுதப்பெற் 

அந்நூல்களுக்குப் பல நூற்றாண்டுகளுக்குப் பின்னர் வந் 
தனவே பல்லவர் 

பல்லவர் வட்டெழுத்துக்கள் . பல்லவர் காலத்திலே 
தோன்றிய தேவாரம் முதலிய எல்லா நூல்களும் வட்டெழுத்துக் 
களால் எழுதப் பெறாமல் , பண்டைத் தமிழ் எழுத்துகளாலேயே 
எழுதப் பெற்றன . சோழ மன்னர் காலத்திலே தோன்றிய 
பெரிய புராணம் , கந்த புராணம் , கம்ப இராமாயணம் யாவும் 
தமிழ் எழுத்துகளாலேயே எழுதப் பெற்றன. எழுத்தின் உருவம் 
கூறவந்த நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவரும் 


தொல்லை வடிவின எல்லா எழுத்தும் என்று கூறுகின்றார் .. 
( தொல்லை - பழைய ) பின்னர் எழுந்த நளவெண்பா , நைடதம் , 
முதலிய எல்லா நூல்களும் இன்றுவரை அதே எழுத்துக்களாலே 
தான் ஏடுகளிலும் , தாள்களிலும் எழுதப்படுகின்றன . 

மெய்யின் இயற்கை புள்ளியொடு நிலையில் 
எகர ஒகரத்து இயற்கையும் அற்றே ( தொல்காப் 

பியம் . ) 
எய்தும் எகர ஒகரம் மெய்ப்புள்ளி ( நன்னூல் ) 


எ , எ , 


மெய்யெழுத்துகளுக்குப் புள்ளி வைப்பது போல எகரத்துக்கும் 
ஒகரத்துக்கும் அக்காலத்தில் புள்ளிவைத்து எழுதினர் . 
ஒ , ஓ , என ஏடுகளில் எழுதும் போது 

ஏடுகளில் எழுதும் போது தொல்லையாக இருந்தமை 
யால் புள்ளிவைத்தல் கைவிடப்பட்டு 

குறில் ஏ நெடில் 
ஒ குறில் , ஓ நெடில் என உருவம் வழங்குவதாயிற்று 
என்ற உருவம் ஈ என இன்று முறை மாறி வழங்குவதாயிற்று . 
ஏடுகளில் இருந்த எழுத்துக்களை 1739 ல் 

தரங்கம்பாடியில் 
வீரமாமுனிவர் முதன் 

முதன் முதலாக அச்சு வடிவில் ஆக்கி அச்சிட்டு 
உதவினார் . 

அம்முறையே பின் வந்த ஆறுமுக நாவலர் முதலிய 
பெரியோர்களாலும் பின்பற்றப்பட்டது . 

371 - B - 2-19A 


292 


உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் . சம்ஸ் 
கிருதத்திற்கும் தாய்மொழி தமிழே என்று சில ஆராய்ச்சி அறிஞர் 
கூறுவர் . 

பல சொற்கள் தமிழிலிருந்து சம்ஸ்கிருதத்துக்குச் 
சென்றிருக்கின்றன . அவை வட சொற்போல காணப்பட்டாலும் 
உண்மையில் தமிழ்ச் சொற்களே . இதனையே முதல் உரையாசிரிய 
ராகிய இளம்பூரணர் வடசொல்லாவது வடசொல்லோடு ஒக் 
கும் தமிழ்ச்சொல் என்று கூறுகிறார் . தொல்காப்பியம் சூத்திரம் 
401 வருமாறு .. 

வடசொற் கிளவி வடவெழுத் தொரீஇ 

எழுத்தொடு புணர்ந்த சொல்லா கும்மே 
(கிளவி -- சொல் ; ஓரீஇ நீங்கி ) இன்னின்ன வடவெழுத்தை இன் 
னின்ன தமிழ் எழுத்தால் எழுதவேண்டும் என்று சூத்திரம் அமைத் 
தார் நன்னூல் ஆசிரியர் பவணந்தியார் . 


தமிழ் மொழியும் வடமொழியும் தமிழ் மக்களுக்கு இரு கண் 
போன்றவை . 

வடமொழி எழுத்துகளாகிய கிரந்த எழுத்துகளை 
அமைத்தவர்கள் தமிழ் முன்னோர்களே. தமிழே பேசித் தமிழாலே 
வாழும் சிலர் , அறிஞர்களாக இருந்தும் , எக்காரணத்தாலோ 
வடமொழியே தம் மொழியென்று எண்ணித் தமிழோடு வட 
சொற்களை மிகுதியாகக் கலந்து ,கிரந்த எழுத்துக்களையும் புகுத்தி 
எழுதித் தமிழை உருக்குலையச் செய்தனர் . இம் முயற்சியின் 
விளைவாகவே தமிழ்நாட்டின் வடபகுதியில் வழங்கும் மொழி , 
தெலுங்கு என்றும் , வடமேற்குப் பகுதி மொழி கன்னடம் 
என்றும் , மேற்குப் பகுதிமொழி மலையாளம் என்றும் பிரிந்து 
நாட்டில் மொழிப் பகைமை யுணர்ச்சியும் தலையெடுப்பதாயிற்று . 
இதன் விளைவாக வேறு சில தமிழ் அறிஞர்கள் , வட மொழியைப் 
புறமொழி என்று பகை கொள்கின்றனர் . எண்ணூறு ஆண்டு 
களுக்கு முன்னர் 

கன்னட 
உள்ள தெலுங்கு , 

இலக்கியங்களை 
ஆராய்பவர் அவை தனித் தமிழே என்ற பேருண்மையை அறிவர் . 

தமிழை உருக்குலைக்கும் கருத்துடைய செல்வாக்கினர் சிலர் 
நாற்பது ஆண்டுகளுக்கு முன் பாடநூற் கழகத்தில் ( Text Book) 
இடம் பெற்றுத் தம் 

செல்வாக்கினால் க்ஷ , ஷ , ஸ , ஜ , ஹ , ஸ்ரீ 
என்ற எழுத்துகளைச் சேர்த்துப் பாடங்களும் எழுதி அச்சிட்டால் 
மட்டும் அவற்றைப் பாடப் 

பாடப் புத்தகங்களாக ஏற்போம் என்று 
மறைமுகமாக விதி அமைத்து வற்புறுத்தி வந்தனர் . கலப்பில் 

எழுத்துகளால் எழுதப் பெற்ற நூல்கள் புறக் 
கணிக்கப்பட்டன . 


லாத 


தமிழ் 


மேலே கண்ட ஆறு எழுத்துகளும் தனித்தனி ஒலியையுடைய 
எழுத்துக்கள் அல்ல . 

இவற்றை ஒலித்துப் பார்த்தால் பல கூட்டு 
ஒலிகள் காணப்படுகின்றன . முதலாவதாக க்ஷ என்ற எழுத்தை 
எடுத்துக் கொள்வோம் . 

இதில் க் + ட் + ச ஆகிய மூன்று எழுத்து 
கள் காணப்பெறுகின்றன . 

கண் கொண்டு க்ஷ என்ற எழுத்தின் 
வடிவத்தைப் பார்ப்பவர் 

யாவரும் வ்வுண்மையை எளிதில் 
அறிவர் . மேலே கண்ட க் + ட் + ச என்ற மூன்றில் பின்னிரண் 


293 


என்பது . 


00 


ச் 


சும் சேர்ந்த வரிவடிவமே ஷ என்பது . ஃ 

இரண்டும் 
சேர்ந்த ஒலியே ஸ 

அ என்னும் மூன்றும் 
சேர்ந்த உருவமே ஹ என்பது . 

இரண்டும் சேர்ந்தது ஜ 
ரீ என்ற மூன்றும் சேர்ந்ததே ஸ்ரீ என்பது . 
ஆதலின் மேலே 

கண்ட கூட்டெழுத்துகளைத் தனித்தனியாகப் 
பிரித்து எழுதுவது தான் முறை . 


என்பது . 


00 


ய் , அ 


ஐ , ஒள என்ற எழுத்துகளை எடுத்துவிடலாம் என எண்ணுகின்ற 
னர் சிலர் . 

ஒள என்பன அ 
என்னும் கூட்டொலி போல இருந்தாலும் , ஐ என்பது அரசன் , 
அழகு , கடுகு , கடவுள் , இருமல் முதலிய இருபதுக்கு மேற்பட்ட 
பொருள்களையுடைய ஓரெழுத்து ஒரு மொழியாகப் பண்டைய 
நூல்களில் வழங்கப் பெற்றிருப்பதோடு இரண்டாம் வேற்றுமை 
உருபாகவும் , இடைச் சொல்லாகவும் , சாரியையாகவும் , முன்னிலை 
ஒருமை வினை விகுதியாகவும் , தொழிற் பெயர் விகுதியாகவும் 

ன்னும் பல திறப்பட வழங்கப் பெற்றுள்ளது . ஒள என்பதும் 
கடித்தல் , பூமி முதலிய பொருள்களையுடைய ஓரெழுத்து ஒரு 
மொழியாகும் . 


31 


எழுத்துப் போலியைப் பற்றிக் கூறும் போது தொல்காப்பிய 

அகரம் இகரம் ஐகாரம் ஆகும் எனவும் , அகர உகரம் 
ஒளகாரம் ஆகும் எனவும் சூத்திரம் வகுத்தார் . இவற்றுக்க 
உதாரணமாக உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் 

ஐவணம் 
அ இவனம் எனவும் , ஒளவை என்பதை அஉவை 
எனவும் எழுதலாம் எனக் கூறுவது பொருந்தாது என்று எழுது 
கிறார் . இவ்வாறு ஓரெழுத்தைப் போல மற்றோர் எழுத்து வரும் 
போலி , நிலைமொழி முதலிலேயே ஆகும் . 


என்பதை 


மேலும் பனை என்பதை பனய் என்று எழுதினால் பனை 
என்பது போல உச்சரித்துக் காட்டுவது இயலாது . னை என் 
பது நெடிலாக இருந்தாலும் சொல்லின் ஈற்றில் வரும் போது 
குறில் போல ஒரு மாத்திரையளவே ஒலிக்கும் . 


29. எண் பெருஞ் சித்திகள் 


இறைவனுடைய திருவடிக்கு 

மெய்யன்பு 

பூண்டொழுகும் 
பெரியார் பால் பல செயற்கருஞ் செயல்கள் நிகழ்கின்றன . அவர் 
கள் இறைவனருளால் விண்ணிற் பறப்பார்கள் , கனல் 

மேல் 
இருப்பார்கள் , நீர் மேல் நடப்பார்கள் , கரடி வெம்புலி வாயையும் 
கட்டுவார்கள் . மாண்டவர்களையும் மீண்டுவரச் செய்வார்கள் 


294 


என்றால் அவர்களுக்கு அருமையான தொன்றுண்டோ சிவ 

சிவனெறி 
செல்வராகிய நம் தாயுமான அடிகள் , 

கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் 

கரடி வெம் புலிவாயையும் 
கட்டலாம் ஒரு சிங்க முதுகின் மேற் கொள்ளலாம் 

கட்செவி எடுத்தாட்டலாம் 
வெந்தழலின் இரதம்வைத்து ஐந்துலோ கத்தையும் 

வேதித்து விற்றுண்ணலாம் 
வேறொருவர் காணாமல் உலகத் துலாவலாம் 

விண்ணவரை ஏவல் கொளலாம் 
சந்ததமும் இளமையோ டிருக்கலாம் மற்றொரு 

சரீரத்தினும் புகுதலாம் 
சலமேல் நடக்கலாம் கனல்மேல் இருக்கலாம் 

தன்னிகரில் சித்தி பெறலாம் " 
என்று திருவாய் மலர்ந்தருளினார் . இந்த அருமைத் திருவாக்கில் 
காணும் பெருஞ்செயல்களும் , இவை போல்வனவும் எண் பெருஞ் 
சித்திகளுள் அடங்கும் . சித்திகள் ( 1 ) அணிமா , ( 2 ) மகிமா. 
( 3 ) இலகிமா, ( 4 ) கரிமா , ( 5 ) பிராப்தி , ( 6 ) பிராகாமியம் , 
( 7 ) வசித்துவம் , ( 8 ) ஈசத்துவம் என்பன . 

1. அணிமா ( அணுமா ) அணு என்ற அடியாகப் பிறந்தது . 

அணிமாவாவது அணுவாகும் தன்மை . அணுவைக் காட்டி 
லும் நுண்ணிய பொருள்களை ஆராய்வதற்கு இது 

ஆராய்வதற்கு இது உதவியாகும் . 
தன்னை மிக நுணுகிய உருவாக்கி வேறொருவர் காணாமல் உலகத் 
துலாவுதற்குச் செய்யும் சித்தி இதுவே . தன் உயிரும் உடலும் 

குறுகவே அணுக்களெல்லாம் பெரிய உருவொடு 
நன்கு புலனாம் . ஒருகால் விண்ணவர் பலரும் கைலையை அடைந்து 
சிவபெருமானைக் காணத் தேடினர் . அவர்கள் தங்கள் முன்னாலே 
அப்பரம்பொருள் நின்றிருந்தும் காணாமல் திகைத்தனர் . இங்ங 
னம் இறைவன் அவர்களுக்கு முன்னர் இருந்தும் கட்புலனாகா 
திருந்தது அணுமா வாம் . 

இதுபற்றியே மாணிக்கவாசகனார் 
அணு அணுவில் இறந்தாய் என்று அங்கு 
எண்ணந்தான் தடுமாறும் 

மையோர் கூட்டம் எய்து மாறு அறியாத எந்தாய் ! 
என்று அருளியதும் , இது கருதியே , பிறரும் இறைவனுடைய 
தன்மையைச் சுட்டுமிடத்து , 

அண்டங்க ளெல்லாம் அணுக்களாக அணுக்களெல்லாம் 

அண்டங்களாகப் பெரிதாய்ச் சிறிதாயினானும் என்றனர் . 
இதனையே மணிமொழித் தேவர் பிறிதோரிடத்து , 

சித்தர் திறத்திற் காண்டும் என்பவர்க்கு 

அத்தர் திரத்தில் அவ்வயின் ஒளித்தும் என்றருளினார் . 
முன்னொருகால் நம் அகத்திய முனிவர் , தேவர்கோ மகன் வேண்டு 
தலுக்கு இணங்கிக் கடலை உழுந்தளவாக்கி உண்டருளினார் என்ற 
செய்தி உலகறிந்த தன்றோ ? இதுவும் அணிமா என்ற சித்திக்குத் 
தக்க சான்று பகருவதாகும் . இனி , மகிமா என்ற சித்தியை 
ஆராய்வாம் . 


அணுவிலும் 


C 


295 


மா . 


2. மகிமா : மா என்ற சொல்லே மகிமை என்று திரிந்தது . 
அஃதாவது பெரிய உருவாதல் . மகிமையாகும் தன்மை மகிம 
அணுக்களெல்லாம் அண்டங்களாக 

விரியுமாறு காண்பது 
மகிமாவாம் . அஃதாவது தன்னுருவை மிகப் பெரிதாக விரித்து 
ஏனைய 

உருவங்களெல்லாம் தன்னைக்காட்டிலும் சிறியனவாகத் 
தோன்றுமாறு நிற்றல் . இதனால் உலகடங்கலும் தன் உடலாம் 
படி விரிந்து அதனைத் தன்வழி நடத்துதலும் இயலும் . அருட் 
கடலாகிய முருகக் கடவுள் சூரனை வெல்லுமாறு படையெடுத்துச் 
சென்ற போது , சூரன் தம்பி சிங்கமுகன் என்பான் ஆயிரம் தலைக 
ளோடு அண்ட முகட்டை அளாவி வளர்ந்து பூதக் கூட்டங்களை 
விழுங்கப் புகுந்தது இம்மகிமா என்ற சித்தியாலேயே . 
வேலால் வென்ற முருகக் கடவுள் அவனுக்கு முன் பிறந்தானாகிய 
சூரபது மனை வெல்லப் புகுந்தபோது அவர் ஆற்றல் கண்டு அஞ்சிய 
வெஞ்சூரனும் கடல் நடுவண் ஓடி மாமரமாகித் தலை கீழாக மேலும் 
கீழும் ஓங்கி அண்டங்களெல்லாம் கலங்கிடுமாறு கொண்ட கோல 
மும் , அவன் வெருக்கொள்ளும்படி அப்போது அப்பிரான் காட் 
டிய பேருருக் காட்சியும் இம் மகிமாவை விளக்கும் வழியில் தக்க 
சான்றுகளாம் . ஒஒவ்வோருயிரும் முதலிற் காட்டிய அணி மாவை 
யும் இம் மகிமாவையும் இயல்பிற் கொண்டுள்ளனவே . எவ்வா 
றெனின் , கரு உருவடையும்போது மிகச் சிறிதாயிருந்து பெரிதாகிப் 
பிறந்து , வளர்ந்து , இவ்வரிய உருவடைவது 

மகிமாவாம் : 
பின்னர் உயிர் உடலைவிட்டுப் பிரியும் போது அணுவுருவாவது 
அணிமாவாம் . இனி இலகிமாவை ஆராய்வோம் . 


அவனை 


சைவ 


அடிகள் 


3. இலகிமா : இலகு என்பது கனம் இன்மை ; இலகுவாக்கு 
வது இலகுமா ; அஃது இலகிமா என்று திரிந்தது . 

தன் உடலிலும் பிற பொருள்களிலும் உள்ள கீழழுத்தும் 
வலியை அவ்வாறு செய்யாதபடி கெடுப்பதே லகிமாவாம் 
( இலகு ஆக்குவது ) மேல்நோக்கும் வலி 

வலிமை மிகுவிப்பதும் இச் 
சித்தியே . 

சமய குரவராகிய திருநாவுக்கரசு 
தம்மைப் 

பல்லவ மன்னன் கற்றூணினிடைக் கட்டிக் கடலிற் 
பாய்ச்சிய போது இறைவனருளால் ஐந்தெழுத்து ஓதி அக்கற்றூணை 
மிதக்கும்படிச் செய்து கரையேறியது இச் 

தியே . நீர்மேல் நடத் 
தற்கும் , விண்ணில் உலாவுதற்கும் இச்சித்தி கைவருதல் வேண்டும் . 
4. கரிமா : கரு என்பது கனம் ; 

கனம் உடைய தாக்கும் 
தன்மை கருமை ; அது கரிமாவெனத் திரிந்து நின்றது . 
கடுகை மலையளவு கனமுடைய தாகக் காட்டும் சித்தியே கரிமா 

இது கீழழுத்தும் வலியை மிகுவித்தலே . திருநல்லூரிலே 
அமர்நீதி நாயனார் என்ற பெரியார் ஒருவர் இருந்தார் . அவர் 
அடியார்களுக்கு உணவும் கோவணமும் தரும் பெருமை 
வர் . 

அவருடைய அன்பினை உலகினருக்குக் காட்டியருளத் திரு 
வளங்கொண்டு சிவபெருமான் அவர் முன் தோன்றி ஒரு கோவ 
ணத்தைத் தந்து அதனை மறையுமாறு செய்து , பின் , அவரிடத்ச 


வாம் . 


உடைய 


296 


வந்து தாம் தந்த கோவணத்தைத் தரும்படி கேட்டார் . அடிய 
வரோ அதனைக் காணாது திகைக்க , தாம் அவரிடத்துத் தந்தருளிய 
கோவணம் போன்ற வேறொன்றை ஒரு தராசிலிட்டு அதற்கு ஒத்த 
நிறையுள்ள கோவணம் தருமாறு ஆணையிட்டார் . அமர் நீதி 
யாரோ , மற்றைத் தட்டில் தம்மிடமுள்ள கணக்கிறந்த கோவணங் 
களையும் , பட்டாடைகளையும் , மணியையும் , பொன்னையும் வைத் 
தும் கோவணத் தட்டோடும் ஒத்த நிலை யுறாதது கண்டு தாமும் , 
தம்முடைய மனைவியாரும் , மகனாரும் அத்தட்டிலே ஏறி நின்றனர் . 
அப்போது சிவனருளால் இருதட்டும் ஒத்த நிலை யுற்றன . 
னம் சிவனார் ஒரு சிறு கோவணத்தெடை மேருவினும் பெரும 
பாரம் வரும்படிச் செய்த சித்தி இக்கரிமாவாம் . இனி, பிராப்தியை 
ஆராய்வோம் . 


5. பிராப்தி : பெறுதி என்பது பெறுத்தி , அஃதாவது பெறும் 
தன்மை ; இது பிராப்தி என மருவி நின்றது . 


என 


அதன் 


அடியார் 

ஒருவர் 


நோக்கி 


9 


சுவை 


தாம் நினைத்த எப்பொருளையும் நினைத்தபொழுதே பெறுவது 
பிராப்தியாம் . எம்பெருமானாலேயே அம்மே வருக ! 
வரவேற்கப்பெற்ற காரைக்காலம்மையார் தம் கணவனார் தந்த 
இரு மாம்பழங்களில் ஒன்றை அடியார் ஒருவருக்கு அளித்தனராக , 
மற்றொன்றைத் தம் கணவனார் உண்ணும்போது அவர்க்கிட்டார் . 

சுவைகண்ட அக்கணவனார் மற்றொன்றையும் உண்ணக் 
கருதி அதனை 

உண்டுபோனதை அறியாதவ 
ராகையால் தம் மனைவியாரை 

மற்றொன்றையும் 
கொணர்க ! என்றார் . அவ்வம்மையாரோ கணவர் ஆணையைக் 
கடத்தற்கஞ்சி உட்சென்று எம்பெருமானே , என் செய்வேன் ? 
என்று வேண்டி நின்ற வேளையிலே இறைவனருளால் ஒரு தெய்வ 
மாங்கனி அவர் கரத்து வந்திருந்தது . அதனைக் கணவனார் கைக் 
கொடுப்ப அவர் அதை உண்டு அதன் தெய்வச் 

கண்டு 
ஐயுற்று இது நான் தந்ததன்றே , இதன் வரலாறு 

என்னை ? 
எனக் கேட்ப அம்மையார் தாம் அடியார்க்கிட்டதும் , இப்பொழுது 
இறைவனருளால் அம் மாங்கனி கிடைத்ததும் கூறினார் . ஆனால் 
கணவனாரோ அதனை நம்பாமல் இஃது உனக்கு இறைவனருளாற் 
கிடைத்த தாயின் , இன்னும் ஒரு கனி அவருடைய திருவருளினாலே 
வரவழைத்துத் தா ! 

என்றார் . அவ்வம்மையார் மீண்டும் உட் 
சென்று சிவபெருமானை நினைந்து இன்னும் ஒரு கனி ஈந்தருளி 
ராகில் அடியேனுடைய சொல் பொய்யாய் விடும் என்று தெரி 
வித்து நின்ற அளவிலே சிவனார் அருளால் ஒரு மாங்கனி அவர் 
கையில் 

வந்திருந்தது . அதனைக் கணவனார் கையிற் கொடுப்ப , 
அவர் ஆச்சரியத்தோடும் அதைப் பெற்று உற்று நோக்குமளவில் 
அது திடீரென்று மறைந்தது . இங்ஙனம் காரைக்காலம்மையார் 
தெய்வ மாம்பழத்தை இறைவனருளால் இருமுறை பெற்றது 
பிராப்தியாம் . 


மதுரைரயில் சோமசுந்தர பாண்டியனார் தமது மாமியாருக்காக 
எழுகடல் அழைத்ததும் , இறந்து போன மலையத்துவசனை அழைத் 
ததும் , இதே சித்தியாம் . கைலை மலை காணச் சென்ற திருநாவுக் 


297 


பாசு நாயனார் இறைவனருளால் அக்காட்சியைத் திருவையாற்றிற் 
கண்டு மகிழ்ந்தமை இப் பிராப்தியின் பயனே . இனி , பிராகா 
மியத்தை ஆராய்வோம் . 


6. பிராகாமியம் : காமம் 
காமம் என்பது விருப்பம் ; 

காமியம் 
என்பது விரும்பிய பொருள் . பெறுகா மியம் என்பது விரும்பி 
பொருளைப் பெறுவது ; பெறுகா மியம் என்பதே பிராகாமியம் 
எனத் திரிக்கப்பட்டது . தான் விரும்பிய எத்தொழிலையும் இடை 
யூறின்றி முடித்தலே பிராகாமிய மாம் . பலவகைப்பட்ட சித்தி 
வேறுபாடுகளும் இதனுள் அடங்கும் . நாம் முன்னர் ஆராய்ந்த 
காரைக்காலம்மையார் தாம் விரும்பியபடி உடலிலுள்ள தசை 
முதலியவற்றை உதறியெறிந்து எலும்புருப் பெற்றுத் தலையாலே 
நடந்து கைலையடைந்தமை பிராகாமியமே . பெருமிழலைக் 
குறும்ப நாயனார் என்ற பெரியார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய 
திருவடிகளை வணங்குதலே பரமசிவனுடைய திருவடிகளை அடை 
வதற்குரிய நெறி என்று கண்டு அவ்வாறு ஒழுகுதலினாலே எண் 
பெருஞ் சித்திகளையும் அடைந்தார் . அதன் பயனாக , சுந்தரமூர்த்தி 
நாயனார் திருக்கைலாயத்தை வெள்ளை யானை மீது ஏறி அடை 
வதற்கு முந்தின நாளிலே அவ்வாறு அவர் அடையப்போவதைத் 
தம் ஊரிலிருந்தே உணர்ந்து சுந்தரர் நாளைக்குக் கைலை போதலி 
லே இன்றைக்கு யோகத்தினாலே சிவபெருமானுடைய திருவடி 
களை அடைவேன் ; 

அவரைப் 

பிரிந்த பின் இம்மண்ணுலகில் 
வாழேன் என்று விரும்பி அங்ஙனமே உடலினின்றும் பிரிந்து 
இறைவன் பொன்னடிக் கமலங்களில் 

பொருந்தினார் . 
இச்செய்கையும் பிராகாமியத்தின் பயனேயாம் . முருகக் கடவு 
ளோடு போர் தொடங்கிய சூரபதுமன் காட்டிய 
விந்தைச் செயல்களெல்லாம் இப்பிராகாமியத்திலேயே அடங் 
குவன . இனி வசித்துவத்தை ஆராய்வோம் . 


சென்று 


பல்கூறான 


7. வசித்துவம் : வசம் என்பது கீழ்ப்படிதல் ; வசத்துவம் 
என்பது கீழ்ப்படியும்படி செய்தல் . வசியம் கைவசப்படுத்தல் 
இதுவே வசித்துவம் எனக் குறிக்கப்பட்டது . 


பிறர் உள்ளத்தைத் தன் உள்ளத்தாற் கட்டிக் கவர்ந்து அவர் 
களைத் தன் எண்ணப்படி நடத்துதலே வசித்துவமாம் . நம்பியாரூ 
ரரோடும் திருவெண்ணெய் நல்லூர் சென்ற பித்தனார் தம்மை 
அவ்வூராரெனவும் , நம்பியாரூரருடைய பேரனால் தமக்கு வழித் 
தொண்டு செய்தற்கு ஆளோலை தந்தார் என்றும் பல பேசி அவர் 
களுக்கிருந்த இயற்கை உணர்வைத் தம் உள்ள வலியாற் கவர்ந்து 
அவர்கள் யாவரும் தம் மனம் போல் முடிவு செய்யும்படி செய்தரு 

விந்தை இவ்வசித்துவமே . சிதம்பரத்திலே வாதாடிய 
புத்தரை 

மணிவாசகனார் மூங்கைகளாக்கி 
அருள் செய்த திருவிளையாடலும் இவ்வசித்துவமேயாம் . 


ளிய 


வென்று 


நம் 


= 


கட 


8. ஈசத்துவம் : ஈசன் கடவுள் , ஈசத்தன்மை 
வுள் தன்மை ; ஈசத் தன்மை அடைவது ஈசத்துவம் . 


298 


( 


ஞானப் 


கடவுள் தன்மை பெற்று ஆக்கல் , அளித்தல் , அழித்தல் , 
மறைத்தல் , அருளல் என்னும் ஐம்பெருஞ் செயல்களைப் புரிதலே 
ஈசத்துவமாம் . எம்பெருமான் எவ்வாறு உயிர்களை 

உடலிற் 
புகுத்தி , அவரவர் இருவினையை அவரவர்க்கு ஊட்டி , வினை நீக்கி 
அடியவராக்கி , அவற்றை முத்திக் கரையிற் சேர்ப்பானோ, அவ்வாறே 
அவனருள் பெற்ற சிவயோகிகளும் அவனுக்குரிய ஐந்தொழிலையும் 
அவனருளால் இயற்றவல்லவராவர் . மூன்றாண்டிலே 
பாலுண்டு அருள் பெற்ற பெரியாராகிய திருஞான சம்பந்தப் 
பிள்ளையார் திருமயிலாப்பூரிலே பூம்பாவை என்ற பெண்ணாரணங் 
கின் எலும்புக்கு மீட்டும் உயிர் கொடுத்தருளினாரன்றோ? அவ்வாறு 
உயிர் கொடுத்ததோடு நில்லாமல் அவர் சிவபெருமான் திரு 
வருளால் அப்பெண்ணைச் சின்னாளளவும் அவ்வுடலோடு வாழ 
செய்தனரல்லவா ? இத்திருச் செயல்களே ஆக்கலும் , அளித்தலும் 

மற்றுமோர்கால் அப்பிரானார் எழுந்தருளி வரும்போது 
அவரது விருதுகளையும் சின்னங்களையும் தடுத்த புத்தன் தலையில் 
இடியேற்றிக் கெடுத்த அவர் திருவிளையாடலே அழித்தலாம் . 
தம் பிரான் தோழராகிய சுந்தரனார் முதலையுண்ட 

பாலனை 
அழைத்து அவன் நெடுநாள் உலகில் வாழும்படி செய்த திருவிளை 
யாடலும் படைத்தலுக்கும் காத்தலுக்கும் போதிய சான்றாம் . 


ஆம் . 


இனி , மறைத்தலாவது ஞானத்தை மறக்கும்படிச் செய்து இரு 
வினைப் பயனை நுகர்விப்பது .நம் மணிமொழித் தேவர் திருப்பெருந் 
துறையை நண்ணி அருட்கடலாகிய ஐயன் திருவருள் நாடி , 
கோயிலை வலம் வரும்போது குருந்த மரத்தடியிலே சிவனார் தமது 
அடியாரோடும் ஞானாசிரியராக எழுந்தருளியிருந்து அவருக்கு 
அருள்மொழி காட்டி ஆட்கொண்டு மாணிக்க வாசகர் 

என்று 
திருவாய் மலர்ந்தருளினாரன்றோ அப்போது மணிப்மொழிப் 
பிரானார் இறைவனிடத்து ஈடுபட்டு அன்புமயமாகித் தானென்று 
றும் இறைவனென்றும் வேறுபாடு உணராது வீட்டின்ப நுகர்ச்சி 
யில் திளைத்தனராக , கறைமிடற்றண்ணல் அந்நுகர்ச்சியினின்றும் 
நீக்கி அவரைத் தக்க காலம் வருமளவும் இருவினைப்பயன் அடையு 
மாறு உலகத்திற் புகுத்தினரன்றோ ? இதுவே மறைத்தலாம் . 
அருளலாவது பாசத்தில் அகப்பட்டு இடருற்று இறைவன் அருளை 
நாடி நிற்கும் உயிர்களை அவனடியின்பம் பெறச் செய்தலே . 
திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தமது திருமணம் காண வந்த 
அனைவரையும் திருப்பெருமணமாகிய கோவிலிலே தோன்றிய ஒளி 
யினுள்ளே செலுத்தி அவர்களனை வரும் வீட்டின்பம் பெறும்படி 
அருள் செய்த திருவிளையாடலே அருளலாம் . 


மேலே ஆராய்ந்த எண்பெருஞ் சித்திகளும் இறைவன் அடிக்கு 
மெய்யன்பு செலுத்துகின்ற உண்மை அடியவர்கள் பால் தாமே 
தோன்றித் திகழும் ; அவ்வடியாரும் அவற்றை விரும்புபவர் 
அல்லர் . 

ஆயின் அவர்கள் வருந்தும் ஏனைய உயிர்களிடத்துக் 
கொண்டுள்ள அருட்டிறத்தாலே அவ்வப்போது அவ்வுயிர்களைக் 
காக்கும்படி இச்சித்திகள் பிறர் காண அவர்களிடம் விளையும் . நாம் 
நம் செயலால் விளைவது ஒன்றும் இல்லை என்றும் , எல்லாம் 
இறைவன் திருவருளே என்றும் , அவன் திருவருளை நாடி அவன் 


299 


அடிக்கு உண்மை அன்பு செய்தலே அறிவுக்கு அடுப்பதாம் திருப் 
பணி என்றும் , நன்கறிந்து அவன் அருள் பெற அவன் அடிமலரை 
நம் உள்ளத்தில் இடைவிடாது எண்ணி வாழுதல் வேண்டும் . 


மேலே கூறிய அட்டமா சித்திகளைப் பற்றி , பரஞ்சோதி முனி 
வர் திருவிளையாடற் புராணம் அட்டமாசித்தி உபதேசித்த படலத் 
தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது . 


பிணிமா 


அணிமா மகிமா இலகிமா அரியகமா பிராத்தி மலப் 
சுடையோர்க் கடைவரிய பிராகாமிய மீ 

சத்துவமெய் 
துணிமா யோகர்க்கு எளிய வசித்துவமென் றெட்டாம் 

இவை உளக்கண் 
மணிமா சறுத்தோன் 

விளையாட்டின் வகையாம் 
அவற்றின் மரபுரைப்பாம் 

( 22 ) 


அறவும் சிறிய உயிர்தொறும் தான் பரமகாட்டை 

அணுவாய்ச் சென்று 
உறையும் சிறுமை அணி மாவாம் , 

உவரிஞாலமுதல் 


மேலென்று 


ஆறாலும் 


அறையும் சிவாந்தம் 

உள்ளும் 

புறனும் 

அகலாதே 
நிறையும் பெருமை அதனை யன்றோ மகிமா என்னும் 

நிரம்பிய நூல் 

( 23 ) 


தனை 


இலகுமேரு பாரம்போல் இருக்கும் சோதி 

எடுத்தால் 
இலகுவான பர அணுப்போல் 

இருப்பது லகிமா 

வாகும் . 
இலகுவான பர அணுப்போல் 

இருக்கும் 

யோகி தனை 

எடுத்தால் 
இலகுமேரு பாரமென இருப்பது அன்றோ கரிமாவாம் . 

( 24 ) 


பலத்தின் 


பிலத்தில் இருந்தோன் அயன் உலகிற் புகுதன் மீண்டும் 

பிலம் அடைதல் 
மிகுந்த பிராத்திய தாம் பரகாயத்தின் 

நண்ணு தல் வான் 

போகம் அனைத்தும் 
புலத்தின் இயங்கல் இச்சித்த 

தானிருக்கும் 

பிரகாமிய மாம் 
நிலத்தின் நினைந்த படிவருதல் 

தவக் 
கொடியீர் , 


300 


விண்ணில் இரவி தன்னுடம் பின் வெயிலால் அனைத்தும் 

விளக்குதல் போல் 
மண்ணில் உளவாம் பொருள் பலவும் 

காமம் 

மூன்றும் 

வானத்தின் 
கண்ணில் உளவாம் பொருளும் தன் காயத்து ஒளியால் 

இருந்து அறிதல் 
எண்ணில் இதுவும் மறையொருசார் பிரகாமியம் 

என்று இயம்பு மால் 

( 26 ) 


வாச 


ஈசன் என முத் தொழிலுந்தன் இச்சை வழிசெய் 

தெழுபுரவித் 
தேசன் முதற்கோள் பணிகேட்பத் திகழ்வது ஈசத்துவ 

மாகும் 
பூசல் உணர் புள் விலங்கு பூத மனிதர் முதல் உலகும் 
வாதி எண் மருந்தன் வசமாக் கொள்கை 

வசித்துவம் ஆம் 

( 27) 
எம்மை உணர்ந்த யோகியர்கள் இவற்றை விரும்பார் 

எனினும் அவர் 
தம்மை நிழல் போல் அடைந்து உலகர்க்கு அணையார் 

பெருமை தனை உணர்த்தும் 
செம்மை உடைய 
உடைய இவை என்னச் சித்தி எட்டும் தெளிவு 

எய்த 
அம்மை 

அலுவலுக்கும் கொளுத்தினான் 
எண் குணச் செல்வன் 

( 28 ) 
சிவபெருமானுடைய திருவடிகளையே சிந்திக்கும் சித்தர்கள் 
மேலே கண்ட எண் பெரும் சித்திகளை விரும்ப மாட்டார்கள் ; 
என்றாலும் அவை அவர்களை விடாது சேர்ந்து அவர்களுடைய 
புகழை நிலை நாட்டும் . 

30. அஷ்டாங்க யோகம் . 


அடியார் 


பதஞ்சலி முனிவரும் , 

புலிக்கால் முனிவரும் , அகத்திய 
முனிவருடைய முறைகளை நன்றாகக் கற்றார்கள் . 

சித்தத்தை 
அடக்கி ஆளும் எட்டு வகையான சித்திகளை உணர்த்தியமையால் 
அகத்தியர் 

முதல் சித்தர் எனப் புகழ்பெற்றார் . சித்தர்கள் 
நன்கு பயின்று 

சித்தி பெறவேண்டிய எண்வகைச் சித்திகள் 
பின் வருவன : 


1. இயமம் .-- இயல் என்பது ஒழுங்கு ; நடை . ஒழுங்கு 
பயிலுதல் இயல்மம் ; அது இயமம் என்று நின்றது . 

2. நியமம் . --நயம் என்பது நன்மை ; நயமான வழிகளைக் 
கடைப்பிடித்தல் நியமம் . 


301 


3. ஆசனம்.- ஆசரித்தல் ; 


இருக்கும் முறை . 


அதனை 


4. பிராணாயாமம்.- பிராணன் உயிர் மூச்சு , 
அடக்கி ஒழுங்கு செய்தல் . 


5. பிரத்தியாகாரம் , 


6. தாரணை , 


7. தியானம் , 


8. சமாதி 


இவற்றை விளக்குவோம் . 


1. இயமம்.இது 

இது பிறருக்குத் துன்பம் செய்யாமலும் , 
உண்மையையே பேசியும் திருடாமலும் , தன் மனைவியைத் தவிர 
மற்றைய பெண்களைத் தாயாகவும் , 

உடன் பிறப்பாகவும் எண் 
ணு தல் , 

பயனில்லாத பேச்சுக்களைப் பேசாமலும் செய்யாமலும் 
விட்டுவிடுதல் ஆகியன இன்றியமையாது கைக்கொள்ள வேண்டிய 
இயமங்கள் . 

இவை சித்த வைத்தியருக்குச் சித்தியாக வேண்டிய 
முதற்பொருள் . 
2. நியமம்.- புறந்தூய்மை , அகம் 

தூய்மை , 
மென்ற மனம் , 

கல்வி , 

கடவுள் வணக்கம் ஆகியவைகளே 
நியமங்களாம் . புறம் தூய்மை என்பது 
வைத்துக்கொள்வது . அது தண்ணீரில் முழுகுவதால் அமையும் . 
அகம் தூய்மை வாய்மையால் விளையும் . 

திருவள்ளுவர் இதைப் 
பற்றி , 


போது 


உடலைச் சுத்தமாக 


என்பது 


" புறந்தூய்மை நீரான் அமையும் ; அகம் தூய்மை 
வாய்மையா 
பாற் காணப்படும் 

என்று கூறுகிறார் . 
போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து 
பழமொழி . 

3. ஆசனம்.- அசையாது அமர்ந்திருந்து உள்ளத்தை ஒரு 
வழிப்படுத்தும் நிலை . 

இந்தச் சித்தியில் கைவந்தவனே எதையும் 
ஆழ்ந்து ஆராயும் தன்மையுடையவனாவான் . 
4. பிராணாயாமம் . - பிராணன் 

உயிர்க்கு 
மூச்சு . அதனை அடக்கி ஒரு வழிப்படுத்துவதே பிராணாயாமம் . 

5. பிரத்தியாகாரம் - ஐம்புலன்களையும் அடக்கி ஒருவழிப் 
படுத்தி உள்ளம் வேறொன்றையும் எண்ணாதிருக்கும்படிச் செய்வது . 
இதனால் தான் 

நோயாளியினுடைய 
திட்டமாக ஆராய்ந்தறிதல் முடியும் . 


நிலைக்களனான 


பிணியை 


ன்ன தெனத் 


302 


6. தாரணை . அதாவது ஒரே எண்ணம் . 

மனத்தைத் 
தன் வசப்படுத்திக் குறித்த பொருள் ஒன்றினையே எண்ணும்படிச் 
செய்தல் . இதனால் , தான் ஆராயும் ஒரு நோயாளியைப் பற்றி , 
நிலையைப்பற்றியும் அறிந்திருத்தல் முடியும் . 


7. தியானம் .-- குறித்த ஒரு பொருளைப்பற்றி இடைவிடா 
மல் சிந்திப்பது . 

8. சமாதி . - சமமான நிலையில் இருப்பதுவே சமாதி . 
நோயாளியின் நிலையில் 

வைத்து , 

நோயாளி 
யின் நிலையை ஆராய்தல் . கடவுளைச் சேர்ந்து கடவுள் வேறு 
தான் வேறு என்ற வேறுபாடில்லாமல் இருக்கும் நிலையே சமாதி . 


தன்னை 


தாரணை , தியானம் , சமாதி ஆகிய இம்மூன்று நிலைகளும் 
ஒரு பொருளைப்பற்றி விரைந்து ஒன்றன் பின் ஒன்றாக விளைந்து 
அந்த விரைவால் மூன்றும் ஒன்றாகவே தோன்றும் நிலை ஏற் 
படுமானால் அப்பொழுது அவன் மனம் அவனுக்கு வசமாயிற்று 
என்பது உறுதியாம் , குழல் என்பது ஒர் இசைக்கருவி ; 

அது 
எட்டுத் துளைகளையுடையது . அதில் இனிய 

சையை எழுப்புவது 
இயலாததாக இருக்கும் . குழல் பயிலும் மாணவன் விடாப்பிடி 
யாகப் பயின்று இனிய இசையை எழுப்புகின்றான் . அங்ஙனமே 
இந்த எட்டுவகைச் சித்திகளையும் பயின்று வெற்றி பெற்ற மருத் 
துவனே , 

மேலான சித்தனாகிறான் . இவ்விதம் சித்தத்தை அது 
சென்ற இடங்களிலெல்லாம் செல்ல விடாமல் தடுத்து ஒரு வழிப் 
படுத்தி சித்தியடைந்த ஒருவனேதான் சித்தத்தால் இயக்கப்படும் 
உடம்பையுடைய மக்களுக்கு வரும் நோயை அறிந்து தீர்க்க 
முடியும் . 

இந்தச் சித்திகளில் கைதேர்ந்த சித்தர் பெருமான் 
அகத்திய முனிவர் . அவர் ஒழுங்குபடுத்திய வைத்திய முறையே 
சித்தவைத்தியம் எனப் பெயர் பெற்றது இந்தச் சித்தியை 
யோக சித்தி , ஞான சித்தி , மந்திர சித்தி , வைத்திய சித்தி , 
சிவஞான சித்தி என்பனவாக உயர்ந்தோர் பகுத்திருக்கின்றர் . 


31. ஐம்பூத இயக்கம் . 


எவ்வித 


அறிவினால் ஆராய்ந்து ஆராய்ந்து 

பார்த்தும் 
ஆராய்ச்க்கும் எட்டாது எங்கும் பரந்து நிற்பதே தெய்வம் என்று 
கூறினோம் . அக்கடவுளிடம் ஊன்றி நிற்கும் ஆக்கல் , அளித்தல் , 
அழித்தல் , மறைத்தல் , 

அருளல் என்ற ஐந்தொழில்களினால் 
முதல் முதலாக விண் தோன்றிற்று . 

( விண் = ஆகாயம் ) அ 
லிருந்து வளி ( வளி = காற்று ) தோன்றிற்று . காற்றிலிருந்து 
தீயும் , தீயிலிருந்து நீரும் , நீரிலிருந்து மண்ணும் முறையே 
தோன்றின . மண்ணுலகத்தில் உயிர் உள்ளன , உயிர் இல்லாதன 
ஆகிய எல்லாப் பொருள்களும் ஐம்பூதக்கூறு உள்ளனவாகி 
தோன்றி விளங்குகின்றன. இவ்வைம் பூதங்களைப் 

பிரித்துப் 
பிரித்து ஆராய்ந்து 

கொண்டே போனால் அவ்வப்பொருள் 
களின் அணுக்களும் சிற்றணுக்களும் தோன்றும் . இங்ஙனமாகிய 


303 


ஐம்பூதங்களின் கூட்டுறவால் உண்டாயிருக்கின்ற பொருள்கள் 

ள்ளன , உயிரில்லன என இருவகையாகும் என்று கூறினோம் . 
ப்பொருள்களின் மிக நுண்மையான அணுக்களின் நடிப்பாகிய 
யக்கத்தை நமது உள்ளத்தாலும் , ஐம்புலன்களாலும் நன்றாக 
நாடி ஆராய்ந்து அறியக் கூடியதுதான் நாடியின் துடிப்பு . இந்த 
இயக்கத்தைப்பற்றி சதகநாடி பின்வருமாறு கூறும் : 

நாடியென்றால் நாடியல்ல ; நரம்பில் தானே 

நலமாகத் துடிக்கின்ற துடிதான் அல்ல ; 
நாடியென்றால் வளி , தீ , நீர் மூன்றும் அல்ல ; 

நாடி எழுபத்தீராயிரம் தான் அல்ல ; 
நாடியென்றால் அண்டபகிரண்டமெல்லாம் நாடி 

எழுவகைத் தோற்றத் துள்ளாய் நின்ற 
நாடிபது ஆராய்ந்து பார்த்தா ரானால் 
நாடி உறும் பொருள் தெரிந்து நாடுவாரே 


அது 


நாடி என்பது கையில் தோன்றும் நாடி 
அல்ல ; இரத்தம் பாய்ந்தோடும் நரம்புகளில் உடல் நலத்திற் 
காகத் துடிக்கின்ற துடிப்பும் அல்ல ; 

வாதம் ( வளி) 
பித்தம் ( தீ ) சிலேப்பினம் ( நீர் ) ஆகிய இவை மூன்றும் அல்ல ; 
உடற் கூற்று நூலில் எழுபத்தீராயிரம் எனக் கணக்கிடப்பெறும் 
நரம்புகளும் அல்ல ; 

ஐம்பூதங்கள் அனைத்திலும் நாடி அவ் 
வைம் பூதங்களினால் தோன்றிய பலவகைத் தோற்றங்களிடத் 
திலும் உள்ளே அமைந்துள்ளவற்றை நாடி ஆராய்ந்து பார்ப்பா 
ராகில் நாடி என்ற சொல்லுக்கு மெய்ப்பொருளை அறிவார்கள் " 


பூத நாடி கண்ணுக்குத் தோன்றாது . ஆனால் ஆராய்ந்து 
அறியத்தக்கது . அவ்வாறே குரு நாடியும் ஆராய்ந்தறியக் 
கூடியவொன்றாம் . 


ஐம்பூதங்களில் முதலாவதாக 

விண்ணின் இயக்கத்தை 


ஆராய்வோம் . 


நாம் 


விண் : - காற்றியக்கம் இல்லாதபடி பலகணிகளையெல்லாம் 
அடைத்து அந்த அறையில் மல்லிகை 

மலரை ஒரு பக்கத்தில் 
வைத்துக் கதவை மூடிவிட்டால் , கொஞ்ச நேரத்திற்குப்பின் அவ் 
வறைக்குள் கதவைத் திறந்து கொண்டு புகுவோ மயானால் 
அம்மல்லிகையின் மணத்தை முகர்வோம் . இம் மணம் விண்ணின் 
இயக்கத்தால் அவ்வறையில் பரவிய தாகும் . நாம் அவ்வறையில் 
ஓட்டைகள் வழியாகப் புகுகின்ற சூரியனுடைய ஒளியிலே தூசுகள் 
ஆடுவதைக் காணலாம் . இந்தத் தூசுகளை ஆடச் செய்வதும் 
விண் இயக்கமே . 


பலகணிகள் , கதவுகள் வழியாகக் காற்று வீட்டினுள் 
நுழைவதை நாம் காண்கிறோம் . 

இக் காற்றியக்கம் அடுப்பில் 
எரிந்து கொண்டிருக்கிற தீயின் வெப்பம் அறை முழுவதும் பரவு 
கிறது . தீயின் வெப்பத்தால் தண்ணீர் தன் தன்மை 

மாறி 
வெந்நீராகவோ கொதிநீராகவோ , 

பின் ஆவியாகவோ மாறு 


304 


வதை நாம் காண கிறோம் . 

பொருள்களை இயக்குவதில் தீயே 
முதன்மையானது . அதன் வேகத்தால் இரும்பு முதலிய 
கனிப் பொருள்கள் முதலில் நீராக உருகிப் பின் நீறாகின்றன . 
( நீறு = சாம்பல் ) . 
தீ.- பொருள்களின் அணுக்கள் தம் செயலாகவே 

ஒடுங் 
கவும் தோன்றவுமாக இடைவிடாது 

இயங்குகின்றன . அத் 
தீயின் துணையால் இவ்வியக்கத்தின் அளவு 

மாறுபடுகின்றது . 
வெண்ணெயை உருக்குகின்றவர்கள் நெய்யைச் 

சூடுள்ள போதே 
அளந்து விற்கிறார்கள் . 

ஏனெனில் குளிர்ச்சியினால் நெய் அளவு 
குறையும் . 

ஏனெனில் சூட்டினால் விரிந்து நின்ற அணுத்திரள் 
கள் சூடு குறையக் குறையச் சுருங்கி உறைந்து 

விடுகின்றன . 
இதுவரை கூறியது தீ இயக்கம் . 


நீர் இயக்கம் - 


நீர் அணுக்களும் ஒன்றையொன்று நெருங்கிக் கொண்டே 
இருக்கின்றன . ஒரு குடத்திலுள்ள தண்ணீரை அக்குட அணுக்கள் 
வெளிவிடுவதில்லை . அக்குடத்தில் ஓர் ஓட்டையிருந்தால் அந்த 
ஒட்டையின் வழியாகத் தண்ணீர் வெளியே வருகின்றது . ஈரத் 
துணியிலிருந்து 

நீரணுக்கள் வெளியே 

போய்விடுகின்றன ; 
அதனால் துணி காய்ந்து விடுகிறது . 


மண் இயக்கம் : 


பின் சூடு 


தணியத் 


என்பது 


இருப்புப் பாதைக் கம்பிகள் 

சூட்டினால் விரிந்து ஒன்றை 
யொன்று இடைவெளியில்லாமல் நெரு 

நெருங்குவதையும் 
தணிய இடைவெளி தோன்றுவதையும் 

பார்த்தால் 
மண்ணிலுள்ள கட்டிப் பொருள்களின் 

அணுக்களும் 

ஒன்றை 
யொன்று நெருங்கிப் பற்றிக் கொண்டேயிருக்கின்றன 
விளங்கும் . 

மண் இயக்கம் மிகவும் மெதுவாகவும் நீரின் இயக்கம் 
அதனினும் சிறிது மிகுதியாகவும் , நீர் இயக்கத்தினும் தீ இயக் 
கமும் சிறிது மிகுதியாகவும் அதனினும் காற்றியக்கம் மிகுந்தும் , 
அதைக் காட்டிலும் விண் இயக்கம் சிறிது மிகுந்ததாகவும் இருக் 
கின்றன . 

நம் உடம்பில் விண் கூறானது உள்ளம் ; 
மூச்சும் , 

உடற்காற்றும் ; தீக்கூறானது உடலிலுள்ள தீ ; நீர்க் 
கூறானது உடம்பிலுள்ள நீர் ; மண் கூறானது எலும்பும் , தசையும் , 
நரம்பும் . 


வளிக் கூறானது 


32. பதி பசு பாசம் . 


சித்தர்கள் மேலே சொன்ன சித்திகளில் கைவந்தவர்கள் . 
அவர்கள் கண்ட சமையமே சித்தாந்தம் என்பது ; அஃதாவது 
சைவ சித்தாந்தம் . அறிவாராய்ச்சியினால் சமைந்ததே சமையம் . 


305 


சீவனார் சிவனாரை அறிந்த பின் 
சீவனார் சிவனாயிட் டிருப்பரே இது திருமூலர் 


திருமந் 


திரம் . 


பின் வருமா 


மாணிக்க 

வாசகப் பெருமான் திருவாசகத்தில் 
அருளியிருக்கிறார் . 


முத்திநெறி அறியாத மூர்க்கரொடும் முயல்வேனைப் 
பத்தி நெறி அறிவித்துப் பழவினைகள் பாறும் வண்ணம் 
சித்தமலம் அறிவித்துச் சிவமாக்கி எனை யாண்ட 
அத்தன் அருளிய வாறு யார் பெறுவார் அச் 

சோவே 


எனக்கு 


வீடு . 


உலக 


அது 


வீடு . 


முத்தியை அடைய வேண்டுமானால் பக்தி வேண்டும் . 
முற்றி என்ற சொல்லே முத்தி என வழங்கப்படுகிறது . அதைப் 
போலவே பற்றி என்ற சொல்லே பத்தி என வழங்குவதாயிற்று 
உயிர்கள் பல ; அவை பசு என்று பெயர் பெறும் . அவை பதியா 
கிய சிவபெருமானை அடைவதே 

அவை சிவபெருமானை 
அடையவிடாமல் தடுப்பதே 

பாசம் . 

ஆணவம் , 
ன்மம் , மாயை என்று மூன்று வகையாகும் . ஆணவம் , கன்மம் 
மாயை என்ற இம் மும்மலங்களிலிருந்தும் விடுபடுவதே 
வீடடைவதற்கு வழி இறைவனுடைய திருவடிகளைப் பற்றி 
நிற்பதே . பற்றி நின்றால் உலகப்பற்று நீங்கச் சிவபெருமானைச் 
சேருதல் முற்றும் . திருவள்ளுவ 

நாயனாரும் தமது தெய்வத் 
திருக்குறளில் இது பற்றிப் பின்வருமாறு அருளுகின்றார் . 

பற்றுக பற்றற்றான் பற்றினை ; அப்பற்றைப் 

பற்றுக பற்று விடற்கு 
பற்று விடுதலாவது 

உலகப்பற்றை விடுவது . அதற்கு வழி 
யாவது பற்றற்றவனாகிய ஆண்டவனுடைய திரு வடிகளையே 
துணையென்று பற்றுதல் . பற்றியே பற்றி என்று தமிழில் 
வழங்குகிறது . 

அதனை வடமொழியார் பக்தி எனத் திரித்துக் 
கூறுவர் . பற்றியின் முற்றிய நிலையே முற்றியாம் . 

அதுவே 
வீடு . அதனையே வடமொழியார் முக்தி என்பர் . 

உடுப்பது , 
உடுப்பு , உடை , உடல் , உடம்பு என்ற சொற்களால் 

வழங்கப் 
படுகிறது . உடுப்பு , உடை என்பன உடம்புக்கு அணிகள் . உடல் , 
உடம்பு என்பன உயிருக்கு அணிகள் . இந்த உடலும் , இந்த உட 
லோடு தொடர்பு கொண்டுள்ள மனைவி மக்களும் தாம் தமக்கு 
உறுதியான பொருள் என்று நம்பி ஏமாந்து உயிர் 

பலவாறு உலக 
ன்பங்களில் ஈடுபட்டு அழிந்து போகின்றது . உயிர் 

உடம் 
போடு அடையும் உலக இன்பங்கள் நிலையற்ற சிற்றின்பங்கள் . 
அவற்றையே நிலையானவை 

எண்ணி மயங்கி உயர் 
உலகத்தில் திரிகிறது . அப்போது நல்வினை வந்து சேர , சிவ 
பெருமான் பற்றி நெறிைய அவற்றிற்கு அறிவிக்கிறான் . 

அதனால் 
நான் என் உடல் , என் பொருள், என் மனைவி , மக்கள் என்று உண 
ரும் ஆணவ மலமும் , கன்மமும் மாயையும் அழிந்து போகின்றன . 
அந்நிலையில் சிவபெருமான் சீவனை என்றும் குன்றாப் பேரின்பத்தில் 

371 - B - 2-20 


என்று 


306 


ஈ 


என 


ஆழ்த்தி ஆட்கொள்கிறான் . அப்போது சிற்றின்பத்தில் 
பட்டுக் கலந்திருந்த 

உயிர்கள் சிவ மாகித் தம்மைச் சிவமே 
உணர்ந்து பேரின்பத்தை நுகர்கின்றன . 

இதனால் பதி 
என்ற சிவபெருமானும் , என்ற உயிர்களும் , அவற்றைக் 
கட்டி நிற்கின் மும்மலங்களும் என்றும் உள்ள மெய்ப் 
பொருள்கள் என்பது விளங்குகின்றது . பாசத்திற் கட்டுப் 
பட்டுக் கிடக்கும் போது தன்னைப் பாசமென்றே உணர்ந்தாலும் , 
பாசமாகாது ; அதேபோலப் திருவருளால் 

பாசத்தி 
னின்றும் விடுபட்டுச் சிவமாகி வீடு 

அடைதலாகிய பேரின் 
பத்தில் முழுகியிருந்தாலும் பசு பதியாகாது . 


பசு 


பசு 


பசு 


307 


XI . சித்தர்கள் . 


மானிடராய்ப் பிறந்த யாவர்க்கும் மனம் , புத்தி , சித்தம் . 
அகங்காரம் என்ற அந்தக்கரணங்கள் நான்கு உண்டு என்பது 
யாவரும் அறிந்த உண்மை . 


மனத்தையுடையவன் மனிதன் என்பது யாவர்க்கும் தெரிந்த 
தே . மனத்தின் தொழில் சிந்திப்பது. அஃதாவது எண்னுவது 
மனத்திலெழும் எண்ணத்துக்கு அளவே இல்லை என்பதை, 


ல்லவை 


உண்பது நாழி உடுப்பது நான்கு முழம் 

எண்பது கோடி நினைந் தெண்ணுவன என்ற ஆன்றோர் 
வாக்காலறியலாம் . அப்படி எழும் எண்ணங்களில் 

ந 
தீயவை ஆகியவை விரவி இருப்பது இயல்பு , நன்று தீது என்று 
பாகுபாட்டை அறிவது புத்தியின் 

செயலாகும் . பலப்பல 
எண்ணங்களையும் புத்தியின் அளவுக்கு ஏற்ப நன்மை தீமையை 
ஒருவாறு அறிந்து செயல்படத் தொடங்குவது சித்தத்தின் பணி 
யாகும் . 


அம் 


ஒரு வகைப்பட்ட நல்ல எண்ணங்களின் வழிப் பிறந்த குறிக் 
கோளைப் புத்தி வகுத்துத்தர அதன்பால் சித்தத்தைச் செலுத்தி 
முயன்று முயன்று வெற்றி காண்பதுவே சித்தி என்று கூறப் 
பெறும் . இவ்வகையில் வெற்றிகண்ட மகான்களே சித்தர்கள் 
( சித்தி பெற்றவர் சித்தர் , சித்தியுடையவர் சித்தர்) என்று கூறப் 
பெறுபவர் ஆவார்கள் . 

ஆகவே மனம் , புத்தி , சித்தம் என்ற 
அந்தக்கரணங்களை ஒன்றிக்கவல்ல திறமையுடையவர்கள் 
தர்கள் என்பதாயிற்று . ஒரு பொருளோடு ஒரு பொருளையோ , 

பொருள்களையோ இரண்டற ஒன்ற வைப்பது யோகம் 
எனப்படும் . உதாரணமாகத் திரிகடு சூரணம் என்ற மருந்து 
ஒரு யோகமெனப் பெறும் . மூன்றும் சார்புப் பொருளேயா 

தனித்தனிச்சரக்காய் இருக்கும்போது நிறம் , வடிவம் , 
குணம் முதலியவற்றில் வேறுபாடுள்ளவையே ; ஆனாலும் அவற் 
றைத் தக்க அளவோடு பக்குவப்படுத்தி ஒன்றித்து ஒரே துளாகச் 
செய்து 

கொண்ட குறிக்கோளுக்குத் தக்க மருந்தாகச் 
செய்வதால் அதனை ஒரு யோகம் என்பவர் , பெரியோர் . அதே 
போலச் சித்தர்கள் எனப்பட்ட பெரியோர்கள் தம்முடைய 
மனம் , புத்தி , சித்தம் என்ற மூன்று அந்தக்கரணங்களையும் 
ன்றித்து வெற்றிகண்டு 

குறிக்கோளை அடைந்தவர்கள் 
என அவர்களுடைய நூல்கள் 

வாயிலாக அறியக்கிடக்கின்றது . 
இத்தகைய பெரியோர்கள் அகங்காரத்தை அறவே நீத்தவர்கள் . 
அவர்களிடம் அகங்காரம் 

இல்லாத 

தன்மையே 
யாரென்றும் தன்னுடைய சதுரப்பாடு எத்திறத்தது என்றும் தன் 
பிறப்பு , வாழ்க்கை வரலாறு எத்தகைத்த தென்றும் கூறாமல் 
மறைந்தனர் . ஆயினும் , உலகுக்கு உபகாரமாக அவர் எழுதியும் 
பயிற்றுவித்தும் சென்ற நூல்களும் சீடர்களும் அவர்களுடைய 
பெருமையையும் சேவையின் உயர்வையும் உலகுக்கு உணர்த்தி 


நாம் 


தம் 


தன்னை 


371B - 2-20A 


308 


வருவதை யாவரும் அறிவர் . அத்தகைய சித்தர்களின் சித்தின் 

வற்றியானது அவர்களுடைய ஆன்ம சக்தியின் ஒப்பற்ற 
உயர்வின் பயனாக 

விளைந்ததாகும் என்ற உண்மையையும் 
அவர்களுடைய நூல்கள் வாயிலாக அறியலாம் . 


ஞானம் 


மாத 


சித்தத்தில் சிந்தித்தபடியே உடலும் , உண்பனவும் 
அடைந்து , அனு பவிக்கின்றவர்களே சித்தர்கள் . இவர்கள் , சிவ 
நெறியைப் பூண்டு ஒழுகிய சித்த சமயத்தைச் சேர்ந்த தமிழ் 
மக்கள் . 

கள் . மேற்கண்ட சமையத்திற் சொல்லியுள்ள அனுஷ் 
டிக்க வேண்டிய 

கிரியைக் குறித்த விஷயங்களையும் , விதி 
களையும் விலக்கி விட்டு ,, 

ஆத்ம 

ஒன்றையே கடைப் 
பிடித்தவர்கள் . இவர்கள் காரண காரிய வகைகளால் உடம் 
பைச் சோதித்து , எவ்வெவ் வகைப் பொருள்களால் 

உடல் 
வளர்ந்து அழிகின்றதென்பதை ஊக்கத்தாலும் , முயற்சியாலும் 
கண்டறிந்து உடம்பை பொய்யென்று சொல்லுவதற்கு மாறாக , 
மெய்யென்ற சொல்லுக்குப் பொருள் கண்டு , சிலப்பதிகாரத்திற் 
கூறியபடி , அணிமா , மகிமா , லகிமா முதலிய அஷ்டமா சித்தி 
களை அடைந்தவர்கள் . மேலும் , தங்களுடைய உடம்பை 
திரம் தகுந்தபடி பலப்படுத்திக் கொண்டால் , பிறப்பு இறப் 
நீங்கி விடலாம் என்று உணர்ந்து , அனேக 

காலம் 
உயிருடனிருக்கக்கூடிய நித்திய வாழ்வைப் பெற்ற பெரிய 
மகான்களாவர் . இவர்கள் 

கற்ப வழியாலும் , யோக 
சாதனை யாலும் , தங்களிடத்தில் அபார சக்தி வாய்ந்தவர்கள் . 
அழியக் கூடிய உடம்பைக் கொண்டே , 

ஞான சக்தியாக 
மோட்ச 

சாதன வழியைத் தேடக் கூடியவர்கள் . 
மேலும் இவர்கள் மூச்சை அடக்கிப் பிடித்து மூலக்கன 
லாகிய குண்டலினி சக்தியை எழுப்பி , மணி மந்திர மருந்துகளின் 
உதவியால் மாறாத மதியமிர்தமுண்டு ; நரை , திரை , மூப்பு , 
பிணி , சாக்காடு ஆகிய இவைகளை அறியாது நித்திய உடம்பைப் 
பெற்றவர்கள் . உலோகங்களாலும் , மந்திர சக்தியாலும் ககன 
குளிகை கொண்டு அனேக அண்டங்களைச் சுற்றி ஆங்காங் 
குள்ள அதிசயங்களைக் கண்டு ஆனந்தித்தவர்கள் . 


பினின்று 


காய 


தங் 


யோக 


காணலாம் . 


ஆகவே , இவர்கள் அளவற்ற சக்தியுடையவர்கள் . 
களுடைய மாமிச தேகத்தை இலிங்க 

வடிவமாக 

மாற்றக் 
கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் . இவர்கள் மகத்துவத்தைப் பற்றி 
நூற்களில் 

அனேக திஷ்டாந்தங்கள் 
இவர்கள் மனோசக்தியால் , மருந்து கொள்ளாமலே உடம்பின் 
அணு வாதி தத்துவங்களை மாற்றி , பிணி சாக்காட்டை அகற்ற 
வல்லவர்கள் , அன்றியும் , மனோ சங்கற்பத்தினால் ஏற்பட்ட 
மனோ சக்தியை, நினைத்தபடி நாடி வழியாக செலுத்தாமலே . 
மின்சார சத்தியைப் போல் உலகத்தில் அண்ட முழுவதிலும் , 
பல திசைகளின் விஷயங்களை உட்கார்ந்திருந்தபடியே தெரிந்து 
கொள்ளவும் , எங்கேனும் யாருடனேனும் சம்பாஷிக்கக் கூடிய 
வல்லமை பெற்றவர்கள் . 


309 


Siddhars are those who lived and maintained their bodies as they 
desired best. They were mostly of a Tamil Saiva sect which main 
tained Siva for its God , and rejected everythingelse in Saiva System 
which was inconsistent with the pure Theism . They had investigated 
that the body , though transient was the one and only instrument for 
attaining success in the Spiritual development and growth ; and so 
worked out to attain the eight supernatural powers, as Anima, 
Magima , Lagima , etc. , essential for their goal , as mentioned in 
Silappathigaram . They further realised that , if the body could only 
be made strong and perfect, they could get rid of birth and death 
and live for ages together . They are the greatest men holding tre 
mendous powers in themselves by way of Yoga practice and reju 
venation . They are capable of enjoying spiritual success in their 
mortal bodies . 


They further atta med spiritual awakening by rousing , with their 
suppressed breathing , the Kundalini ( Serpent power as it is termed ) 
lying dormant at the base of the spinal coloumn in the region of the 
sacral plexus ; and with the help of remedies of high potencies and 
virtues , consisting of all kinds of drugs , minerals . metallic prepara 
tions and poisons, the sought for Elixer of life, thus conquering all 
infirmities against grey hairs, wrinkles of the skin , old age and death . 
They could fly through the aerial regions with the aid of animated 
mercurial pills and even visited all the planets and stars and enjoyed 
the pleasures and wonders found therein . 


So , they are men holding tremundous and extraordinary powers 
superhuman in nature , and can even in this life, change their bodies 
( physical ) into god bodies ( etheric ). There are several such cases 
mentioned by Siddhars in their books ; they can change the very 
material of their bodies and re - arrange the molecules in such a fashion 
that they may have no more sick or death . They can send mental 
electricity without the aid of nerve channels, thus holding communion 
by remaining in their own places , with anybody and anywhere in 
the Universe . 

Dawson in his Classical Dictionary of Hindu Mythology mentions 
them to be 88,000 in number. 


மருவவே வா 

சிவைத்து மூலத்தூணு 
வழியோடே யாறு தல மேறிப் பாரு 
தருவவே சதாதா ரகத்தில் நில்லு 

சகத்திர மா மரவந்தப் பூவைக் கொய்வாய் 
அருவவே ஆயிபதந் தனையர்ச் சித்தே 

அடுக்கி நின்ற கங்கையிலே நானம் UGOT sof 
உருவவே பஞ்சதசாட் சரமா மத்தை 

உச்சரிப்பாய் மாதாவின் பதத்தில் தானே . 


310 


கித்து 


பதத்திலே அாசசனக ளெல்லாம் 

பண்ணிப் 
பாங்கான வெளிதனிலே வத்து வைத்து 
மதத்திலே பூசைபண்ணி பாவ 

மயங்காமல் வத்துவைத்தான் பானம் பண்ணி 
இதத்திலே வாசியைத் தான் இழுத்தே யேற்றி 

ஏகமாய் மனதொன்றி இருந்து கொண்டு 
விதத்திலே ஆடினதோ ராட்டைப் பார்த்து 

மேன்மேலும் மீறியதோர் விளக்கம் பாரே . 
--போகர் 7000- இரண்டாமாயிரம் பா . எண் 97 , 98 . 


டோமென்ற ஓங்கார மஞ்செழுத்தோ டாறும் 

பேரான பஞ்சகர்த்த ரிருந்திடந்தான் பாரு 
ஆமென்ற ஆங்கார ஆணவமும் போனால் 

அப்பவல்லோ அகார முத லு காரந் தோன்றும் .. 
வேமென்ற மகாரமொடு விந்து நாதம் 

விளங்கியதன் மேல் நிற்கும் பராபரந்தான் மைந்தா 
வா மென்ற மகாரத்தைப் பற்றி யேறு 
மனமொன்றி லாகிரியா லொத்துக் காணே . 
போகர் 7000 - இரண்டாமாயிரம் பா . எண் . 346 . 


C 


ஆன்ம 


செயற் 


கணம் 


மேலே கூறப்பெற்ற பாடல்கள் வாயிலாக மனம் ஒன்றும் 
வழிகளையும் அதன் சிறப்பையும் பயனையும் அறியலாம் , அதையே 
திருவாதவூரடிகள் ஊனினைச் சுருக்கி உள்ளொளி பெருக்கி 
என்றமை , சித்தத்தைச் சிவன் பால் வை 
வைத்துச் சிவசிந்தனையில் 
மூழ்க மூழ்க சித்த விகாரம் ஒடுங்கி அதன் பயனாக 
சத்தி ஓங்குமென்றும் அதுவே செம்பொருட்சோதி என்ற 

உண் 
மையைக் கரவாது கூறியதல்லவா ? சித்தர்கள் கூறியதும் வாத 
வூரடிகரார் கூறியதும் கருத்தொருமித்தவை யாகும் . 

இவ்வண்ணம் மனம் அடங்கப்பெற்ற ஆன்றோர்க்கு இயற் 
கையும் பணிந்து ஏவல் செய்யும் . ஆகவே சித்தர்கள் 
கரிய செயல்களைச் செய்ய வல்லவராவார்கள் , இத்தகைய 
சித்தர்களின் ஆற்றலைத் தாயுமான அடிகளார் வித்தக சித்தர் 

என்னும் பகுதியில் பல பாக்களால் விரித்துள்ளார் . 
அதில் ஒரு பாடலை எடுத்துக்காட்டாக இங்குக் காணலாம் . 
பாட்டளி துதைந்து வளர் கற்பக நன் நீழலைப் 

பாரினிடை வரவழைப்பீர் 
பதுமநிதி சங்க நிதி இருபா ரிசத்திலும் 

பணி செயுந் தொழிலாளர் போல் 
கேட்டது கொடுத்துவர 

கொடுத்துவர நிற்கவைப் பீர் பிச்சை 
கேட்டுப் பிழைப் போரையும் 
கிரீடபதி யாக்குவீர் கற்பாந்த வெள்ளமொரு 

கேணியிடை குறுகவைப்பீர் 
ஓட்டினை யெடுத்தாயிரத் தெட்டு மாற்றாக 

ஒளிவிடும் பொன்னாக்கு வீர் 
உரகனு மிளைப்பாற யோக தண்டத்திலே 

உலகுசுமையாக வருளான் 


311 


மீட்டிடவும் வல்லநீரென் மனக்கல்லை யனன் 

மெழுகாக்கி வைப்பதரிதோ ? 
வேதாந்த சித்தாந்த சமரச நன் னிலை பெற்ற 

வித்தகச் சித்தர் கணமே . 


- தாயுமானவர் . 


கணம் என்றால் கூட்டம் என்றும் சித்தர் கணம் 

என்பது 
பதினெண் வகைக் கணத்தவர்களின் ஒரு சாரார் என்றும் கூறப் 
பெறும் . 

பதினெண் கணத்தவர் :-1. அசுரர் ( 2 ) அந்தணர் ( 3 ) 
அமரர் ( தேவர் ) ( 4 ) ஆகாயவாசி ( விண்ணவர் ) ( 5 ) இயக்கர் 
( 6 ) உரகர் ( உரகம் - பாம்பு ) : ( மனிதன் பாதி பாம்பு பாதியான 
உடலுள்ளவை ) ( 7 ) கருடர் ( 8 ) கந்தருவர் ( 9 ) கிம்புருடர் 
( மனிதன் தலை குதிரை உடல் ) ( 10 ) கின்னரர் ( மனித உடல் 
குதிரை தலை ) ( 11 ) சித்தர்கள் ( சூரியனுக்கும் பூமிக்கும் இடையி 
லுள்ள வெளியில் 

பூரண 

அருளைப்பெற்று வசிப்பவர்கள் ) ( 12 ) 
நிருதர் ( 13 ) பூதர் ( 14 ) பைசாசர் ( 15 ) போக பூமியர் ( 16 ) 
முனிவர் ( 17 ) விந்தயர் ( 18 ) வித்தியாதரர் என்பவராவர் . 


உலக 


தற்காலத் தமிழ் வைத்தியத்திற்கே இவர்கள் காரணகர்த்தர் 
களாகி , உலகோர்க்குத் தெளிவான எளிய நடைத் தமிழ்ச் செய் 
யுட்களால் பாடிவைத்த நூல்கள் பலவாம் . 

மக்களுக்குப் 
பயன் தரும் நோக்கத்துடன் இயற்றப்பெற்றவை . அவ்வாறு 
சித்தர்கள் எழுபதாயிரம் , எண்பதாயிரம் , ஏழு லட்சம் எனப் 
பலவாறாகக் கூறப்படும் . இவர்களைப் பிற நாட்டவர் அனேக 
விதமான பெயரிட்டு வழங்குவர் . இவர்களது வல்லமையைப் 
பற்றி அடியிற் காணும் செய்யுள் விளக்கும் . 


காரப்பா சித்தன் கற்பத்தோ டொன்றிக் 

கைலாசப் பாசமதாய்க் கருதி வாழ்வான் 
நேரப்பா கற்பமதை யுண்டு தேறி 
நிசமான வாசியிற் சென்றிருப்பான் றானே ; 

என்றும் , 


தானான தானவனாய் நின்று வாழ்வான் 

சதாகோடி நாளுமொரு நாளாய் நிற்பான் 
ஊனான காயாதி கற்ப மெல்லாம் 

உண்டுகரை யேறியவ னுறுதி யாவான் 
வானான அண்டபகி ரண்ட மெல்லாம் 

வரை கடந்து திரையகற்றி வந்து சேர்வான் 
தேனான மொழியுடையா னமுது பானம் 
தினந்தோறுங் கொள்பவனே சித்த னாமே ; 

என்றும் , 


கலையானம் 1201 என்னும் நூலில் கூறி 


கடைப்பிள்ளைக் 
புள்ளதையும் காண் . 


312 


னால் 


வம் 


இரசவாத முறையில் தங்கம் செய்ய முடியும் என்னும் நம் 
பிக்கை மக்களிடையே இன்னும் இருந்து வருகிறது . 

தங்கம் 
விரும்பத்தக்க பொருளாக இருப்பினும் அது முயற்சியின்றிக் 
கிடைப்பதாயின் அதை ஒருவரும் மதித்து விரும்ப மாட்டார்கள் . 
இரசவாதவித்தை 

பலித்து அதனா தங்கம் 

அளவு 
கடந்து கிடைக்குமாயினும் உலகம் ஒரு காசு பொறுமான செல் 

அடைய விடாது . சுரங்கத்தில் அதிகமாகத் தங்கம் 
பெறுபவர்கள் கூட , இப்போதைய உலகக்கட்டுப் பாட்டிற் 
கிணங்க 

பொது மக்கள் உழைப்பைக் கொண்டு ஒரு சிலர் செல் 
வந்தராவார்கள் . 

இரசவாதத்தை உண்மையாய் இருந்து 
மிகுந்த தங்கம் கிடைக்குமாயின் அது நானயமாக இருக்காது . 
ஆகவே சித்தர்கள் தங்கள் நூலில் கூறியுள்ளது போல மிகவும் 
முயன்று ஆன் மசித்தியும் , ஆன்ம சுத்தியும் பெற்று காயசுத்தியும் , 
காயசித்தியும் கை கூடி வாதத்தில் 

முனைந்தால் தான் வெற்றி 
காண முடியும் . அவ்வண்ணமின்றி 

எல்லோரும் வெகுசுளு 
வாகத் தங்கம் செய்ய எண்ணி முனைந்தார்களேயாமாகில் கீழ்க 
காணும் சித்தர் வாக்கின்படி கெட்டலைவர் என்பது திண்ணம் . 
அப்பாடல் , 
ஆமேதா னிவ்வையத்தே மடையர் கூடி 

அலைந்தலைந்து சுட்டதனா லாவ தென்ன ? 
போமேதான் புகையெழும்பி மேகம் போல 

பொருமியே கண் கெட்டுப் போவார் பாரில் 
வாமே தான் வாய்புலம்பி மடைய ரெல்லாம் 

வாதமது பலிக்குமென்றே பொருளைத் தோற்றுத் 
தாமே தான் கடைச்சரக்கைச் சுட்டுச்சுட்டுக் 
கருவறிந்த யோகியைப்போல் கண் கெட் டாரே . 

- அகத்தியர் பரிபாடைத் 

பரிபாடைத் திரட்டு . 
ஆகவே , சித்தர் கூறிய முன்னிரண்டு ( யோகம் , ஞானம் ) 

சித்தி பெருதவர் வாதத்தில் வெற்றி காணார் என் 
பதை அறியவைத்துள்ளமை 


துறைகளில் 


காண்க . 


தவராவார் . 


ஆகவே , சித்தர் எந்த அறிவுத்துறையிலாவது சித்தி அடைந் 

உலகிலுள்ள அறிவாளிகளும் , ஞானிகளும் கூறி 
யவற்றைக் கேட்டு ஆய்ந்து அதில் உண்மையெனக் கண்ட 
வற்றைத் தமதாக்கி அதை விளக்கி வளர்ப்பதுவே சித்தியடை 
பவாகளின் இயல்பாம் . 


சித்தர் சிவத்தை நினைந்து நினைந்து சிவமானவராதலால் அவர் 
நரை , திரை , மூப்பு , பிணி , சாக்காடு முதலியவற்றைப் பெறாது 
என்றும் இளமையோடும் வனப்புடனும் விளங்குவர் என்பதை , 

நீல நிறனுடை நேரிழை யாளொடும் 
சாலவும் புல்லிச் சதமென் றிருப்பார்க்கு 
ஞால மறிய நரை திரை மாறிடும் 

பாலனு மாவார் பராநந்தி யாணையே திருமந்திரம் . 
என்ற திருமூலர் வாக்கால் அறியலாம் . 


( 


313 


ஆயினும் , சித்தரென்போர் பொதிய மலை , இமயமலை , 
சதுரகிரி ( கொல்லி மலை) , கஞ்சமலை முதலிய மலைகளின் குகைகளில் 
தங்கி துறவறம் தாங்கி யோகப் பயிற்சி செய்து கொண்டும் , தம் 
மாணவர்களுக்கு யோகம் பயிற்றுவித்தும் , ஞானம் போதித்தும் , 
உலோகம் , பாடாணம் , உப்புகள் ஆகியவற்றைப்பச்சிலை , செய்நீர் , 
திராவகம் , 

துருதி ஆகியவற்றின் உதவி கொண்டு கட்டு , 
களங்கு , சுண்ணம் , செந்தூரம் , பற்பம் என்னும் உயர்ந்த 
மருந்துகளைச் செய்து மன்பதைகளின் தீராப்பிணி என்று ஒதுக் 
கப்பட்ட நோய்களைத் தீர்த்து வருபவர்கள் என்றும் , தாமே 
கற்பமுண்டு நரை , திரை , மூப்பு , பிணி , 

சாக்காடு 
நீங்கியவராய் வலுத்த உடலையும் , நிலைத்த உளத்தையும் 
காண்டவரென்றும் , இரசவாதக்கலை வல்லவரென்பதும் பொது 
மக்களின் நம்பிக்கையாகும் . 


காய 


ஆனால் , 


குரைகடல் வறுமையும் குறத்தி உண்மையும் 
நரையற மருந்தையுண் டிளமை நண்ணலும் 
விரைசெறி குழலினாள் வேசையர் ஆசையும் 
அரையரன் பமைவது மைந்தும் இல்லையே . 

விவேக சிந்தாமணி . 


களாம் 


என்று 


கடல் முற்றும் சுவறுதலும் , குறத்தியினிடம் உண்மையைக் 
காணலும் , நரை நீங்க மருந்துண்டதால் இளமை எய்துதலும் , 
விலை மாதர்பால் ஆசையுற்ற நிலையும் , மன்னன் அன்புடையன் 
ஆகிவிடுவதும் ஆகிய இவ்வைந்தும் உலகில் இல்லாத பொருள் 

கூறுதலால் நரை நீங்க மருந்துண்டு இளமை 
எய்துதல் இல்லை என்று வலிந்து உரைத்துள்ள விதிக்கு மாறாகச் 
சந்ததமும் இளமையோடு வாழ்பவர்கள் சித்தர்கள் 
அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் . 
இவ்வுடல் உரிய காலத்தில் 

வீழ்வது 

நிச்சயம் என்றும் , 
அகத்தியர் பரிபூரணத்தில் 

விளக்குகிறார் . ஆகவே காயகற்பம் 
என்ற முறை உடல் நீண்டகாலம் நிலைத்து இருக்கச் செய்யும் 

கொள்ள வேண்டும் . 


என்பது 


படியான சாதனை எனக் 


யன 


கபிலர் , கௌதமர் , வசிட்டர் , விசுவாமித்திரர் முதலானவர் 
களும் சித்தர்களே . வடமொழியில் இவர்களை இரசாயனசாத்திரி 
கள் என்று கூறப்பட்டிருப்பது ஒவ்வாது . எவ்வாறெனில் இரசா 

சாத்திரிகள் எனப்படுபவர்கள் வாதத்தில் மாத்திரம் ஈடு 
பாடுடையவர்கள் , தேக தத்துவத்தில் மட்டும் நாட்டமுடைய 
வர்கள் ஆன்ம ஞான சித்தி பெற்றவர்கள் அல்லர் . 

சித்தர் 
களோ அத்தகையர் அல்லர் . 
சித்தர்கள் யோகப் பயிற்சியின் முதிர்ச்சியால் 

ஞானம் 
பெற்று அதன் துணையால் வாதம் 

மக்களின் 

உடற் 
பிணிகளையும் , உளப்பிணிகளையும் தீர்க்க முனைந்து 
கண்டவர்கள் . 

வாத முறையாலும் ஒரு சிறிது 

ஞானம் 
அடைய 

வழியுண்டென்பதும் சித்தர்களின் உடன்பாடாம் . 
ஆகவே சித்தர்கள் யாவரும் யோகம் , ஞானம் , வாதம் , வைத்தி 


செய்து 


வெற்றி 


314 


யம் எனப்படும் 

நான்கிலும் 

சித்தி பெற்றவர்கள் என்றும் , 
உடல் அழியும் முன்ன தாகவே முத்தி நிலை பெறுதற்கு ஏதுவான 
சித்திகளைப் பெற வேண்டுவது இன்றியமையாதது என்றும் , 
உடலழிந்தால் பிறகு முத்தி சாதனத்துக்கு அனேக பிறவிகளை 
அடைய வேண்டிவரும் என்பதையறிந்து 

என்பதையறிந்து முத்திக்கு முதற்படி 
யோக சாதனத்தைக் கடைப்பிடித்தும் வற்புறுத்தியும் 
உள்ளனர் . 

அவ்வகை யோகப் பயிற்சிக்குக் காய கல்பமுறை 
உதவியாக இருக்குமென்பதை உளங்கொண்டு 

வைத்தி 
யத் துறையில் உழைத்து வெற்றிகண்டும் உள்ளனர் . 


யாக 


வாத 


தாம் 


சித்தர்கள் மேற்படி நான்கு துறைகளிலும் மிகவும் முனைந்து 
யோகம் , ஞானம் என்ற துறையின் சித்தியால் 

கண்ட 
அனுபவங்களையும் ஆன்மலாப விடயங்களையும் , அதனால் நிகழும் 
அற்புதங்களையும் தங்கள் நூல்களில் விவரித்ததோடல்லாமல் , 
தாங்கள் அடைந்த யோக ஞான அடிப்படையால் 

வாதம் 
நிகழ்த்தும் போது தாம் கண்ட உண்மைகளையும் இரகசியங் 
களையும் விவரித்தும் தம் ஆன்ம சக்தி இல்லையேல் எந்தப் 
பொருளின் ஒரு அணு மாத்திரமும் மாற்றமடையாது 

என்ற 
உண்மையை வெளிப்படையாகவும் 

ஆன் மசித்தி 

பெற்றவர் 
களுக்குச் செய்ய இயலாத காரியம் யாதும் இல்லை என்றும் , 
தீராது என்று நூல்களும் , சாதாரண அனுபவமும் காட்டும் 
பெரிய பெரிய நோய்களும் தம்மால் தவறாமல் தீர்க்க முடியும் 
என்பதையும் தம் நூலில் மிக்க தெளிவாகக் கூறியுள்ளனர் . 
இத்தகைய சித்தர்களின் செயலால் தான் 

உலகம் 

நல்லவண் 
ணம் இயங்குகின்றது என்பதையும் அறிவித்துள்ளனர் .. 


சித்தர்கள் , நவ நாதசித்தர் , பதினெண்சித்தர் , நவகோடி 
சித்தர் , நவசித்தர் எனப் பலவகைகளாகப் பற்பல நூல்களில் 
காணப்படுகிறார்கள் . 


நவ நாத சித்தர்கள்.- சத்திய நாதர் , சதோகநாதர் , ஆதி நா 
தர் , அனாதி நாதர் , வெகுளிநாதர் ( வகுளிநாதர் என்னும் 
சதுரகராதி ) மதங்கநாதர் , மச்சேந்திர நாதர் , கடேந்திர நாதர் , 
கோரக்க நாதர் 

இவ்வொன்பதின் மரை நவ நாதசித்தர் 
என்பர் . 


ஆகிய 


பதினெண் சித்தர் . தொகையாகக் கூறப்பெறும் இவர்களின் 
பட்டியல் ஒவ்வொரு நூலில் ஒவ்வொரு பெயர் கூடியும் ஒவ்வொரு 
பெயர் விடுபட்டும் காணப்படுகிறது . மருத்துவ வாதயோக ஞான 
சாத்ரம் என்னும் 

நான்காம் 

தந்திரத்தில் கீழ்வரும் 
பாடதில் பதினெண் சித்தர்களின் சமாதித்தலங்கள் கூறப்பட் 
டுள்ளலி . அப்பாடல் வருமாறு : 


நூலில் 


ஆதிகாலத்திலே தில்லையில் திருமூலர் 

அழகர் மலை இராம தேவர் 
அனந்த சயனம் கும்பமுனி திருப்பதி 

கொங்கணவர் கமலமுனி யாரூ 


315 


சோதிரங்கஞ் சட்ட முனி கருவை கருவூரார் 

சுந்தரா னந்தர் கூடல் 
சொல்லு மெட்டுக்குடியில் வான் மீக ரோடு நற் 

றொல் காசியில் நந்தி தேவர் 
பாதியரிச் சங்கரன் கோவில் பாம் பாட்டி 

பழநிமலை போக நாதர் 
பரங்குன்ற மதில் மச்ச முனிபொயூர் கோரக்கர் 

பதஞ்சலி இராமேச் சுவரம் 
சோதிவைத் தீச்சுவரன் கோயிலில் தன்வந்திரி 

திகழ்ம யூரங் குதம்பை 
சித்தருணை யோரிடைக் காடர் சமாதியிற் 

சேர்ந்தன ரெமைக்காக்கவே . 


மேற் கண்டபாடலில் ( 1 ) திருமூலர் , ( 2 ) இராமதேவர் , 
( 3 ) கும்பமுனி, ( 4 ) கொங்கணர் , ( 5 ) கமலமுனி , ( 5 ) சட்டமுனி, 
( 7 ) கருவூரார் ( 8 ) சுந்தரானந்தர் , ( 9 ) வான் மீகர் , ( 10 ) நந்தி 
தேவர் , ( 11 ) பாம்பாட்டி , ( 12 ) யோகநாதர் , ( 13 ) மச்ச முனி , 
( 14 ) கோரக்கர் , ( 15 ) 

பதஞ்சலி , ( 16 ) தன்வந்தரி , ( 17 ) 
குதம்பை , ( 8 ) இடைக்காடர் என்று பதினெண் சித்தர்களின் 
பெயர்கள் கூறப்பெற்றுள்ளது . 


ஒருவரல்லர் 


இதைப்போலவே தமிழ் மருத்துவ நூல் எதை எடுத்தாலும் 
மகாமகத்துவம் பொருந்திய பதினெண் சித்தர்களில் 
வராகிய 

என்று தலைப்பிட்டுப் பதிப்பித்துள்ளார்கள் . 
னெண் சித்தர் நாடிசாத்திரம் , பதினெண் சித்தர் வாதகோவை , 
பதினெண்சித்தர் ஞானக்கோவை , பதினெண் சித்தர் சில்லரைக் 
கோவை , 

பதினெண் சித்தர் மூலிகை அகராதி முதலிய 
தொகை நூல்களைத் 

தொகுத்து வெளியிட்டவர்களும் ஒரே 
பதினெட்டைக் கூறவில்லை .. பதினெண் சித்தர்கள் 

என்பது 
சாதாரண பழக்கத்தில் வந்து விட்டது . 

ஆனால் , 

அப்பதினெண் 
சித்தர்களிலொருவர் இயற்றிய தென்று கூறப்படும் ஒவ்வொரு 
நூலிலும் வேறு பதினெண் சித்தர்களைப் பற்றியும் கூறப் பெற்றி 
ருப்பதால் அந்நூலை எழுதியதாகக் கூறப்படும் சித்தர் 

சித்தர் அப்பதி 
னெண்மரில் 

என்பது தெரியவரும் . இப்படியாக 
எதற்கெடுத்தாலும் எல்லாப் பொருளிலும் பதினெண் 

சித்தர் 
களின் பெயர்கள் பொறிக்கப்படலாயின . 

ஆகவே , 

உண்மை 
யாகப் பதினெண் சித்தர்கள் யாவரென அறுதியிட்டுக் கூற 
இயலவில்லை . 
அண்மையில் 

தொகுக்கப்பெற்ற சென்னைப் பல்கலைக்கழக 
அகராதியில் : 

( 1 ) திருமூலர் , ( 2 ) இராமதேவர் , ( 3 ) கும்பமுனி ( அகத் 
தியர் ) ( 4 ) இடைக்காடர் , ( 5 ) தன்வந்திரி , ( 6 ) வால்மீகி , 
( 7 ) கமலமுனி , ( 8 ) போகநாதர் , ( 9 ) மச்சமுனி, ( 10 ) கொங் 
கணர் , ( 11 ) பதஞ்சலி , ( 12 ) நந்திதேவர் , ( 13 ) 
( 14 ) பாம்பாட்டி , ( 15 ) 

சட்டைநாதர் , ( 16 ) சுந்தரானந்த 
தேவர் , ( 17 ) குதம்பைச்சித்தர் , ( 18 ) கோரக்கர் 

எனப் பதி 
னெண் சித்தர்கள் கூறப்பெற்றுள்ளது . 


போதகுரு . 


316 


கருவூரார் பல திரட்டு என்னும் கீழவரும் பாடல் பதினெண் 
சித்தர்களின் காப்பு கூறுகிறது 

பார்த்திடவே நந்தீசர் , மூலத் தீசர் , 

பண்பான அகத்தீசர் , சட்டை நாதர் , 
போர்த்திடவே பதஞ்சலியும் , 

பதஞ்சலியும் , ஊனர் , கண்ணர் , 
கோரக்கர் , கமலமுனி , சண்டி கேசர் , 
கூர்த்திடவே இடைக்காடர் , சிவாய சித்தர் , 

கொங்கணவர் , தந்தை போகநாதர் , 
காத்திடவே மச்சமுனி, பிண்ணாக் கீசர் , 

காலாங்கி , சுந்தரரும் காப்புத் தானே . 


முன் வரிசையில் கூறப் பெறாத ஊனர் , கண்ணர் , சிவாய 
சித்தர் , சண்டிகேசர் , காலாங்கி என்ற ஐவர் பெயர்கள் கூறப் 
பெற்றிருப்பதைக் காணலாம் இப்பாடலில் . 


வேறு சில நூல்களில் : - 1. அகப்பேய்ச் சித்தர் , 2. அழுகண்ணிச் சித்தர் , 
3. காலாங்கி நாதர் , 4. தேரையர் , 5. புண்ணாக்கீசர் , 6. புலத்தியர் , 7. பூனைக் 
கண்ணர் , 8. வாமதேவர் என்ற சித்தர்களின் பெயர்களும் , 

1. நாரதர் , 2. மார்க்கண்டர் , 3. காசிபர் , 4. வரதர் , 5. கன்னிசித்தர் , 
6. விசுவாமித்திரர் , 7. கௌதமர் , 8. கடுவெளிச்சித்தர் , 9. சேது , 10. சுந்தரர் . 
11. வாரிட்சா , 12. கைலாச நாதர் , 13. கூன்கண்ணர் , 14. உரோமரிஷி , 
15. பிரமமுனி , 16. கூர்மமுனி , 17. வாசமுனி , 18. சண்டிகேசர் , 19. ஊனர் , 
20. கண்ணர் , 21. சிவாய சித்தர் , 22. போதகுரு, 23. புலிப்பாணி , 
தட்சிணாமூர்த்தி , 25. சுப்பிரமணியர் - என்ற சித்தர்களின் பெயர்களும் காணப்படு 
கின்றன . 

சித்தர்களின் மரபு - சமாதி முதலியன . 


24 . 


சித்தரின் 
பெயர் 
. 


சமாதி 
அடைந்த 
இடம் 
. 
( 
அரு 
. 
இராமநாதன் 


-Frel6 


(சாஞா 


( 
நிஜானந்த 
போதம் 
. 
)சமாதி கள். 


கறிப்புகள் 
. 


எண் 


மரபு. 


( 
1 
) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 
5 
) 


( 6 ) 


வேளாளர் 


1 அகத்தியர் 
2 அகப்பேயச் சித்தர் 


வேளாளர் 


அனந்தசயனம் 
அழகர் மலை எட்டுக்குடி , 

திருவையாறு 
அழகர்மலை நாகப்பட்டி 


3 


அழுகண்ணி சித்தர் 


... சீனத்து 


ஆசாரி . 


னம் . 


4 இடை 

இடைக்காடர் 


இடையர் 


திருவண்ணா 


திருவருணை 


மலை . 


317 


( 
2 
) 


( 3 ) 


( 
4 
) 


(5 ) 


( 
6 
) 


( 1 ) 
6 இராமதேவர் 


அழகர்மலை 


6 


உரோமரிஷி 


7 


கடுவெளி சித்தர் 


திருக்காஞ்சி 


புரம் . 


81 


கமல முனி 


உவச்சர் 


திருவாரூர் 


மதுரை 


9 


கருவூரார் 


கன்னார் 


கருவூர் 


திருக்காளத்தி 


10 


கன்னி சித்தர் - 


பெருங்காவூர் 


11 காகபுசண்டர் 


12 


காசிபர் 


உருத்திரகிரி 


13 


காலாங்கி நாதர் 


சீனத்து 


1. 


காஞ்சிபுரம் 


ஆசாரி . 


திருக்கடையூர் 
திருப்பனந் 


தாள் . 


14 


இடையர் 


மாயூரம் 


குதம்பைச் சித்தர் 
கும்பமுனி 


15 


கும்பகோணம் . 


16 


கூர்மமுனி 


17 


கூன் கண்ணர் 


18 


கைலாச நாதர் 


19 


கொங்கணவர் 


கன்னட 

திருப்பதி 
இடையர் . 


கோடித்துறை 
திருக்கண் 
ணங்குடி 


20 


கோரக்கர் 


கள்ளர் 


பேரூர் 
( கோவை ) . 


திருக்கோண 

மலை . 
(சிங்களம் ) . 


21 


கௌதமர் 


திருவருணை 


22 


சட்டநாதர் ( சட்டமுனி) 


சிங்களவர் 


திருவரங்கம் 


சீர்காழி , 
ஸ்ரீரங்கம் , 
ஆரூர் . 


23 


சிவவாக்கியர் 


.. 


24 சுந்தரர் 


ஆரூர் 


25 


சுந்தரானந்தர் 


வேளாளர் 


மதுரை 


மதுரை 


26 


சேது 


திருவிடை 

மருதூர் .. 
வைத்தீச் 


27 


தன்வந்திரி 


குருக்கள் 


வைத்தீச் 


சுரன் 


சுரன் 


கோயில் . 


கோயில் . 


318 


( 2 ) 


( 1 ) 
28 திருமூலர் 


( 3 ) 
வேளாளர் 


( 4 ) 
தில்லை 


சிதம்பரம் 


29 


திருமூலர் நோக்கம் 


மேலைச்சிதம் 
பரம் . 


30 திருமூலவர்க்கம் 


நெடுங் 
குன்றம் . 


31 திருவள்ளுவர் 


. 


32 


தேரையர் 


பிராமணர் 


பொதிகை 


மலை . 


33 நந்தி தேவர் 


பிராமணர் 


காசி 


சாசி , 


திருவாவடு 


34 நாரதர் 


திருவிடை 
மருதூர் . 


35 


பதஞ்சலி 


கள்ளர் 


இராமேச் 
சுரம் . 


இராமேச் 


சுரம் . 


36 பாம்பாட்டி 


கோசாயி 


விருத்தா 


சலம் . 


திருஞாலம் , 
துவாரகை . 


சங்கர நாராயணன் கோயில் என்பாரும் உண்டு . 


37 பிரமமுனி 

புண்ணாக்கீசர் 


38 


கன்னட நாங்குநேரி 
இடையர் . 


நன்னாசேரம் 


சிங்களர் 


39 புலத்தியர் 


யாழ்ப்பாணம் 


பாபநாசம் , 
ஆவுடையார் 
கோயில் . 


40 


பூனைக்கண்ணர் 


எகிப்தியர் எகிப்து 


41 


போகர் 


சீன தேயத் பழநி 
துக்குயவர் 


திருக்கழுக் 
குன்றம் . 


42 போகநாதர் 


பழனி , 


கதிர்காமம் , 
தணிகை , 
திருச்செந் 
தூர் , திருப்பரங் 
குன்றம் 

t 


போகர் என்பவரும் , போக நாதரும் வேறு வேறு சித்தர் போலும் . 
43 மச்சமுனி 

செம்படவர் திருப்பரங் பரங்குன்றம் , . 
குன்றம் . மயிரேசகம் , 

திருவானைக் 

கோயில் , 
- மச்சதேயத்து அந்தணரென்று அவருடைய ஒரு பெரு நூலில் காணப்படு 
கிறது . 


319 


( 
1 
) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 


44 


மார்க்கண்டேயர் 


குருவை 

நல்லூர் . 
வைத்தீசுவரன் 
கோயில் . 


45 வசிட்டர் 


.. 


-- 


46 


வரதர் . 


தென்மலை 


47 


வாச முனி 


48 


வாமதேவர் 


ஓதுவார் 


அழகர் மலை 


49 


வாரிட்சா 


திருவாஞ்சி 


50 


வான்மீகி 


வேடர் 


எட்டுக்குடி 


எட்டுக்குடி , 
திருவை 
யாறு . 


சித்தர்கள் யாவரும் பாடல்கள் 

பாடினோரல்லர் . 

இவர் 
களுடைய பாடல்கள் யோகம் , ஞானம் , வாதம் , வைத்தியம் 
என்ற நால்வகைத் தலைப்புகளில் அடங்கும் . 


உள் . 


வகை 


சித்தர் பாடல்கள் அனைத்தும் இலக்கண இலக்கியச் சிறப் 
புடையவை யல்லவாயினும் , சிவவாக்கியர் , திருமூலர் , மச்சமுனி. 
அகத்தியர் முதலியவர்களின் சிற்சில நூல்களிலுள்ள பாடல்கள் 
இலக்கியச் சிறப்புடையனவாக 

ஞானம் , பூசாவிதி என்ற 
பெயரால் வழங்கும் பாடல்களில் பெரும்பாலானவை கேளப்பா , 
வாளப்பா , ஆளப்பா , கூளப்பா என்ற பொருள் பயவா எதுகை 
நயமுடையவையாக இருப்பது யாவரும் அறிந்ததே . இவ் 
எதுகையைச் சிறப்பாகச் சித்தர் எதுகை 

எனக் 

கூறி 
( அசைச் சொல் என்று கூறி விடுவது போல ) விடத் தக்கதாம் . 
ஆயினும் எல்லாமே சித்தர் பாடல்களுக்குரிய பொருட் சிறப் 
புடையவை . 

பெரும்பாலான பாடல்கள் பரிபாடைச் ( குழூஉக் 
குறி ) சொற்கள் மலிந்தும் இலக்கியச் சிறப்பின்றியும் இருப்பதால் 
இந்நூல்கள் நல்ல பதிப்புகளாகத் தோன்றவில்லை . இலக்கிய 
உலகில் 

சிறப்பான இடத்தையும் பெறவில்லை . 
தகைய நூல்களின் தொகுப்பைப் பதினெண் 

சித்தர் 
ஞானக் கோவை 

என்று 

வழங்குகின்றனர் , அக்கோவையில் 
1. பட்டினத்தார் , 2. பத்திரகிரியார் ,, 

3. சிவவாக்கியர் , 
4. பாம்பாட்டிச் சித்தர் , 5. இடைக்காட்டுச் சித்தர் , 6. அகப் 
பேய்ச் சித்தர் , 7. குதம்பைச் சித்தர் , 8. கடுவெளிச் சித்தர் 
9. அழுகண்ணிச் சித்தர் , 10. கொங்கண நாயனார் , 11. பீ , 
முகம்மது , 12. மதுரை வாலை சுவாமி , 13. சேஷயோகியர் 
14. சட்டை முனி , திருவள்ளுவர் , 16. கணபதி தாசர் , 
17. அகத்தியர் , 18. உரோம ரிஷி , 19. திருமூல , நாயனார் 
20. சுப்பிரமணியர் , 21. வால்மீகர் , 22. நந்தீச்சுரர் . 


( கான 


320 


இராம தேவர் , 24. கருவூரார் , 25 . 

25. கைலாயக் கம்பளிச் 
சட்ட முனி நாயனார் , 26. காகபுசண்டர் , 27. சூரியா 
னந்தர் , 28. பூரணானந்தர் , 29. இராமலிங்க சுவாமிகள் , 
30 . 

குருஞான சம்பந்த சுவாமிகள் , 31. அருணாசல 
32. பட்டினத்தார் II ( வேறு ) ஆகிய இம் முப்பத்திரண்டு 
பேர்களும் இயற்றிய பாடல்களும் பெயர் தெரியாத சித்தர்கள் 
இயற்றிய பாடல்கள் பலவும் இருக்கின்றன . 

இந்தக் 
கோவை நூலுக்குச் சித்தர் ஞானக் கோவை என்று எண் குறிப் 
பிடாமல் பெயர் அமைப்பின் சாலப் பொருந்து மன்றோ ? 


ஆகவே 


பொருட் 


இத்தகைய சித்தர் ஞான நூல்களைக் காலம் , 
சிறப்பு , முதலியவற்றைத் தெளிவாக ஆய்ந்து பெரிய சித்தர் 
களின் பாடல்களை முன் வைத்தும் , ஞானம் , பூசாவிதிகளைப் பின் 
வைத்தும் , சிவயோக சாரம் , சிவானந்த போதம் , நிசானந்த 
போதம் , ஆகியவற்றை ஒரு சார் வைத்தும் திருவருட்பாவை 
இறுதியில் வைத்தும் ஒரு நல்ல ஆராய்ச்சிப் பதிப்பு 

வெளிவர 
வேண்டுமென்பது என் கருத்து . நிசானந்த போதம் , சிவானந்த 
போதம் , சிவயோக சாரம் போன்ற நூல்கள் தனித்தனியே விரி 
வுரையுடனும் எடுத்துக் காட்டுகளுடனும் சாத்திர , தோத்திர 
உட்கோள்களைச் செவ்வி தின் விளக்கியும் நூல் ஆக்குதல் வேண்டும் . 
அவ்வாறு செய்தால் மிக்க பயனுடைத்தாகும் . 

மற்றும் , மேலே குறிப்பிட்ட சித்தர்கள் பலரின் பெயரால் 
பற்பல வைத்திய நூல்களும் வெளியாகியுள்ளன . அவற்றுள் 
வைத்தியம் , வாதம் , மந்திரம் , யந்திரம் , தந்திரம் , யோகம் , 
ஞானம் ஆகிய பல விடயங்களும் இடம் பெற்றுள்ளவை குறிப் 
பிடத்தக்க தாம் . ஞானப்பாடல்களை 

மட்டும் தொகுத்துள்ள 
தாக உள்ள நூல்களிலும் வைத்தியம் , யோகம் , வாதம் , மந்திரம் , 
யந்திரம் முதலிய விடயங்கள் விரவி வந்துள்ளதைக் காணலாம் . 
ஆகவே சித்தர்கள் எனப்பட்ட 

பெரியோர்கள் வாதம் , வைத்தி 
யம் , யோகம் , ஞானம் , மந்திரம் , தந்திரம் , பூசை , யந்திரம் , 
சோதிடம் , கன்ம சாந்தி , சாப நிவர்த்தி , காரியங்கள் , கற்பவிதி 
முதலான எல்லாக் கலைகளிலும் வல்லுநர் என்பது அறியக் கிடக் 

மேலும் அவர்களிடம் கற்கும் சீடர்கள் மேற்படி பல 
கலைகளையும் ஒரே சமயத்தில் கற்று வந்தார்கள் என்றும் அறியக் 
கிடக்கின்றது . 

மேற் கூறியவற்றிலிருந்து சித்தர்கள் பதினெண் மருக்கும் 
மேற்பட்ட எண்ணிக்கையினர் என்பதும் , யோகம் , ஞானம் , 

, 
வாதம் , வைத்தியம் , பூசை , சபம் , மந்திரம் , தந்திரம் , வேள்வி 
முதலான சகல கலைகளிலும் வல்லவர்களென்றும் அறிந்தோம் . 


கிறது . 


மற்றும் , முன் காட்டிய அட்டவணையிலிருந்து சித்தர்கள் யாவ 
ரும் குறிப்பாகத் தமிழகத்தையோ , பொதுவாகப் 

பாரத 
நாட்டையோ மட்டும் சேர்ந்தவரல்லர் . அவர்கள் உலகின் பல 
நாடுகளிலிருந்தும் நம் தமிழகத்துக்கு வந்து தங்கி சித்தர்களின் 
கலைகள் பலவற்றையும் கற்றுத் தேர்ந்து உலகின் 

நாடு 
களுக்கும் சென்று தாம் பெற்ற புலமையால் சென்ற இடமெல்லாம் 
பயனுறச் செய்து சேவை செய்ததாகக் கருதப்படுகிறது . 


பல 


321 


அழுகண்ணி , காலாங்கி , போகர் என்ற மூன்று சித்தர்களும் 
ன தேயத்தவர் என்றும் , பூனைக்கண்ணர் எகிப்தியர் என்றும் , 
சட்டநாதர் சிங்களர் என்றும் மேற்கண்ட அட்டவணையின் மூலம் 
அறியக்கிடக்கிறது . மற்றும் உரோம ரிஷி என்னும் சித்தர் 
உரோமாபுரியிலிருந்து இங்கு வந்தவராக ஊகிக்கப்படுகிறது . 
தமிழகத்தாரின் கண்கள் கருங்கண் என்பது யாவரும் அறிந்ததே 
அவ்வாறின்றிப் பூனைக்கண் போன்று கண்படைத்த சித்தரை 
இயற்பெயர் தெரியாத காரணத்தால் பூனைக்கண்ணர் என்றனர் 
போலும் . அத்தகையக் கண் படைத்தவர் எகிப்தியராய் இருக்க 
லாம் என்பதும் , உரோம ரிஷி என்ற பெயரைக் கொண்டு அந்தச் 
சித்தர் உரோமாபுரியைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்றும் 
ஊகிக்க இடமுண்டு . ஆயினும் இது சரிவர 

சரிவர தக்க சரித்திர 
ஆதாரங்களைக் கொண்டு ஆய்வு செய்ய வேண்டிய விடயமாகும் . 

மேலே கூறப்பட்ட சித்தர்களைத் தவிர சித்த மருத்துவத் 
துக்கு ஆக்கந்தரும் வகையில் மருத்துவ இலக்கியம் எழுதித் தந்த 
யாகோபு என்னும் ஒரு பெரியாரும் , வீரமாமுனிவர் என்னும் 
ஒரு பெரியாரும் குறிப்பிடத்தக்கவர்களா வார்கள் . 

நிற்க , மேலே குறிப்பிடப்பட்ட சித்தர்கள் வரலாற்றைச் 
செவி வழியானும் சிற்சில நூல் வழியானும் கிடைத்துள்ள படி 
தற்போதைக்குக் குறிப்பிட்டு வைத்துக்கொண்டு பின் தக்க 

கிடைத்த காலத்தில் அவற்றை ஆராய்ந்து சித்தர் 
ஒவ்வொருவரின் சரித்திரத்தில் கூட்டிக்கொள்வோமாக . 

ஆதியந்தமற்ற காலத்திலும் இடத்திலும் தோன்றிய சித்தர் 
பலராவர் . 

ஆராய்ச்சியாளருக்குத் தெரிந்தவரை எல்லோருக் 
கும் முந்தியவர் அகத்தியராவர் . சித்தர் நூல்களை ஆராய்ந்து 
அவர்களுடைய கொள்கையைக் கண்டவர்கள்- மூலன் மரபு 
சித்தர்கள் , நந்தி மரபு சித்தர்கள் என இருவகையான சித்தர் 
உண்டு என்பர் . அவர்களும் 

மரபு சித்தர்கள் 
மூலப்பிரகிருதியைக் கொள்பவர்கள் என்பர் . மற்றையவர் சித் 
தாந்திகள் என்பது 

கூறாமலே விளங்கும் . ஆகவே இவ்விரு 
வகைச் சித்தர்கள் என்று குறிப்பிட வந்த தாயுமான அடிகளார் 
சித்தர்களைக் குறிப்பிடும் போது வேதாந்த சித்தாந்த சமரச 
நன்னிலை பெற்ற வித்தகச் சித்தர் கணமே என்று கூறியுள்ளது 
கருதத்தக்கதாம் . 

1. அகத்தியர் . 


ஆதாரங்கள் 


கள் 


மூலன் 


அகத்தியரைப்பற்றிக் குறிப்பிடாத புராணங்களே இல்லை 
எனலாம் . 

இவர் கும்பத்திலிருந்து தோன்றியவர் என்பதால் 
கும்ப முனியென்றும் , குறுகிய வடிவுடையவராதலால் குறு முனி 
யென்றும் வழங்கப்படுவது யாவரும் அறிந்ததே . 


தமிழ் நூல்களில் காணப்படும் இவருடைய வேறு பெயர்கள் : 

வண்டமிழ் மாமுனி , கும்ப மாமுனி, சந்த நூல் தமிழ் தந்தவர் , 
குறியோன் , பைந்தமிழ் முனிவன் , அறிவன் , முத்தண்டமிழ் தேர் 
முனி, தமிழ்நர் கோமான் , ஆதிமுனி என்பன அகத்தியரின் பெயர் 
களில் சில , இன்னும் வேறு பெயர்கள் கண்டால் கொள்க . 

371- B - 2- 21 


322 


இவரை வேளாண் 

வேளாண் வகுப்பினராகச் சிலர் கருதுவர் . பன்னீ 
சாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்தவராகக் கொண்டால் அக் 
காலத்தில் சாதி பாகுபாடுகள் தோன்றியிருந்ததாகச் சரித்திர 
ஆதாரமில்லையாதல் பற்றி அத்தகைய கருத்துக்குத்தக்க சான் 
றின்மையை அறிக . 


ஆதியந்தமற்ற காலத்திலும் இடத்திலும் தோன்றிய பல 
சித்தர்களுக்கும் , காலத்தால் முற்பட்டவர் அகத்தியரே என்பது 
ஆராய்ச்சியாளர் பலருடைய கூற்றாகும் . அவர் பன்னீராயிரம் 
ஆண்டுகளுக்கு முன் இருந்தவராகக் கருதப்படுகிறது . 


இவர் கடலைக் குடித்து வற்றச் செய்தவரென்றும் , விந்தத்தின் 
இறுமாப்பை யடக்கியவரென்றும் , பார்வதி பரமேசுவரர் 
மணத்தின் போது குழுமிய கூட்டங் காரணமாக 

உலகின் 
பாகம் தாழாது சமமாக இருக்கச் செய்யத் தென்றிசை நோக்கிச் 
சிவனால் அனுப்பப்பட்டுத் தமிழ் நாட்டுக்கு வந்தவரென்றும் , 
திருக்குற்றாலத்து மால் வடிவைக் குழைவித்து இலிங்கமாக்கி 
அன்று முதல் அத்தலத்தைச் சிவத்தலமாக்கியவரென்றும் , 
முருகப் பெருமானிடம் தமிழ் கற்றவரென்றும் , தென் பொதிகை 
யில் இன்றும் என்றும் தங்கி வருபவரென்றும் நூல்கள் கூறு 
கின்றதை யாவரும் அறிவர் . 


கந்த புராண அசுர காண்டத்தில் 1. அகத்தியப்படலம் , 2 . 
கிரவுஞ்சப் படலம் , 3. விந்தம் பிலம்புகு படலம் , 4. வில் 
வலன் வாதாபி வதைப்படலம் , 

காவிரிநீங்கு படலம் , 
6. திருக்குற்றாலப்படலம் என்னும் ஆறு படலங்களில் அகத்தியர் 
வரலாறும் , செயல்களும் பெருமைகளும் விவரிக்கப் பெற்றுள. 


5 . 


இவர் விதர்ப்ப நாட்டு மன்னனின் மகளாகிய உலோபா 
முத்திரை என்னும் கற்பரசியை மணந்து இல்லறத்திருந்தவராகக் 
கூறுவர் . வருடைய தவப்புதல்வரே புலத்தியராவார் . புலத் 
தியரைத் திண்மை சான்ற சித்தன் என்று சிறப்பித்துண்மை 

மகனுரைக்கும் தந்தை நலத்தை என்பதற்கிணங்க தந்தை 
யைப் போல மகனும் பெருஞ்சித்தனாய்த் திகழ்ந்தான் . 


யால் 


ஒருமை 


திரியில் சிந்தையன் , தீது நன் கிற்படா 

கொண்ட வுளத்தன் , நம்மன்பருள் பெரியன் 
எனச் சிவபெருமானால் புகழப்பெற்றவர் அகத்தியர் என நூல்கள் 
கூறும் . மேலே குறிப்பிட்ட வரிகளில் உண்மையான சித்தரின் 
இலக்கணமும் விவரிக்கப்பெற்றுள்ளதையும் காண்க . 


நீண்ட தமிழால் உலகை நேமியி லளந்தான் என்றும் , ஈசன் 
நிகராய் உலகு சீர்பெற இருந்தான் என்றும் , என்றுமுள தென் 
றமிழ் இயம்பி இசை கொண்டான் என்றும் கம்பர் அகத்தியரைப் 
உகழ்ந்து பாராட்டியுள்ளார் . தமிழைச்சிறப்பிக்கும் விருப்புடைய 
கம்பர் . 


323 


" உழக்கு மறை நாலினும் உயர்ந்துலக மோதும் 
வழக்கினும் மதிக்கவியினும் மரபில் நாடி 
நிழற்பொலி கணிச்சிமணி நெற்றியுமிழ்ச் செங்கண் 

தழற்புரைச் சுடற்க்கடவுள் தந்தமிழ் தந்தான் , 
என்ற பாடலில் வேதத்தினும் சிறந்தது 

வேதத்தினும் சிறந்தது தமிழ் என்று கூற 
விரும்பிக் கலக்கம் தரும் வேதம் என்று கூறி முருகக் கடவுளால் 
அருளப்பெற்ற தெள்ளிய தமிழ் என்று கூறாமற் கூறியுள்ள நயம் 
காண்கிறது . 

அகத்தியர் தம்மைத் தேடிவந்து வணங்கிய இராமபிரானுக்கு 
( திருமால் ) மனமுவந்து பல மந்திரங்களை அருளிச் செய்து தம்மிட 
மிருந்த தெய்வீகம் பொருந்திய வில்லையும் , கணைகள் நிறைந்த 
அம்பறாத் தூணியையும் தந்தருளி , இராவணனை வெற்றி கொள்ள 
ஆசியும் வழங்கினார் என்பது இராமாயணம் கூறும் அகத்திய 
ருடைய பெருமையாகும் . 


இவர் யோகப்பயிற்சியில் இறுதிப்படியாகக் கூறப்பெறும் 
சமாதி நிலையை அனந்தசயனம் என்னும் தலத்தில் எய்தியிருந்த 
காக நரல்கள் கூறும் . சில நூல்களில் கும்ப முனிவர் என்று 
தனிப்படக்கூறி அவர் சமாதி எய்திய இடம் திருக்குடந்தை 
என்னும் கும்பகோணம் எனக் குறிப்பிடப்பட்டுள்ளது . இதனால் 
கும்பமுனி என்ற வேறொரு சித்தர் இருந்திருக்கலாமென்று 
எண்ண இடந்தருகிறது . 
இவரியற்றியுள்ளதாகக் கூறப்படும் நூல்கள் : 


அகத்தியர் இருபத்தோராயிரம் , அகத்தியர் பன்னீராயிரம் , 
அகத்தியர் பரிபூரணம் , அகத்தியர் ஆயுள் வேதம் சித்தமறை ) , 
அகத்தியர் நயனவிதி , அகத்தியர் குணபாடம் , அகத்தியர் இலக்க 
சௌமிய சாகரம் , அகத்தியர் அமுதகலைஞானம் , அகத்தியர் செந் 
தூரம் 300 , அகத்தியர் வைத்திய காவியம் 1500 இவை முதலி 


யன . 


இவர் இயற்றியதாகக் கூறப்படும் ஞான நூல்கள் பல . இவர் 
பெயரால் இயற்றப்பட்டுள்ள நூல்கள் அகத்தியர் கும்மி , அகத் 
தியர் பள்ளு , அகத்தியர் பிள்ளைத்தமிழ் போன்றவைகளாம் . 


2 . 


போகர் . 


போகர் சீன நாட்டைச் சேர்ந்தவர் என்பர் . மண்பானை 
முதலியவை செய்யும் தொழிலர் . ( வேட்கோவர் குலத்தவர் 
என்னும் மற்றை நூல்கள் . இவர் வாழ்ந்த காலத்தில் குலம் , சாதி , 
மரபு , என்ற பிரிவுகள் வேறூன்றாத காலம் என்பதை உணர்க ) . 
இவரை புத்த சமயத் 

சீன யாத்திரீகராக நம் நாட் 
டுக்கு 1600 ஆண்டுகளுக்கு முன் வந்து புத்தகயா , பாடலிபுத்திரம் 
முதலான இடங்களைத் தரிசித்துத் தமிழ் நாட்டுக்கு வந்தவர் என் 
றும் சிலர் கூறுவர் . ஆனால் , இவரது நூல்களின் வாயிலாக 


துறவி , 


324 


இவர் பல நாடுகளைச் சுற்றி , பலப்பல மொழிகளைப் பயின்றும் 
அந்தந்த நாட்டின் சிறந்த கலைகளைப் பயின்று தேர்ச்சி பெற்றவர் 
என்பதை அறியலாம் . இவர் தென் தமிழ் நாட்டில் பலகாலம் 
தங்கித் தாம் அறிந்தவற்றைப்பல சீடர்களுக்குக் கற்பித்தும் தாம் 
அறி பாதனவற்றைத் தக்க ஆசான்களிடம் பயின்றும் வந்துள்ள 
வராகத் தெரிகிறது . 


வரிடம் மருத்துவம் முதலான கலைகளைக் கற்ற மாணவர்கள் 
அவற்றைத் தமிழில் பாடலாக இயற்றிப் போகர் நூல் என்று பெயர் 
சூட்டி வழிவழியாகப் பற்பல அனுபவ முறைகளை அவற்றுடன் 
கூட்டி நூலைப் பெருக்கி வந்தனர் . பின்னர் அச்சிடப் புகுந்தோர் 
அவை யாவற்றையும் திருத்தியும் , மாற்றியும் , கூட்டியும் , குறைத் 
தும் , அப்பழைய நூல்களை அடியோடு மாற்றிவிட்டனர் என்பர் 
பேரகராதி தொகுத்தோர் . 


சீன 


ஆனால் இவர் பதினெண் சித்தரில் ஒருவர் என்பது சித்தர் 
நூல்களில் கண்ட 

உண்மை . இவர் போகர் நிகண்டு , போகர் 
கற்பம் முந்நூறு , போகர் ஏழாயிரம் , போகர் வர்ம சூத்திரம் , 
போகர் சரக்கு வைப்பு எண்ணூறு, போகர் வாசியோகம் என்பன 
போன்ற 

பல நூல்கள் இயற்றியுள்ளார் என்பது தெரிகிறது . 
அந்த நூல்களின் 

வாயிலாக இவருடைய பாட்டனார் திருமூலனார் 
என்றும் இவருடைய ஆசான் காலாங்கிநாதர் என்றும் அறியக் 
கிடக்கின்றது . இவருடைய ஆசான் எனப்பட்ட காலாங்கிநாத 
ரும் நாட்டைச் சேர்ந்தவர் என்பது சில நூல் கருத்து . 
இவருடைய புதல்வரே கொங்கண சித்தர் என்பதும் ( கொங் 
கணர் தந்தை போகநாதர் என்பதால் அறியலாம் . கருவூரார் 
பலதிரட்டுக் காப்புச் செய்யுளைக் காண்க ) .. இவருடைய சீடர் 
புலிப்பாணி என்பதும் பல நூல்கள் வாயிலாக நாம் அறியலாம் . 

இவர் பல ஆண்டுகாலம் தம் சீடருடன் பழநியில் தங்கி 
யிருந்து பல சித்து விளை யாடல்கள் புரிந்துள்ளதாகவும் அக்கார 
ணம் பற்றியே பழநிக்குச் சித்தன் வாழ்வு என்னும் பெயர் 
உண்டாயிற்றென்பதும் செவிவழி வரலாறு . இவருடைய மருத்துவ 
வல்லமையைக்காட்ட வேண்டிப் பல பாடாணங்களையும் ஒருங்கு 
கூட்டி நீர் நெருப்பு முதலியவைகளுக்குக் கரைந்தும் , புகைந்தும் , 
உருகியும் , ஆவியாகியும் போகாதவாறு திண்மையுறக்கட்டி , அக் 
கட்டைக்கொண்டே ஒரு பால தண்டாயுதபாணி சுவாமி திரு 
வுருவச்சிலை செய்து வைத்தார் என்றும் , அந்தப் படிவமே தற் 
போது பழ நிமூலவராய்ப் பிரதிட்டை செய்யப்பெற்று இன்றும் 
நிலைத்து ஆன்ம கோடிகளுக்கு அருட்சுரந்து வருவதாகவும் கூறப் 
படுகிறது . 


தஞ்சை பிரகதீச்சுவரர் கோயிலின் விமானத்திலுள்ள கபாலக் 
கல்லை ஏற்ற வகையறியாது தயங்கிய சிற்பிகளுக்குப் போகர் 
பஞ்சு மூட்டைகளை உபயோகித்து மேலே ஏற்றும் உபாயத்தை 
கூறினார் என்பது செவிவழி வரலாறாகும். ஆனால் , பிரகதீச்சுவரர் 
கோயில் கட்டப்பட்ட காலம் பத்தாம் நூற்றாண்டாகும் . அப் 
போது போகர் இருந்தார் என்பது பொருந்தாது . 


325 


போகர் உலகிலுள்ள பல நாடுகளுக்கும் சென்றுள்ளது போலச் 
சீன நாட்டுக்குப் பலமுறை சென்றிருந்தாரேயன்றி அவர் அந் 
நாட்டவர் என்பது முற்றிலும் தவறான தாகும் . 

ெ னனில் போக 
ருடைய சமாதி பழநியில் இருப்பதனாலும் அச்சமாதிக்கு இன்றும் 
பூசை நடந்து வருவதாலும் இவரைச் சீன தேயத்தவர் என்று 
எண்ணல் பொருந்தாது . போகர் சமாதி நிலையில் பழநியில் இருப் 
பதாக இன்றும் கருதப்படுகிறது . சிலர் போகர் கதிர்காமம் , திருச் 
செந்தூர் , திருத்தணிகை, திருப்பரங்குன்றம் என்னும் இடங்களி 
லும் சமாதி நிலையில் இருந்தார் என்பதும் சில நூல்களின் கருத் 

இதனால் மேற்கூறிய இடங்களில் போகர் சமாதி நிலையில் 
சிலகாலம் இருந்து இறுதியில் நிலைபெற்ற சமாதித்தலமாகப் 
பழநியைக் கொண்டுள்ளார் என்று கருத இடந்தருகிறது . 


தாம் . 


இவருடைய சமாதிக்கு இன்றும் புலிப்பாணி சாமியார் 
என்னும் ஒருவர் வழிவழியாக வழிபாடும் , தொண்டும் செய்து 

இவருடை ய சீடரே புலிப்பாணி என்பது வலியுறுத்தப் 
பெறுகிறது . 


வருவது 


நூல் 


இவருடைய 

எனப் போகர் சத்த காண்டம் என்ற 
7000 பாடல் கொண்ட ஒரு நூல் அச்சாகியுள்ளது . ஆனால் அது 
உண்மையில் 

போகர் இயற்றியதாக ஒரு சிலர் ஏற்பதில்லை . 
மேலே கூறப்பட்ட ஏழாயிரம் அன்றி வேறு ஓர் ஏழாயிரம் 
உளது . 

அதில் தற்போது முதல் மூன்றாயிரம் அச்சிடப்பட்டுள்ளது . 
போகர் சரக்குவைப்பு 800 ல் நந்தி , காலாங்கி , சனகர் , வியாக்கிர 
பாதர் , பதஞ்சலி ஆகியவர்கட்கு வணக்கம் சொல்கிறார் .. 

போகர் இயற்றியதாகக் கூறப்பெறும் போகர் எழு நூறும் , 
போகர் ஜனன 

சாகரம் என்ற நூலும் உண்மையில் போகர் 
இயற்றியன அல்ல . போகர் எழு நூற்றில் அந்நூலாசிரியர் விதமுற்ற 
போகரிஷி எனக்குச் சொன்னார் என்றமையால் அதை இயற்றியவர் 
போகர் அல்லர் என்பதும் சித்தர்கள் மொத்தம் 18 பேர்கள் 
என்பதனால் இவர் சித்தர்களில் ஒருவர் அல்லர் என்பதும் தெரி 
கிறது . அடுத்ததாகக் கூறப்பெற்ற போகர் 

சாகரம் 
என்ற நூலில் விதமான 

துருக்கர் 

மதமொன்றுண்டாக்கி நபி 
ரூபமாய் உலகுள் எங்குமானேன் என்று ஒரு பாடலில் வருவதால் 
அந்நூலை எழுதியவர் ஏழாம் நூற்றாண்டிலோ அதன் பின்னரோ 
வாழ்ந்தவராக இருத்தல் வேண்டும் என்பது தேற்றம் . 


ஜனன 


3. புலிப்பாணி . 


புலிப்பாணி போகரின் சீடர்களில் ஒருவர் . இவர் பழநிமலை 
மீதுள்ள முருகனுக்கு ஒரு புலியின் மீதேறி ஒரு குடம் நீர் எடுத்துச் 
சென்று நீராட்டுவித்த காரணத்தால் புலிப் பாணி என்ற காரணப் 
பெயர் அமைந்த தாக இவருடைய நூல் வாயிலாக அறியலாம் . 
பழநிமலையிலுள்ள போகர் சமாதிக்கும் , போகர் வைத்துப் பூசித் 
ததாகக் கூறப்படும் சிவலிங்கத்துக்கும் பூசை செய்து வருபவருக் 
குப் புலிப்பாணி சாமியார் என்ற பெயர் இப்போதும் வழங்கி 
வருகிறது . 

புலிப்பாணி இயற்றியதாகக் கூறப்படும் நூல்கள் 


326 


யாவும் திரட்டு நூல்களே என்பதும் , புலிப்பாணி சீன நாட்டவர் 
என்பதும் , போகருடன் இவர் சீனநாட்டுக்கு மீளாமல் இங்கேயே 
தங்கிவிட்டார் என்பதும் பேரகராதியைத் தொகுத்தவரின் 
கருத்தாகும் . 


புலிப்பாணி ஐந்நூறு , புலிப்பாணி வன்மவிதி , புலிப்பாணி 
சாந்திழுறை , புலிப்பாணி சிதம்பர 

பூசாவிதி , புலிப்பாணி 
பல திரட்டு , புலிப்பாணி மாந்திரீக வைத்தியம் , என்பவை இவ 
ரியற்றிய நூல்களாம் . இவரைப் பதினெண் சித்தரில் ஒருவராக 
எந்த நூலிலும் கூறப்படவில்லை . 

ஆதலால் இவர் நவசித்தரில் 
ஒருவராகக் கருதவேண்டுமன்றோ ? ( நவசித்தர்= புதிய சித்தர் 
பிற்காலத்தவர் ) . 


4 . 


கொங்கணர் . 


கொங்கணர் போகருடைய திருமகனார் . இவர் சேர நாட்டுக்கு 
வடபாலுள்ள கொங்கண நாட்டின் மாதரசிக்குப் போகருடைய 
அருளால் தோன்றியவர் என்பது கர்ணபரம்பரைக்கதை. இதைக் 
கருவூரார் தம் பாடலில் கொங்கணர் தந்தை போக நாதர் 
என்று கூறுவதால் அறியலாம் . 


கொங்கணர் பெயரால் வழங்கும் செவிவழி வரலாறு ஒன்று 
வருமாறு : கொங்கணர் என்ற சித்தர் ஒருசமயம் தம்மீது எச்ச 
மிட்ட கொக்கினைச் சினந்து நோக்க அக்கொக்கு உடனே எரிந்து 
நீறாகிவிட்டது . அவர் தம்முடைய வித்தையைத் தாமே வியந்து 
ருக்கிக் கொண்டிருந்தார் . தருக்கால் சித்தின் திறம் அழியும் என் 
பதைத் தம் ஆணவத்தால் மறந்தார் 

போலும் ! சிலநாள் 
சென்ற பின் வழக்கம் போல ஒரு வீட்டின் முன் நின்று பிச்சை 
கேட்டார் . அவ்வீடு திருவள்ளுவருடையது என்பதை அவர் 
அறியவில்லை . 

கொழுநன் பணிவிடையில் ஈடுபட்டிருந்த வாசுகி 
யம்மையார் சிறிது காலந்தாழ்த்திப் பிச்சையிட்டார் . வந்த 
காங்கணர் பிச்சையைக் காலந் தாழ்த்தியிட்டமை காரணமாக 
அவ்வம்மையைச் சினந்து நோக்கினார் . 

ஆனால் 

அவருடைய 
கற்புத்தீயை இவர் பார்வை ஒன்றும் செய்யவில்லை . 


தம்மை உறுத்துப் பார்த்த ஆடவனை எள்ளிப் பார்த்துக் 
குறுநகையுடன் கொக்கென்று நினைத்தனையோ கொங்கணவா 
என்று கேட்டார் . இதனைச் செவியுற்ற கொங்கணர் தம்மை விட 
சித்தியில் மேம்பட்ட நங்கையின் திறம் கண்டு 

நாணித் 
தாங்கொண்ட செருக்கினைக் கண்டு வருந்தினார் . 


இவ்வரலாற்றில் கூறப்பட்ட கொங்கணர் திருவள்ளுவர் காலத் 
திலிருந்த முதலாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவராக இருக்கவேண்டு 
மன்றும் , போகரின் மைந்தரான கொங்கணர் மிகவும் பிற் 
காலத்தவராக இருக்கவேண்டுமென்றுந் தெரிகிறது . 


327 


இவரியற்றிய நூல்கள் : கொங்கணர் முக்காண்டம் ( 3000 
பாடல்கள் ) , முக்காண்ட சூத்திரம் , வைப்பு நூல் , 

நூல் , பட்சிணி , 
சரக்கு வைப்பு நூறு , நவக்கிரக கக்கிஷம் , கொங்கணர் வாக்கியம் 
பத்து , 

சூத்திரம் பதின்மூன்று , கொங்கணர் நாற்பது , கொங் 
கணர் எட்டு , கொங்கணர் தீட்சாவிதி என்பன . 


5 . 


இடைக்காடர் , 


திருமால் இடைக்காடராகவும் , நாமகள் , ஔவையாராக 
வும் , நான்முகன் திருவள்ளுவராகவும் அவதரித்தனர் என்பது 
புராணம் கூறும் செய்தியாகும் . 


இடைக்காடர் மருத்துவ வல்லுநராக இருந்து காக்குங் கடவு 
ளாகிய திருமாலைப் போலப் பல நோயாளிகளைக் காத்த இவரைத் 
திருமாலின் அவதாரமெனக் கூறினர் . 


திருவிளையாடற்புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த 
படலம் என்னும் பகுதியில் இவர் பெருமையை உலகுக்குக் காண் 
பிக்க ஒரு திருவிளையாடலே இயற்றினார் என்றால் இவர் பெருமைக்கு 
வேறு சான்றும் வேண்டுமோ ? 


இவர் சங்கத்துச் சான்றோருள் ஒருவராவர் . குலசேகர பாண்டி 
யன் தமிழிலக்கிய இலக்கணத்தில் வல்லவன் என்ற காரணத்தால் 
சங்கப் பலகை அவனுக்கு ஏற இடங்கொடுத்தது . அவன் , கல்வியிற் 
சிறந்தவனென்று கேள்வியுற்ற இடைக்காடர் தம் நண்பராகிய 
கபிலருடன் சென்று தாம் இயற்றிய தமிழ்ச் செய்யுளை அம் 
மன்னன் எதிர் சென்று படித்துக்காட்டினார் . பாண்டியன் பொறாமை 
காண்டவனாய் அச் செய்யுளைக் கேட்டு வியவாமல் வாளா இருந்து 
விட்டான் . அவமதிப்புக் காற்றாத இடைக்காடர் சோமசுந்தரக் 
கடவுளிடம் சொல்வடிவாகிய அங்கயற் சண்ணியையும் , சொற் 
பொருள் வடிவாகிய சோமசுந்தரக் கடவுளாகிய தங்களையும் 
இகழ்ந்தனன் அம்மன்னன் ; 

அம்மன்னன் ; எனக்கென்ன என்று பிணக் குரை 
பகர்ந்தார் . மற்ற வரலாற்றைப் புராணத்தைப் பார்த்து அறிய 


லாம் . 


6. கோரக்கர் . 


கோரக்கர் பதினெண் சித்தருள் தனிச் சிறப்பு வாய்ந்தவர் . 
முதன் முதலாக உலகத்தவர்க்குப் பிணி தீர்க்கும் மருந்தாகக் 
கஞ்சாவை உபயோகிக்கும் முறையைக் கண்டு பிடித்து நஞ்சுக் 
குறிகள் தோன்றாவண்ணம் மன்பதைகளில் நோயைப் போக்கடிக்க 
வழி கண்டவர் என்பதும் , தாம் கண்டு பிடித்த 

பிடித்த மூலிகைக்குக் 
கோரக்கர் மூலி என்ற பெயர் வரக் காரண ராய் இருந்தவராவர் 
என்பதும் இவருடைய பெருமையைப் பறை சாற்றுவதாகும் . மற் 
றைச் சித்தர்களைப்போல இவரும் யோகம் , ஞானம் , வாதம் , 
வைத்தியம் என்னும் பொருள் பற்றிப் பல நூல்கள் இயற்றியுள் 
ளார் . இவரைக் கள்ளரினத்தவர் என்று சில நூல்கள் கூறும் . 
இவர் பேரூர் என்னும் ( தற்போது கோவை மாவட்டத்திலுள்ளது ) 


328 


கொங்கு நாட்டுத்தலத்தில் யோகசித்தியாகிய சமாதி 
அடைந்து அருவுருவாய் மக்களைக்காத்து வருகிறார் 
சில நூல் காட்டும் சான்றுகளாகும் . 


நிலையை 
என்பது 


இவரியற்றிய நூல்கள் : சந்திரரேகை இருநூறு , நமநாசத் 
திறவு கோல் நூறு , இரவிமேகலை எழுபானைந்து , முத்தாரம் தொண் 
ணூற்றொன்று , நாதபேதம் இருபானைந்து , தனித்தொகுப்புகள் 
ஒன்பது பாடல்கள் , கோரக்கர் அட்டகன்மம் நூறு , கோரக்கர் 
சுண்ண சூத்திரம் என்பவை இவர் இயற்றிய சில நூல்களாம் . 


7 . பாம்பாட்டிச் சித்தர் . 
இவர் அணி மாதி அட்ட சித்தி பெற்று அதனால் யாதொரு 
ஆன்ம லாபமும் கிட்டாமை கண்டு ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு 
கொண்டு சீவன் முத்தராகத் திகழ்ந்தவர் . இவருடைய இயற் 
பெயர் தெரியவில்லை. இவர் பெரும்பாலும் ஞான நூல்களையே 
இயற்றியுள்ளார் . இவர் தவவலிமையால் தம் மனக்கண் முன் 
கூத்தப் பெருமானின் ஆட்டத்தையே அனவரதமும் காண்பவர் 
ஆதலால் இவர் கூறும் பாடல் 

கூறும் பாடல் யாவற்றிலும் ஆடு பாம்பே ஆடு 
பாம்பே என்று ஆடுகின்ற பாம்பை முன்னிலைப்படுத்தியே இசைப் 
பர் . இக்காரணம் பற்றியே இவரைப் பாம்பாட்டிச் சித்தர் என்ற 
னர் போலும் . 


இவர் நஞ்சு முறிவு மருத்துவத்திலும் , மந்திரத்திலும் மிக்க 
வல்லவர் என்று புகழ்ந்து கூறப்பெற்றுள்ளாரேனும் அதற்கு 
இலக்கியம் இவர் இயற்றியது யாதொன்றும் கிடைக்கவில்லை . 


காண் 


இவரைச் சிலர் பதஞ்சலி என்றும் நாகமுனி என்றும் கூறு 
வர் . 
வர் கோசாயி மரபினர் என்று 

என்று சில நூல்களில் 
இவர் திருமுதுகுன்றத்தில் சமாதி 

இருக்கிறார் 
என்பது சித்தர் நூலின் முடிபு . இவர் திருஞாலம் என்னும் 
தலத்திலும் , தண்டுவரை என்னும் துவாரகையில் சமாதி கூடி 
இருந்தார் என்பதும் சில நூல் வாயிலாய் அறியப்படுகின்றது . 


கிறது . 


In LQ 


நாகமுனி இயற்றிய தாக சிரோரோகவிதியென்றும் நயன 
ரோக விதி யென்றும் நூல்கள் கிடைத்துள . 


8. அகப்பேய்ச் சித்தர் . 


இவரும் பாம்பாட்டிச் சித்தரைப் போல ஞான மார்க்கத்தில் 
மிக்க ஈடுபாடுடையவராவார் என்பதை இவருடைய 
அறியலாம் . 


நூலால் 


இவர் தம் மனத்தைப் பேய் என விளித்து அறிவுரை யாற்று 
வது போலத் தம் பாடல்களில் அகப்பேய் எனக் கூறுவர் . 
அக்காரணம் பற்றி இவர் இயற்பெயரை அறியாமல் அகப்பேய்ச் 
சித்தரென்று அழைக்கப்பட்டுள்ளார் எனத் தெரிகிறது . 


329 


இவர் வேளாள மர பினரென்றும் அழகர் மலையில் சமாதி 
நிலை பெற்றார் என்றும் சில நூல்கள் கூறும் . சில நூல்கள் 
இவர் எட்டுக்குடியிலும் , திருவையாற்றிலும் சமாதியில் இருந்த 
தாகவும் கூறும் . 


9. குதம்பைச்சித்தர் . 


குதம்பைச் சித்தர் , பாம்பாட்டிச் சித்தர் , அகப்பேய்ச் 
சித்தர் ஆகிய இருவரைப் போல யோக சித்தி பெற்றவரேனும் 
ஞான மார்க்கத்தில் மிக்க ஈடுபாடுடையவர் . இவர் தம் பாடலில் 
குதம்பாய் என்று ஒரு மகடூஉ முன்னிலையைப் 

பல முறை 
கூறுவர் . குதம்பை என்பது பனையோலைச் சுருளுக்குப் பெயர் . 
அதைப் பெண்கள் 

காதுகளில் அணிவது மரபு . அதை அணிந்த 
பெண்ணே என்று பொருள் பயக்கும் வண்ணம் 
குதம்பாய் 

என்று விளித்துப் பாடல் இசைத்தமையே இந்தச் 
சித்தருக்குக் குதம்பைச் 
குதம்பைச் சித்தரெனப் 

பெயரைத் 

தந்ததாகக் 
கருதப்படுகிறது . 


வளான 


இவர் 


பல்லாண்டு இல்லறத் துறவியாக இருந்து பின் 
அழகர் மலை என்னும் திருப்பதியில் சமாதி கொண்டுள்ளார் எனச் 
சில நூல்களில் காணப்படுகின்றன . 


10. சிவ வாக்கியர் . 


சிவ வாக்கியர் ஒரு சித்தர் எனினும் பதினெண்மர் என்ற 
பட்டியல் கூறும் எந்த நூலும் இவர் பெயரைக் கூறுவதில்லை . 
ஆகவே இவரை நவகோடிசித்தருள் ஒருவராகக் கருதுகின்றனர் . 
இவர் பாடல்களுக்குச் சிவவாக்கியம் என்று பெயராம் . 
பாடல்கள் யாவும் மெய்ஞ்ஞான போதமாகிய உயரிய வேதாந்த 
கருத்துக்கள் மலிந்தவையாம் . கீழ்வரும் பாடலொன்றே அதை 
விளக்கும் எடுத்துக்காட்டாம் . 


இவர் 


நட்ட கல்லைத் தெய்வமென்று 

நாலுபுட்பம் சாத்தியே 
சுற்றிவந்து முணமுணென்று 

சொல்லு மந்திரம் ஏதடா ? 
நட்ட கல்லும் பேசுமோ ? 

நாதனுள் ளிருக்கையில் 
சுட்ட சட்டி சட்டுவம் 
கறிச்சுவை யறியுமோ ? 


தத்துவம் அறியாப் பேதையர் மேற்படி பாடலை வைத்துக் 
கொண்டு சிவவாக்கியர் உருவ வழிபாட்டை வெறுத்து ஒதுக்கிய 
வரென்றும் , கடவுளுண் டென்னும் நம்பிக்கை இல்லா தவரென்றும் 
பலவாறாகக் கூறுவர் . 

371B - 2--22 


330 


ஆன்ம 


வடி 


இப்பாடலில் ஆண்டவன் அல்லது கடவுள் 
வாக உன்னுள்ளேயே வீற்றிருக்கும் போது கல் சிலையை மந்திரங்கள் 
ஓதி நிறுத்தி பூ முதலியன சாத்தி உபசரித்து வழிபாடியற்றுவது 
ன் ? அது தன்னை அறியாதவன் செய்கை யல்லவா ? கறி சுட்ட 
சட்டியும் சட்டுவமும் கறிச்சுவை யறியாதது போல நீயும் உன் 
மள்ளே இலங்கும் ஆண்டவனை யறியாது திகைத்து வேண்டாத 
வேலையெல்லாம் செய்து காலத்தை வீணாக்குகிறாயே 

அதனால் 
நீயடையும் பயன் யாது ? என்று வினவித் தெளிவுறுத்துகிறார் . 


மேலே கூறிய பாடலுடன் கீழ்வரும் தாயுமான அடிகளார் 
பாடலின் அடிகளை ஒப்பு நோக்கின் இருவரும் ஒரே கொள் 
கையர் என்பது தெள்ளிதின் விளங்கும் . 


பண்ணே னுனக்கான பூசையொரு வடிவிலே 

பாவித் திறைஞ்ச வாங்கே 
பார்க்கின்ற மலரூடு நீயே யிருத்தியப் 

பனிமல ரெடுக்க மனமும் 
நண்ணே னலாமல் இரு கைதான் குவிக்கவெனி 

னாணுமென் னுளநிற்றி நீ 
நான்கும் பிடும்போ தரைக்கும்பி டா தலால் 
நான் பூசை செய்யன் முறையோ ! 

தாயுமான அடிகள் . 


இவர் பாடல்களெல்லாம் 

கருத்தூன்றிக் கற்றுப் பயன் 
பெற வேண்டியவையேயாம் . ஆனால் இவர் பாடலில் மெய் 
மருத்துவம் பற்றிய கருத்து யாண்டும் காண்டலரிது . 


இவர் வரலாறு குறித்த சான்றுகள் ஒன்றும் இவர் பாடலில் 
கிடைத்திலது . ஆகவே இவருடைய வரலாற்றையறிதலரிது . 


11. யூகிமுனி . 


பைந்தமிழில் இலங்கும் ஐந்து 

காப்பியங்களில் 
ஒன்றான பெருங்கதை என்ற நூலில் வத்சல 

வத்சல மன்னனாகிய 
உதயணன் 

என்பவனுடைய முதலமைச்சனாக இருந்த யூகி என் 
பவரே முறைப்படி உபதேசங்கள் பெற்று துறவறம் 

பூண்டு 
யூகிமுனிவர் 

என்ற பெயருடன் இருந்தார் என்பது சில நூலா 
சிரியரின் கருத்தாகும் . இவர் அமைச்சராகப் பணியாற்றிய 
காலத்தில் இவருடைய இராஜதந்திரத்துக்கு ஈடிணை இன்றித் 
திகழ்ந்தமை கொங்குவேள் இயற்றிய நூலாகிய பெருங்கள் தயைப் 
படிப்பவர் நன்குணரலாம் . இவர் மருத்துவத்தில் பெரிய 
மேதை என்பதை இவரால் இயற்றப் பெற்றதெனக் கூறப்படும் 
யூகி சிந்தாமணி என்னும் நூலைப் படிப்போர் நன்குணரலாம் . 

இவர் யூகி வாதகாவியம் என்ற 3000 பாடல் கொண்ட 
ஒரு பெரு நூலை இயற்றியுள்ளார் . மேலும் யூகி கரிசல் , 

, யூகி 
வைத்திய உலா , பூரணம் நூறு , மதிவெணபா 120 , வாத 


331 


வைத்திய விளக்கம் , வா தாங்க தீட்சை விதி 300- என்னும் 
ஆறு சிறு நூல்களும் இயற்றியுள்ளார் . 


சிவ 


இவர் புலிப்பாணி , 

வாக்கியர் போல நவகோடி 
சித்தர் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கவராவர் . 


12 . 


அழுகணி சித்தர் . 


சித்தர் , 


அழுகணி சித்தர் பதினெண் சித்தர் வரிசையில் தப்பாது 
கூறப்படும் ஒருவராவர் . இவருடைய இயற்பெயர் 

முதலிய 
வாழ்க்கை வரலாறுகள் ஏற்புடைவகையில் எந்த நூலிலும் காணக் 
கிடைக்கவில்லை . பாம்பாட்டிச் சித்தர் , 

பாம்பாட்டிச் சித்தர் , அகப்பேய்ச் 
குதம்பைச் 

சித்தர் , ஆகியவர்களைப் போல எல்லாச் சித்தும் 
வல்லாராயினும் அவற்றால் ஆன்ம லாபம் இல்லாமையை அறிந்து 
பானமார்க்கத் தன் வாழ் நாள்களைக் கழித்தவராகத் தெரி 

இவர் பாடல்கள் யாவும் அழுகணி சித்தர் பாடல் 
என்னும் பெயருடன் விளங்குவன . 


கிறது . 


இவர் மக்களின் அறியாமை , மிடி , முனைப்பு , கீழ்த்தரவேட்கை , 
உயிரனங்களுக்குத் தீரா நோய்களான பிறப்பு இறப்பு ஆகியவற் 
றைக் கண்டு மனம் புழுங்கித் தம் மனத்தில் எழுந்த உணர்ச்சி 
ததும்பும் சொற்களால் பாடல்கள் இயற்றியுள்ளார் . அப்பாடல் 
களின் சந்த அமைப்புப் பாடுபவரையும் தம்மை மறந்து அழ 
வைத்து விடும் ஆற்றலுடையவை . ஆகவே அத்தகைப் பாடல்களை 
இயற்றிய இவரை அழுகண்ணி சித்தர் 

மக்கள் 
அழைத்தனர் போலும் . 


என்று 


இவரைச் சீன நாட்டினர் என்றும் , மரவேலை , தங்கம் , வெள்ளி 
இரும்பு ஆகிய உலோக வேலை செய்யும் வகுப்பினர் என்றும் சில 
நூல்கள் கூறும் . இவர் அழகர் மலையில் சமாதி நிலை எய்தினார் 
என்று சில நூல்களும் நாகப்பட்டினத்தில் சமாதியடைந்தார் 
எனச் சில நூல்களும் கூறும் . 


இவர் அழுகண்ணி என்ற அரிய மூலிகையின் பயன்களை முதல் 
முதலாகக் கண்டறிந்தவர் என்பது செவிவழி வரலாறாகும் . இவர் 
எப்போதும் அடிக்கடி அழுங் கண்ணோடு இருக்கும் சித்தர் . 


1 . 


வால்மீகர் . 


வால்மீகர் வடமொழியில் இராமாயணம் இயற்றியவர் வேறு . 
இவர் வேடர் குலத்தவர் . வால்மீகர் நாடி சாத்திரம் , வால்மீகர் 
பூத நாடி என்ற இரு நூல்களை இயற்றியவர் வேறு . 


14 . 


காலாங்கி நாதர் . 


காலாங்கி நாதர் பதினெண் சித்தருள் ஒருவர் . இவர் திரு 
மூலரின் சீடர் என்றும் , போகரின் குருவென்றும் சித்தர் நூல்கள் 

371 - B - 2-22A 


332 


கூறும் . இவரைச் சீன தேயத்தவர் என்றும் , உலோகம் , 

மரம் 
முதலியவற்றிலிருந்து சாமான்கள் செய்யும் விசுவகன்ம வகுப்பைச் 
சேர்ந்தவர் என்று சில நூல்கள் கூறும் . 


இவரே பாரசீகத்தில் சென்று தங்கி மிகவும் புகழ்பெற்ற கலே 
( Galae ) ஆக இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் . இவரை 
இடைச் சங்க காலத்தில் வாழ்ந்தவராகச் சில நூல்கள் வாயிலாக 
அறியக் கிடக்கின்றது . 


நான் மறைகளுள் யசுர் வேதத்தின் இடையே 

காலாக்னி 
உருத்திரம் என ஒரு மகாமந்திரம் உண்டு . அதனைக் கண்டவர் 
ஒரு காலாக்னி 

என் 

பெயருடைய சித்தராய் இருக்க வேண்டு 
மென்பது சிலர் கருத்து . உருத்திரக் கடவுளுக்குப் (சிவனுக்கு ) 
பிரளய காலத்தில் காலாக்னி என்ற பெயரோடு சோதிப் பிழம் 
பான தீவ வடிவம் ஒன்றுண் டென்பது வேதங்கள் நான்கும் கூறும் 
கருத்தாகும் . ஆகவே அத்தகைத் தோற்றத்தைத் துதித்த மறை 
பகுதியே காலாங்கி உருத்திரம் எனப் 

பெயர் பெற்றது 
என்றும் அத்து தியை இயற்றியவர் பெயரும் காலாங்கியாக 
இருக்கலாமெனச் சிலர் கருதுகின்றனர் . 


யின் 


ஆகவே காலாங்கி நாதர் என்ற சித்தர் இருவர் இருந்திருக்க 
லாம் என்று தெரிகிறது . 

காலாங்கி நாதர் காஞ்சிபுரம் என்னும் திருக்கச்சிபுரத்தில் 
சமாதி எய்தியிருந்ததாகச் சில நூல்களும் , திருக்கடவூர் , திருப் 
பனந்தாள் ஆகிய தலங்களில் சமாதியானார் எனச் சில நூல்களு 
கூறும் . இவர் இயற்றியதாக யாதொரு மருத்துவ நூலும் இது 
வரை கிடைத்திலது . 


ஜலூகம் 


15 . தன்வந்திரி. 
திருமாலே பாற்கடலிலிருந்து சங்கு , சக்கரம் , 
( அட்டை ) அமிர்த கலசம் ஆகிய நான்கையும் தம் நான்கு 
கைகளில் ஏந்தியவராய் சர்வலோக ரட்சகனாக , சர்வ வியாதி 
போக்கும் தன்வந்திரி பகவானாகத் தோன்றினார் என்பது ஒரு 
புராண வரலாறு . இவர் சூரியனின் குமாரர்களான தேவ மருத் 
துவர் என்னும் அசுவநி தேவர்களுக்கு மருத்துவ மறையை உப 
தேசித்ததாகப் புராணங்களின் வாயிலாக அறியலாம் . மொழிப் 
புலமை உள்ளோரைத் தெய்வப் புலவர் என்று சிறப்பிப்பது 
போலவும் , கற்பிக்கும் ஆற்றலுள்ளவரை 

பகவான் 
( பிருகஸ்பதி ) என்று சிறப்பிப்பது போலவும் , மருத்துவத்தில் மிக்க 
ஆற்றலுள்ளவரைத் தன்வந்திரி 

கூறிச் சிறப்பிப்பது 
கண்டு , இவர் மருத்துவக் கலைக்கு ஒப்புயர்வற்ற மருத்துவக் 
கருவூலமென்று கருத இடமுண்டு . இவர் பன்மொழிப் புலவராக 
இருத்தல் வேண்டும் . இவர் தமிழில் நூல்கள் இயற்றி 
யுள்ளது போலவே வடமொழியிலும் பல நூல்கள் இயற்றியுள்ளார் . 
இவர் தமிழில் இயற்றிய தாகக் கூறப்படும் பல நூல்கள் காலப் 
போக்கில் ஒழிந்து போயின . வடமொழி நூல்கள் பலவும் சேம 
முற்றுள்ளன . 

இவர் இயற்றியதாகக் கூறப்படும் தமிழ் நூல்களில் 


வியாழ 


என் 


பல 


333 


கன்வந்திரி கருக்கடை நிகண்டு என்ற நூல் குறிப்பிடத்தக்க 
(தொன்றாகும் . அந்நூலில் இவர் வடநாட்டவர் என்றும் , இவரு 
ருடைய வடமொழி நூல்களுள் சிலவற்றை இவரே தமிழிலும் 
இயற்றியுள்ளதாகக் கூறப்படும் . அதன் ஆதாரப் பாடல் , 


என் தேயம் உத்திரதேயம் , நலம் புரிய என்னுடைய 

( கிரந்தம் சொன்னேன் 
உள்ளிடா அதைப் பிரித்துத் தமிழால் சொன்னேன் 
நாரணன் என் போன் தட்சிணாயன் 
நாமான ஆயிரத் திருநூ றென்றே 


இதுவரை கிடைத்துள்ளதான தமிழில் இவர் இயற்றிய நூல்கள் 


தன்வந்திரி தைலம் 500 , தன்வந்திரி சிமிட்டு ரத்தினச் சுருக்கம் 
360 , தன்வந்திரி நிகண்டு , தன்வந்திரி வைத்திய காவியம் , 
தன்வந்திரி கலைக்ஞானம் , தன்வந்திரி ஆயிரத்திரு நூறு , தன்வந்திரி 
வைத்திய கருக்கடைச் சூத்திரம் 200 , தன்வந்திரி வைத்தியம் 
200 , தன்வந்திரி நாடி 72 என்பவைகளாம் . 


இவரை ஆதி சைவ அந்தண குலத்தவர் என்றும் ( குருக்கள் ) 
இவர் வைத்தீசுவரன் கோயிலில் சமாதியோகம் பெற்றவர் என்றும் 
சில நூல்கள் கூறும் . 


16. தட்சிணாமூர்த்தி 


எல்லாம் வல்ல சித்தராகிய சிவபெருமான் தென்றிசைக் 
கடவுளாகத் தோன்றி மிக்க இளைஞர் திருக்கோலத்தில் மிக்க 
முதிர்ந்த நால்வருக்கும் வாய்ப்பேச்சின்றி மோன உபதேசம் 
செய்தார் என்பது யாவரும் அறிந்த புராணக் கதை . 

அத்தென்றிசைக் கடவுளின் பெயராகிய தட்சிணாமூர்த்தி 
என்ற பெயருடன் சித்த மருத்துவத்துக்கும் சித்தர்களின் யோகம் , 
ஞானம் , வாதம் என்னும் கலைகளுக்கு ஆக்கந்தரும் பனுவல் பல 
இயற்றியவர் ஒருவர் உண்டு . அவரைத் தன்வந்திரியின் பேரன் 
என்றும் பதினெண் சித்தர்களில் ஒருவரென்றும் மெய்ஞ்ஞானத் 
திருமந்திரம் 1500 - என்னும் நூல் கூறும் . 


ஆனால் அதே நூலில் 

வாலையடா சித்தருக்குத் தெய்வந் 
தானே என்று ஒரு பாடலிலும் , வான்மீகருக் குபதேசம் சொன் 
னதும் நானேயாகும் என்று ஒரு பாடலிலும் , பதினெண் பேர் 
சித்தருக்கும் பார்க்கையிலே பாக்கியங்கள் வந்ததெல்லாம் வாலை 

என்று ஒரு பாடலிலும் கூறியிருப்பதைக் 
இவர் பதினெண் சித்தரில் ஒருவரல்லர் என்பதையும் , இவர் வான் 
மீகிக்கு 

உபதேசித்தவர் அல்லர் என்பதையும் நன்கு அறியலாம் . 
அகத்தியரையே தட்சிணாமூர்த்தியென்று சிலர் 

கருதுவாரு 
முண்டு . 


யாலே 


334 


இவர் இயற்றியதாகக் கூறப்படும் நூல்கள் . - தட்சிணாமூர்த்தி 
நிகண்டு . தச்சிணாமூர்த்தி வைத்தியம் 600 , வைத்திய காண்டம் 
175 , கற்பம் , சுருக்கம் , பெரு அகவல் , மெய்ச் 

சுருக்கம் , 
வைத்திய சூத்திரம் , காவியம் 

நாலு காண்டம் , கரும் 
காண்டம் , நூற்றுப் பதினாறு , தீட்சை 50, பூசாவிதி , தட்சிணா 
மூர்த்தி 

பதினைந்து . தட்சிணாமூர்த்தி சகல கருமானத் திரட்டு 
என்னும் 

துவரை கிடைத்துள்ள இவரியற்றிய 
நூல்களாம் . 

17 . பிண்ணாக்கீசர் . 


நூல்கள் 


பிண்ணாக்கீசரைக் கன்னட இடையர் மரபினரென்றும் , 
நாங்குனேரி என்னும் இடத்தில் சமாதியடைந்தார் என்றும் சில 
நூல்கள் கூறும் . புண்ணாக்கீசர் என்பது உலக வழக்குப் பெயரா 


கும் . 


மச்சமுனி தம்முடைய நூல்களில் காப்புச் செய்யுட்களில் 
பிண்ணாக்கீசருக்கு 

வணக்கம் தெரிவிப்பதைக் காணும் போது . 
காலாங்கிநாதர் போகருக்குக் 

குருவாவது போல் 

இவர் 

மச்ச 
முனிக்குக் குருவாய் இருந்திருக்கலாம் என்று சிலர் கருதுவர் . 


பிண்ணாக்கு என்பதைப் பிளவுபட்ட நாக்கு என்று கொண்டு 
அதனைச் சிறப்பாக உடையது பாம்பு ; ஆகவே பிண்ணாக்கீசர் 
என்பது பதஞ்சலியாரையே குறிக்குமென்று கூறுவாரும் உளர் . 
தற்போது இவரால் இயற்றப்பட்ட நூல்கள் எதுவும் கிடைக்க 
வில்லை . 


என்பது 


எதிர்காலத்திற்கு ஈசர் 

பொருள் . இவர் 
மருந்து கொடுத்து நோயை நிச்சயமாகத் தீர்க்கக்கூடிய , அளவு , 
நேரம் முதலியவற்றை நன்கறிந்தவர் எனப் பொருள் கொள்ளி 
னும் பொருந்தும் . 


18 . 


ஊனர் , கண்ணர் . 


ஊனர் , கண்ணர் ஆகியவர்களைப் பற்றிய வரலாற்று விபரம் 
யாதும் கிடைத்திலது . சில நூல்களில் ஊனக் கண்ணர் என்ற 
ஒருவராகவும் , சில நூல்களில் ஊனர் , கண்ணர் , எனப் பிரித்து 
இருவராகவும் கூறப் பெற்றுள்ளது . இவர்கள் இயற்றிய நூல்கள் 
உள என்பர் . ஆயினும் இது வரை ஒன்றும் கிடைத்தில. 


19. பூனைக்கண்ணர் . 


பூனைக் கண்ணருடைய கருவிழியின் வண்ணம் இந்நாட்டினது 
போல் இல்லாமல் பூனைக்கண் போன்று இருந்த காரணம் பற்றி 
இவரைப் பூனைக் கண்ணர் என்றனர் போலும் . இவர் கண்ணைப் 
போலவே மேலை நாட்டவர் கண் இருக்கும் காரணத்தால் இவரை 
மேலை நாட்டார் எனக் கருதுவர் . சில நூல்கள் இவரை எகிப்து 
நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவர் தமிழகம் போந்து சித்தர் 


335 


ஒருவரிடம் முறையாக யோகம் , ஞானம் , வாதம் , வைத்தியம் 
என்னும் நான்கு பகுதிகளையும் முறையே ஓதிப் பின்னர் தம்மு 
டைய நாட்டுக்குத் திரும்பி அங்கு வாழ்ந்து வரும் மக்களுக்கு உளப் 
பிணி , உடற்பிணி ஆகியவைகளைத் தீர்த்து , தொண்டு செய்து 
எகிப்திலேயே சமாதியுற்றார் என்று நூல்கள் கூறும் . இவர் இயற் 
றியதாகக் கூறப்படும் நூல் யாதும் நம் நாட்டில் கிடைக்கவில்லை 
எகிப்து நாட்டில் எங்காவது இருக்கலாம் . 


20 . மச்சமுனி . 
மச்சமுனி , 

நவநாதசித்தரில் ஒருவரென்றும் , பதினெண்மரில் 
ஒருவர் 

என்றும் சித்தர் நூல்களில் காணலாம் . இவர் மச்ச 
தேயத்தைச் சேர்ந்தவர் . அத்தேயத்தை விராடபுரம் என்பாரும் 
உண்டு . இவர் பரதவர் குலத்தவர் ( செம்படவர் என்று சிலர் 
கூறுவர் . இவர் திருப்பரங்குன்றில் சமாதி கூடியுள்ளார் என்றும் 
திருவானைக்கா , மயிரேசகம் என்னும் 

தலங்களில் 

சமாதி 
பெற்றார் என்றும் 

காணப்படுகிறது . 


நூல்களில் 


சிலர் மச்சக் கொடியை உடையவனாகிய ஒரு பாண்டிய மன்னன் 
சித்திகள் கைவரப்பெற்று முனிவராய்த் திகழ்ந்திருக்கக் 
மென்றுங் கருதுகின்றனர் . 


கூடு 


இவரால் இயற்றப்பெற்ற நூல்கள் .-- பெருநூல் எண்ணுறு 
என்ற தலைப்புடன் எட்டு நூல்கள் உண்டு என்பர் 

அவற்றுள் 
ஒரு நூல் திருமந்திரம் எண்ணூறாம் . 

சரக்கு வைப்பைக் 
கூறும் . தற்போது 

ஓலைச் 

சுவடியாக மூன்று பெரு நூல்கள் 
கிடைத்துள. அவற்றுள் ஒன்று சரக்குவைப்பை விவரிக்கும் நூலா 
கவும் , மற்றது மைவித்தை , ஜால வசிய 

மந்திர 

நூலாகவும் , 
மூன்றாவது வாதம் , மந்திரம் , யோகம் , வரலாறு ஆகியவற்றைக் 
கூறுவதாகவும் அமைந்துள்ளது . இவையாவும் இன்னும் அச்சேற 
வில்லை . 

இவர் இயற்றிய பெருநூல் ஒன்றில் தாம் மச்சத்தேயத்து 
அந்தணர் வகுப்பில் தோன்றியவராகக் கூறியுள்ளார் . ஆகையால் 
இந்த அகச் சான்றால் இவர் பரதவர் குலத்தவரல்லர் என்பது 
தெளிவாகிறது . 

மச்சமுனி எட்டு . மச்சமுனி பாடல்கள் , மச்சமுனி நிகண்டு , 
என்னும் நூல்களும் இவரியற்றினவாக அறியக் கிடக்கின்றது . 

21. பிரமமுனி. 
பிரமமுனிவரைப் பதினெண் சித்தரில் ஒருவராகப் பலர் 
கருதுவர் . ஆனால் அவரியற்றிய கருக்கடைச் சூத்திரம் என்னும் 
நூலில் அவர் பதினெண் சித்தர் வணக்கம் கூறுவதால் இவர் 
பதினெண் சித்தரில் ஒருவராக இருக்க முடியா தென்று துணிந்து 
கூறலாம் . ஆகவே இவரும் புலிப்பாணி , 

சிவவாக்கியர் , யூகி 
முனி என்பவர்களைப் போல நவகோடி சித்தர் வரிசையில் 
எண்ணத் தக்கவராவார் . இவரைச் சில நூல்களில் பிரமரிஷி 
என்பர் . இவரே கமலமுனி என்பாரும் உளர் . 


வைத்து 


336 


இவரியற்றிய நூல்கள் --- பிரமமுனி கருக்கடைச் சூத்திரம் , 
பிரமமுனி எண்ணூறு , பிரமமுனி வைத்தியம் 800 , பிரமமுனி 
வைத்தியம் 360 , பிரமமுனி சாத்திரம் , பிரமமுனி ஐம்பது , பிரம 
முனி முந்நூற்றைம்பது , பிரமமுனி ஊழிக்காற்று , பிரமமுனி 
சூத்திரம் என்னும் நூல்கள் இவரியற்றியவற்றுள் கிடைத்துள்ளன 
வாகும் . 

22 . திருவள்ளுவர் . 


திலது . 


திருவள்ளுவருடைய உண்மையான வரலாறு நமக்குக் கிடைத் 

இவரைப்பற்றி வழங்கும் கதைகள் பல உள 
இவர் இயற்றிய நூல் தமிழ் மறையாகிய திருக்குறள் எனப் 
படும் . அதிலுள்ள மருந்து என்னும் அதிகாரத்தில் இவர் இயற்றி 
யுள்ள பத்துத் திருக்குறள்களே மருத்துவத்தின் பெரிய விளக்கமாக 
அமைந்துள்ளது . இவர் நெசவுத் தொழில் செய்து வாழ்ந்தார் 
என்பர் . இவருடைய இல்லத்தரசியார் 

வாசுகி 

அம்மையார் 
என்னும் கற்பரசியாராவர் . தம் கணவரைப் போலவே இவரும் 
முக்காலமும் உணர்ந்த பெரிய சித்தராவார் . இவ்வுண்மையைக் 
கொங்கணர் பற்றிய கர்ண பரம்பரைக் கதையால் உணரலாகும் . 
வருடைய நண்பர் ஏலேல சிங்கர் என்ற கப்பல் வணிகர் . 


அத்தகைய பெருந்தகையார் பெயரால் ஞான வெட்டியான் 
என்ற நூல் ஒன்று வெளிவந்துள்ளது . அந்நூலில் பதினெட்டுச் 
சித்தர்கள் என்ற தொகைப் பெயர் பல இடங்களில் காணப் 
படுகிறது . ஆனால் அப்பதினெண்மரின் பெயர்கள் விரிவாக யாண் 
டும் காணப்படவில்லை . 


ஏழாம் நூற்றாண்டில் தோன்றிய தேவாரங்களும் , ஒன்பதாம் 
நூற்றாண்டில் தோன்றிய மாணிக்க வாசகருடைய திருவாசகமும் , 
பன்னிரண்டாம் நூற்றாண்டில் தோன்றிய கம்பர் 

பனுவலும் , 
பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அதிவீரராம பாண்டியன் நூல் 
களும் மேற்படி ஞான வெட்டியான் பாடல்களில் குறிப்பிடப் 
பெற்றுள்ளன . உதாரணமாக 579 ஆம் பாடலைக் காண்போர்க்கு 
நன்கு விளங்கும் . 

இந்நூலின் ஆசிரியராகிய 
திருவள்ளுவர் 16 ஆம் நூற்றாண்டுக்கு மிக மிகப் பின் தோன்றிய 
வராக இருக்கவேண்டுமென்பது ஆராய்ச்சியாளர் துணிபு . 


ஆகவே 


பதினேழாம் நூற்றாண்டில் பிராமணர்களுக்குப் பலர் ஆதரவு 
கிடைத்து அவர்கள் யாவரும் செல்வந்தர்களானார்கள். 

அதனால் 
அவ்வினத்தார் முயற்சியற்றவர்களானார்கள் . அவர்கள் நலம் குன்றி 
வீண் பெருமை பேணி வந்தார்கள் . ஆகவே மற்ற இனத்தவர் 
யாவரும் அவர்களுக்கு எதிரிகளாயினர் . அனேக 

னக நூல்கள் பிராம 
ணீயம் என்னும் வறட்டு ஜம்பத்தைக் கண்டித்து எதிர்ப்பு நூல்கள் 
தமிழ் நாட்டில் கிளம்பின . அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை ஞான 
வெட்டியான் என்ற நூலும் , கபிலரகவல் என்ற நூலுமாகும் . 
மேற்படி இரு நூல்களின் ஆசிரியர்களாகிய திருவள்ளுவரும் , கபில 
ரும் சங்க காலத்தவரல்லர் . 17 ஆம் நூற்றாண்டவர் என்பது 
தேற்றம் . 

போலவே வேமன்னா என்ற கவிவாணரும் 


337 


தெலுங்கு மொழியில் பிராமணர்களின் வறட்டு ஜம்பத்தைக் 
கண்டித்துத் தம் நூலில் எழுதியுள்ளார் . அவரும் 17 ஆம் நூற் 
றாண்டுப் புலவரேயாவார் . 


திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவரைக் கூட எந்த நூலும் 
பதினெண் சித்தர் வரிசையில் குறிப்பிடவில்லை. ஆகவே இவரும் 
நவகோடி சித்தர் வரிசையில் ஒருவராகக் கொள்ளலாம் என்பது 
சிலர் கருத்து . 

23. உரோமரிஷி , 


என்று 


உரோமரிஷி உரோம் நாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வந்து தங்கி , 
சித்தர்களின் உபதேசம் பெற்றுச் சித்தி பெற்றவராக இருக்கலாம் 
என்று கருதப்படுகின்றது . இவருடைய குரு புசண்டர் 
இவர் நூலில் கூறியுள்ளார் . அந்த உண்மைகளைத் தம்பரத்தி 
லெனையாண்ட புசுண்டர் பாதம் சதா நிதம் பூசைபண்ணி , என் 
றும் , என் குருவாம் புசுண்டரது ருபையாலே , உண்மையென்ற 
சூதமது கிடைக்காவிட்டால் உத்தமனே 

பறங்கிவைப்புலிங்க 
மாகும் என்றமையால் அறியலாம் . இவர் பெயர் உரோமசன் 
என்றும் சிலர் கூறுவர் . 


வரியற்றிய நூல்கள்.- உரோமரிஷி வைத்தியம் 500. இந் 
நூலில் வாதமுறைகள் பல காணபடுகின்றன . உரோமரிஷி பதினாறு 
முப்பது , ஐம்பத்தொன்று எனச்சிறு நூல்களும் , ஞானம் 16 , காவிய 
சூத்திரம் 16 , சூத்திரம் 21 , உரோமரிஷி 

உரோமரிஷி சுருக்கம் , உரோமரிஷி 
ஊழிக்காற்று . உரோமரிஷி 

குறு நூல்மல் ஐம்பது 

என்பவை 
இவரியற்றிய நூல்களிற் சில . 


பெயரால் உரோமரிஷி 
தொகை நூல் உள்ளது . 


இவர் 


மருந்து முறைகள் 


என்ற 


24. கருவூரார் , 


தாம் 


கருவூரார் திரிசிரபுரம் மாவட்டத்திலுள்ள கரூரைச் சேர்ந்தவ 
ராவார் . 

வெண்கலம் , தாரா , பித்தளை , தாம்பிர வேலை செய் 
யும் விசுவகன் மா மரபினர் என்று சில நூல்கள் கூறும் . 

இவர் 
தோன்றிய 

கருவூ 

பூரிலேயே சமாதி கூடியுள்ளார் என்பது 
சில நூலாசிரியர் 

கருத்தாகும் . சிலர் இவர் சீகாளத்தியில் 
சமாதி பெற்றார் என்றும் கூறுவர் . இவர் பக்தி பாடல்கள் பல 
இயற்றியுள்ளார் . வர் பல தல தரிசனம் செய்துள்ளார் . 

ஒரு 
சமயம் இவர் திருநெல்வேலி சென்று நெல்லையப்பரையும் காந்தி 
மதி அம்மையாரையும் தரிசித்து மானூரில் தங்கியிருந்தார் . அங்கு 
இவர் தங்கியிருந்த போது நெல்லையப்பரும் காந்திமதியம்மை 
யாரும் இவருக்கு நடனக் காட்சியைக் 

காட்டியருளினார் என்று 
நெல்லைத் தலபுராணம் கூறும் . அதற்கிணங்க அந்த நிகழ்ச்சியை 
ஆண்டுதோறும் ஆவணி மூலத் திருவிழாவாக 

திருவிழாவாக மேற்படி திருக் 
கோயிலில் கொண்டாடப்பெற்று வருகிறது . 


338 


இவர் திருவிசைப்பா ஆசிரியருள் ஒருவராவார் . இவர் 
ஆதித்த சோழன் காலத்தவர் . அவர் மகன் பராந்தக சோழன் 
மதுரையும் ஈழமும் கொண்டவனாவான் . இவர் போகரது சீடர் 
என்றமையால் போகரும் 9 ஆம் நூற்றாண்டில் பழநியில் இருந் 
திருக்கலாம் எனக் கருதப்படுகிறது . 


என் குரு 


இவருடைய பாடல்களில் , 
நாடுகின்ற காவு தன்னில் வாசம் செய்யும் 
நல்லபதி னெண்மர் தம் பாதம் போற்றி , 
போகநாதர் 

முன்னம் 
இனிமையுடன் 

சொன்னதிது , 
சிகரங்கள் பொருந்திய ஆள் போக நாதர் மகன் 

கொங்கனோடு வரையில் இருக்கிறார் , 
கூறுவேன் குரு போகர் தன் பாதமே ! 
சட்டமுனி தானிருந்த கைலாயர் நாடு 
அந்த ரோமன் பொன்னெடுத்து சிரசில் 

அன்பான நகை போலவே பொதிய , 


கணர் 


என்ற 

அடிகளால் இவர் பதினெண்சித்தர் ஒருவரல்லர் 
என்பதும் , இவரது குரு போகர் என்றும் , போகர் மகன் கொங் 
என்றும் , சட்ட முனி கைலாச 
கைலாச நாட்டைச் 

சேர்ந்தவ 
ரென்றும் , அவர் காலத்தில் உரோமன் பொன் நாணயங்கள் 
வழங்கி வந்தனவென்றும் விளங்குகின்றது . 


கருவூரார் பல திரட்டு ,, கருவூரார் அட்டகன்மம் 

நூறு . 
கருவூரார் 

காவியம் 

கருவூரார் பூசாவிதி என்னும் 
நூல்கள் இவர் இயற்றிய நூல்களாம் . 


25. தேரையர் . 


தேரையர் பதினெண் சித்தரில் ஒருவரல்லர் . இவர் பெய 
ரைப் பற்றிப் பற்பலவிதமான கருத்துகள் மக்களிடையே உலவி 
வருகிறது . 


ஓயாத மண்டையிடி உடையவன் மண்டை ஓட்டைத் தகர்த்து 
உள்ளே யிருந்த தேரையை நீக்கினதால் தேரையர் என்ற 
பெயர் சூட்டப் பெற்றதாகக் கூறப்படும் . 

இப்பெயரை 
வடமொழியில் மண்டூக மகரிஷி என்று மொழி பெயர்த்து அதை 
மிக்க உயர்வாகக் கருதி வழங்கியும் உள்ளனர் . 

இவர் நூலில் தாம் தருமசௌமியரின் சீடரெனக் 
காள்ளும் காரணத்தால் இவரும் இவருடைய குருவைப் போல 
ஒரு சமணத் துறவியென்பது சிலர் கருத்தாகும் . 

இவர் மருத்துவக் கலையிலும் பல மொழிகளிலும் கற்றுத் 
தேர்ச்சி பெற்றவர் என்ற காரணம் பற்றித் தேரர் என்று பெயர் 
வந்ததென்பதும் சிலர் கருத்தாகும் . 


கூறிக் 


339 


பாலி மொழியில் தேரன் என்ற சொல் பௌத்த துறவிகளைக் 
குறிக்கும் . ஆதலால் , இவர் ஒரு பௌத்த துறவி என்றும் சிலர் 
கருதுகின்றனர் . இவர் 

இவர் வாழ்ந்த காலத்தில் தேரன் என்ற 
பெயருடைய பலர் இருந்ததாகவும் தெரிகிறது . 


எனக் 


ள 


இவரால் இயற்றப்பெற்றவை எனக் கூறப்படும் நூல்கள் 
இருதரத்தனவாக உள்ளன . ஒருவகை நூல்கள் தேரையர் 
கரிசல் , தேரையர் காப்பியம் , தேரையர் யமகம் , சிகாமணி 
வெண்பா போன்றவை உயர்ந்த இலக்கிய இலக்கண நயம் 
பொருந்தியனவாக உள . அதற்கு மாறாக மற்றொரு 
நூல்கள் தேரையர் வைத்திய காவியம் 

காவியம் 1001 , தேரையர் 
வாகடம் என்பவை இலக்கண வரம்புக்கடங்காத பாடல்கள் போல 
இருக்கின்றன . ஆகவே மேற்படி நூல்களை ஒருவரே இயற்றினார் 

கூறற்கு இடந்தரவில்லை என்று சிலர் கருதுவர் . 
வெண்பா இயற்றிய புகழேந்தியார் அல்லியரசானி மாலை இயற்ற 
வில்லையா ! அதுபோல யமகமும் , சிகாமணி வெண்பாவும் இயற் 
றிய அதே தேரைய்ரே தேரையர் வைத்திய காவியம் 1001 , 
தேரையர் வாகடம் ஆகிய நூல்களையும் இயற்றியிருக்கலாம் 
என்று கருதுகின்றனர் சிலர் . 
இவர் இயற்றியதாகக் கூறப்படும் நூல்கள் 
சிகாமணி வெண்பா நிகண்டு சேகரப்பா 

தேரையர் காப்பியந் தரு நாடக மந்தாதி 
மிகாவண்ணம் நாண் மாலை 

வண்பா 
விளங்கெதுகைப் பாவிவை யெல்லோரு மெச்சும் 
மகா மகிமைக் கரிசலெனு முறை யீ ராறும் 

வேதாந்த சித்தாந்த வைத்ய வாத 
முகாதியினு மசையாத விரிவுள் வேத 
முத்தமுமாய் விளங்குமில் துண்மை தானே . 


யமக 


( 5 ) தரு. 


மேலே கூறப்பட்ட பாடலின்படி தேரையர் இயற்றியவை 
யாகக் 

கூறப்படும் நூல்கள் ( 1 ) சிகாமணி வெண்பா , 
நிகண்டு , ( 3 ) சேகரப்பா , ( 4 ) காப்பியம் , 

( 6 ) 
நாடகம் . 

( 7 ) அந்தாதி . ( 8 ) மிகா வண்ணம் ( 9 ) நாண் மாலை 
( 10 ) யமக வெண்பா , ( 11 ) எது சைப்பா , ( 12 ) மசாகரிசல் 
என்ற 

பன்னிரண்டு நூல்களேயாம் . 


சேர்த்து 


ஆயினும் ( 1 ) நீர் நிறக்குறி நெய்க்குறி ,, ( 2 ) தைல வர்க்கச் 
சுருக்கம் , 

( 3 ) தினக்கிரமாலங்காரம் , ( 4 ) சிகிச்சைக் கிரமம் , 
( 5 ) நோய் மருந்தளவை , ( 6 ) பிரதான குண மூலித் தரு . 
( 7 ) வைத்தியப் பள்ளு ( 8 ) மருத்துப்பாரதம் , ( 9 ) குணப்பாட 
வெண்பா என்னும் ஒன்பது நூல்களையும் 
மொத்தம் 21 நூல்கள் செய்துள்ளார் என்பர் . இவற்றைக் 
குறிக்கும் தொகைப்பாடல் இல்லை . 

மேலே கூறப்பட்டவை தவிர இவரியற்றியதாக தேரையர் 
ஐந்நூறு , தேரையர் வைத்திய காவியம் 1001 , தேரையர் 1500 
என்றும் சில நூற்கள் வெளிவந்துள்ளன . 


340 


இவரியற்றிய மகா கரிசல் என்னும் 

சல் என்னும் நூலில் ஐந்தாம் பாட 
லில் உத்த மஞ்சிவாடுசுமிநூ வெனவே மனர் வடுகில் உரைத்தல் 
போல என்று வே மன்ன வென்னும் தெலுங்கு மொழிப் புலவரை 
சுட்டுவதால் இவரும் வே மன்ன வென்பவரும் ஒரே காலத்தவ 
ராகவோ சற்றுப் பிற்பட்டவராகவோ இருத்தல் வேண்டுமென்று 
அகச்சான்று வலியுறுத்துகின்றது . 

இவர் தமிழ் , தெலுங்கு , கன்னடம் , மலையாளம் , துளுவம் , 
வட சொல் 

ஆகிய மொழிப் புலமையும் , சோதிடம் , ஐம்புள் , 
சாத்திரம் , கன்ம காண்டம் , அளவை , சாங்கியம் , 

வேதாந்தம் 
சித்தாந்தம் ஆகிய அறிவியல் நூல்களில் மிக்க தேர்ச்சி பெற்றவர் 
என்பது இவருடைய நூலைக் கற்பவர்க்குத் தெள்ளிதின் விளங்கும் . 

மருத்துவத்தின் நால்வகை அமைப்பாகிய யோகம் , ஞானம் , 
வாதம் , வைத்தியம் என்னும் நான்கிலும் உள்ள உட்பிரிவுகளில் 
நல்ல ஆய்வுத் திறனுடன் கூடிய புலமை பெற்றவராக இவரு 

நூல்கள் மிளிர்கின்றன . 
இவருடைய ஞானாசிரியன் தரும சௌமியரென இவருடைய 
நூல் வாயிலாகத் தெரிகிறது . இவருடைய சீடர் யூகி முனிவர் 
என்பது யூகி சிந்தாமணி எண்ணூறு என்னும் நூலால் அறிவிக்கப் 
படுகிறது . 

ஆயினும் தேரையர் நூலில் புலத்தியரின் சீடர் 
தரும சௌமியர் என்றும் , தருமசௌமியரின் மாணாக்கர் தேரை 
யர் என்றும் கூறியுள்ளமை சிந்திக்கற்பாலது . 

தேரையர் தொண்டைவள நாட்டில் பாலியாற்றின் வட 
கரையிலுள்ள 

திருமலைச் சேரி என்னும் சிற்றூரில் உதித்தவர் . 
இவருடைய தந்தையார் நம்பி பூபதி என்பவர் . இவர் இதிகாசங் 
இரண்டில் பாரதத்தில் 

மிக்க ஈடுபாடுடையவர் என்பது 
இவரியற்றிய மருத்துப் பாரதம் என்ற நூலால் அறியலாம் . 
இவரியற்றிய தாகக் 

கூறப்பட்ட நூல்களில் 

நிகண்டு , 
நாண் மாலை , சிகிச்சைக் 

கிரமம் , நோய் மருந்தளவை போன்ற 
முக்கியமான 

கிடைக்கவில்லை . 

அவை 
விட்டால் சித்த மருத்துவத்துக்கு யாதொரு குறைபாடுமின்றி 
நிறைவு பெறும் . 

அந்நூல்கள் எவர் கையில் புகுந்து எங்குள்ள 


கள் 


நூல்கள் 


கிடைத்து 


னவோ ? 


இவரியற்றிய நூல்களின் காப்புச் செய்யுட்களில் பதினெண் 
சித்தர்களுக்கு வணக்கம் செய்துள்ளமை இவர் பதினெண் 
சித்தரில் ஒருவரில்லை என்று நிரூபிக்கிறது . 
எடுத்துக்காட்டு : 
“ பயப்படு பிரசமுன் பழகு மைச்சுரம் 
பயப்படு மாறெனப் பதினெண் சித்தர் தாள் 
செயப்படு பொருளினிற் சேர்க்கு முன்னமே 
செயப்படு மிதற்கொரு திருகின் றாமரோ . 
பதினெண் சித்தர் துதி - மகா கரிசல் 

தேரையர் . 
இவரும் ஒரு நவ சித்தர் என்றே கூறல் அமையும் . 


341 


26. திருநந்தி தேவர் . 


சைவ சமயத்தினர் யார்க்கும் திருநந்தி தேவர் புதியவர் 
அல்லர் . இவரைப்பற்றி அறியாதார் யாரும் இருக்க முடி 
யாது . 
இவரே-- சிவன் 

உமைக்கு உபதேசித்த யோகம் , ஞானம் , 
வாதம் , மருத்துவம் , மந்திரம் , சாத்திரம் , தோத்திரம் யாவற் 
றையும் பூவுலகுக்குத் தம் சீடர்கள் வாயிலாகப் பரவச் செய்த 
பேருபகாரியாவார் . 

இவ்வுண்மை எந்தச் சித்தர் நூலைப் புரட்டி 
னாலும் முதல் வரிசைப் பாக்களிலேயே தெள்ளிதின் விளங்கும் . 


இதனை , 
சொல்லிடவே தேவிக்குச் சதாசிவன்றான் 

சொல்லவே தேவியும் நந்திக்குச் சொல்ல 
நல் லிடவே நந்திதந் வந்த்ரிக்குச் சொல்ல 

நயமுடன் தன்வந்த்ரி யசுவனிக்குச் சொல்ல 
அல்லிடவே யசுவனியாந் தேவர் தாமும் 

அகத்தியர்க் குரைத்திடவே யம்மு னீந்த்ரன் 
புல்லிடவே புலத்தியர்க் குபதே சிக்க 
புலத்தியரும் தேரையற்குப் புகன்றிட் டாரே . 

- யூகி வைத்திய சிந்தாமணி எண்ணூறு 
என்னும் இப்பாடலால் அறியலாம் . 

நந்தி தேவர் இம்முயற்சியில் ஈடுபடாமற் போனால் உலகுக்கு 
மேலுலக நலன்கள் 

பரவாது நின்றுவிடும் அல்லவா ! ஆகவே 
அவரே எல்லாச் சித்தர்களுக்கும் முதற்குருவாக மதிக்கத்தக்கவர் . 

அஃதன்றியும் அவரே பூவுலகில் அந்தணர் குலத்தில் 
பிறந்து தவஞ்செய்து ஈசன் 

உமையம்மை 

ஆகிய 

கியவர்களின் 
பேரருளால் பல கலைகளையும் உபதேசம் பெற்று உலகிலுள்ள 
பல முனிவர்களுக்கு உபதேசித்துத் தான் 

ஆற்ற வேண்டிய 
பணி முழுமையடைந்த பின் காசி என்னும் புனித நகரில் சமாதி 
எய்தினார் என்பது சில நூல் வாயிலாக அறியலாம் . 

இவர் இயற்றினவாகக் கூறப்பெறும் நூல்கள்.- நந்தீசர் 
முந்நூறு , நந்தியெட்டு , நந்தீசர் கருக்கடை முதலியனவா 

னவாகும் . 
27. புலத்தியர் . 
புலத்தியர் அகத்தியர்க்கும் உலோபா முத்திரைக்கும் தோன்றிய 
பிள்ளை யாவார் . இவர் தம் தந்தையாரிடம் எல்லாக் கலைகளை 
யும் முறைப்படி உபதேசமாகப் பெற்றுப் பல சீடர்களுக்கு 
அருளி வந்தார் . 

சில நூல்களில் இவர் சிங்கள நாட்டிலே தோன்றியவராகவும் 
சகல சித்திகளையும் பெற்று மக்களுக்கு மிக்க உதவி புரிந்து உரிய 
காலத்தில் யாழ்ப்பாணம் என்னும் தலத்தில் சமாதி கூடிவிட்டார் 
என்று காணப்படுகிறது . 


342 


இவரியற்றிய நூல்களில் புலத்தியர் 
நூல் ஒன்றே இதுவரை கிடைத்துள்ளதாம் . 


வைத்தியம் என்ற 


28. திருமூலர் . 

. 
திருமூலர் சாலோகப் பதவியை அடைந்த சங்குகன்னர் என்ற 
சித்தர் தம் உளக்கோட்பாட்டின் படி ஈசனால் பூவுலகுக்கு அனுப்பப் 
பெற்றார் என்றும் , அவர் அகத்தியரைக் காண வரும் வழியில் 
சிதம்பரத்துக்கு அண்மையில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஓர் 
இடையன் காலன் கோட்பட அதைக்கண்ட ஆவினங்கள் வருந்தி 
ஓலமிட்டதைக்கண்டு பொறாமல் தம் ஆவியை அவ்விடையன் 
உடலில் செலுத்தித் தாமே இடையனுடலுடன் இயங்கி மாடுகளை 
ஓட்டிக்கொண்டு அவ்வவற்றின் இல்லங்களில் சேர்த்து விட்டு 
யாண்டும் நில்லாமல் தில்லை , கூத்தப்பெருமான் ஆலயத்தில் யோக 
சமாதியில் ஆழ்ந்திருந்து ஆண்டுக்கொருமுறை நிட்டை நீத்து 
ஒரு மந்திரம் இயற்றியருளினார் . இவ்வாறு 3,000 திருமந்திரங் 
கள் எழுதியருளினார் , இறுதியில் 

குறிக்கோளுக் 
கிணங்க அகத்தியரைக் கண்டு சிலகாலம் அவருடைய ஆசிரமத் 
தில் தங்கி அளவளாவி விட்டுத் தில்லை மீண்டு அவ்விடத்திலேயே 
சமாபாதி புகுந்தார் . 


தம் 


இவர் 

காலாங்கிநாதரைச் சீடராய் ஏற்று அவருக்கு 
எல்லாச் சித்திகளும் கைவர அருளிச் செய்தார் . காலாங்கிநாத 
ருடைய சீடராகிய போகர் திருமூலரைப் பாட்டன் என் 

று தம் 
நூலில் மிக்க உரிமையுடனும் அன்புடனும் உறவு கொண்டாடு 
வதைக் காணலாம் . 


நூலாம் . 


இவரியற்றிய நூல் திருமந்திரம் என்ற ஓர் ஈடிணையற்ற 

திருமூலர் வாதம் இருபத்தொன்று , திருமூலர் அறு 
நூற்றெட்டு , திருமூலர் வழலைச் சூத்திரம் முந்நூறு , திருமூலர் 
வைத்தியம் , ஞானம் , பலதிரட்டு என்ற நூல்களும் இவரியற்றி 
யனவாகத் தெரிகின்றது . 


29. சட்டநாதர் , 


சட்டநாதரைச் சட்டமுனி என்றும் சட்டநாதர் என்றும் 
கூறுவர் . இவரைச் சிங்களவர் என்று சிலர் கூறுவர் . 


இவர் பெருமையைப் புகழ்ந்து கூறும் கர்ண 

கூறும் கர்ண பரம்பரைக் 
கதையொன்றுண்டு . 


இவர் பல திருத்தலங்களையும் தரிசித்துக்கொண்டு தென் 
தமிழ் நாட்டில் பாதயாத்திரை செய்து வந்தார் . 

ஒரு நாள் 
இவர் திருவரங்கனைக்கண்டு தரிசிக்க 

விழைந்து அத்திருத் 
தலத்தை நண்ணினார் . அந்த வேளை இரவு அர்த்த சாம பூசை 
எனப்படும் நள்ளிரவுப் பூசையும் முடிந்து கடைக்காப்பிட்டுவிட்டுக் 
கோயில் தலைமைப்பட்டர் இல்லம் சேர்ந்து விட்டார் . சட்ட 
நாதர் கோயில் முன் வாசலுக்கு வந்தார் ; பூட்டப்பட்டிருப்பதைக் 
கண்டார் ; தம் மனத்தெழுந்த ஆராக் காதலுடன் அரங்கநாதா 


343 


வேத 


என்று மும்முறை விளித்தார் . சரேலெனக் கதவுகள் தாமே 
திறந்து கொண்டன . மணியொலி , மேளதாளவொலி , 
பாராயண ஒலி , கீத நிருத்திய ஒலி , திருவிழாக்காலத்தில் ஏற் 
படும் வெடிகளின் ஒலி , மட்டற்ற மக்கள் கூட்டத்தால் ஏற்படும் 
இரைச்சல் எல்லாம் ஒருமித்து எழுந்தது . வேளையில்லா வேளை 
யில் கோயிலில் எழுந்த திருவிழாக்கோல ஒலியைக் கேட்டு ஊர் 
மக்களெல்லாரும் திருக்கோயிலை நோக்கி விரைந்தனர் . கோயிலில் 
பூசையாற்றும் பட்டர்கள் எல்லாரும் மிக்க பரபரப்போடு கோயி 
லுக்குச் சென்றனர் . 


அவ்வமயம் எல்லா ஒலிகளும் நில்லாமல் ஒலித்துக்கொண்டி 
ரூந்ததேனும் அக்கோயிலுக்குள் சட்டநாதரும் திருவரங்கரும் 
மட்டுமே இருக்கக் கண்டனர் . ஆனால் அரங்கநாதர் பூண்டிருந்த 
ஆடையாபரணங்கள் சங்கு சக்கரம் உட்பட யாவும் சட்டநாதர் 
உடலின் மேல் கண்டனர் . ஊர் மக்கள் யாவரும் இக்காட்சியைக் 
கண்டனர் . 


எல்லோரும் இவரை ஒரு கள்வரென்று முடிவு செய்துவிட்டு 
அந்த அரங்கரின் அணி பணிகளை யெல்லாம் அந்த மகானின் உடலி 
லிருந்து களைந்து 

களைந்து சுத்தம் செய்து புண்ணியாவாசன செய்து 
மீண்டும் அரங்கநாதருக்குப் பூட்டினார்கள் . 

மன்னன் முன் 
இவரைக் கொண்டு போய் நிறுத்தி இரவில் நடந்த விடயத்தைக் 
கூறினார்கள் . மன்னன் உசாவியபோது அதுபற்றிய விடயம் 
தமக்கு ஒன்றும் தெரியாது என்றும் எல்லாம் அரங்கன் செயல் 
என்றும் இவர் கூறினார் . இவருடைய கூற்றை 

கூற்றை மெய்ப்பிக்க 
வேண்டுமென்று மன்னன் கட்டளை பிறப்பித்து அவருடன் திருக் 
கோயிலுக்குத் தன் பரிவாரங்களுடன் சென்றடைந்தான் . சட்ட 
நாதர் அரங்கர் முன் நின்று அரங்கநாதா என்று மும்முறை 
விளித்தார் . இரவில் எழுந்த அத்தனை ஒலிகளும் காது செவிடுபம் 
எழுந்தன . மன்னனும் மற்றுமுள்ள பரிவாரங்களும் , ஊர் மக்களும் 
அர்ச்சகர்களும் வியப்பில் ஆழும்படியாக அரங்கருடைய அணி 
மணிகள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாகக் காந்தத்தை நோக்கி 
இரும்பு ஊசிகள் பறந்து வந்து அதிலே ஒட்டிக்கொள்வது போலச் 
சட்டநாதர் உடலில் பொருத்தமாக அமர்ந்தன . 

மன்னனும் 
குடிகளும் மனித உருக்கொண்டுவந்த சட்டநாதரே அரங்கநாதர் 
எனக் கண்டு அவரை வணங்கித் தாம் பரிசோதித்தமைக்கும் , 
ஐயுற்றமைக்கும் மிக வருந்தி மன்னிப்புக் கேட்டுக்கொண்டு அவரு 
டைய நல்லா சிபெற்று அரண்மனைக்கு மீண்டான் . திருவரங்கன் 
சந்நிதானத்திலேயே சமாதியில் ஆழ்ந்து இன்றும் அருவராய் 
மக்களுக்கு அருள் சுரந்து வருகிறார் . இது இன்றும் மக்களிட 
முள்ள நம்பிக்கையாகும் . 


இவர் சீகாழியில் சமாதி எய்தினார் என்பது சிலர் கொள்கை 
யாகும் . 


344 


சிவ 


இவர் இயற்றிய நூல்கள் .-- சட்டமுனி நிகண்டு , சட்டமுனி 
இருபது . சட்டமுனி 

யோகத் திரயம் , சட்ட முனித் 
தாண்டகம் , சட்ட முனி மூல சூத்திரம் , சட்ட முனி வாக்கியம் 
என்னும் இவர் இயற்றியன வாகத் தெரிகிறது . 


30. கமல முனி. 


பதினெண் சித்தரில் ஒருவராகக் கருதப்படும் இவரை 
( கமல முனி வரை ) உவச்சர் குடியில் பிறந்து பல சித்திகளையும் 
பெற்று இறுதியில் திருவாரூரில் சமாதியடைந்தார் என்பர் . 

சிலர் நான்முகனே சிவன் கட்டளையால் பூமியில் தோன்றி 
எல்லாவகைச் சித்துகளையும் தக்கார்க்கு உபதேசித்து இறுதியில் 
திருவாரூரில் சமாதி நிலையை அடைந்தார் என்பர் . 

சிலர் இவர் 
மதுரையில் சமாதி நிலையடைந்தார் என்பர் . 

இதுவரை கமலமுனி பத்து என்னும் ஒரு சிறு நூல் இவரியற்றி 
யதாகக் கிடைத்துள்ளது , இந்நூல் ஞான நூலாக உள்ளது . 


31. சுந்தரானந்தர் . 


இவர் 


சுந்தரானந்தர் பதினெண் சித்தருள் ஒருவராவார் . 
வேளாண் மரபினர் என்றும் மதுரையில் சித்தியடைந்தாரென் 
றுங் கூறுவர் . இவரைப்பற்றிய வாழ்க்கை வரலாறு ஒன்றும் 
கிடைத்திலது . 


இவர் இயற்றியருளிய நூல்கள் - சுந்தரானந்தர் அதிசய 
சூத்திரம் , சுந்தரானந்தர் ஞான சூத்திரம் , சுந்தரானந்தர் 
சூத்திரம் என்னும் நூல்கள் இவர் இயற்றியனவாகக் கிடைத் 
துள்ளன . 


32. வாம தேவர் . 


வேறு 


ஓதுவார் மரபில் தோன்றிச் சித்தர் அருளால் பல சித்திகளை 
யும் வரப்பெற்று அழகர் மலையிலே சமாதி நிலை அடைந்தார் என் 
பர் சிலர் . மற்றும் சிலர் மதுரையில் சித்தி பெற்றார் என்பர் . 

33. வெகுளிநாதர் . 
வெகுளிநாதரே விசுவாமித்திரர் என்பர் சிலர் . 
சிலர் இவரே 

என்றுங் கூறுவர் . இவ்விருவரில் 
எவரேயாயினும் ஒருவர்க்கொருவர் சினத்தில் ( வெகுளி) சளைத்த 
வரல்லர் . 

அவர்களின் தவ வலிமையும் , சாபம் கொடுக்கும் 
திறமும் ,சோதனை செய்யும் ஆற்றலும் புராணங்கள் பலவற்றில் 
பரக்க விரிக்கப்பெற்றுள்ளதைக் காணலாம் . இவரை நவநாத 
சித்தர் வரிசையில் பல சித்தர் நூல்களில் விவரித்துள்ளனர் . 

இவர் காசியில் சமாதி நிலை பெற்றுள்ளார் எனவும் திருவா 
வடுதுறையில் சமாதி நிலை பெற்றுள்ளர் என்றும் கூறுவர் . 


துருவாசர் 


பிழை திருத்தம் . 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


2 


42 


பிணிகளிலும் 


பிணிகளிலுழலும் 


8 


16 வீசிய ைவெறுங்கை 


வீசிய கை 
வெறுங்கை 


9 


26 


ஈதுவபதசித்தேனே 


ஈதுபதேசித்தேனே 


36 சொற்டெர் 


சொற்றொடர் 


38 


முதியான் 


முதியான் 


11 


43 


மையது 


தன்மையது 


13 


11 கன்மாவின் 


ஆன்மாவின் 


14 


2 


எவனொருவன் 


எவனொருவனின் 


14 


19 


சுத்த மோசழுக்கி 


சுத்தமோ டழுக்கி 


15 


39 ( வைகாரிகா ) 


வைகாரிகா 


16 


4 


ஏற்படும் 


ஏற்படும் 


18 


12 


ஈசனேன்றி 


ஈசனேயன்றி 


22 


17 


இணைந்தொன்று படல் இணைந்தொன்று 

பட்டுக் 


23 


1 


ஆதிமுக்குண பிப் 


ஆதிமுக் குணமிப் 


25 


27 


தோன்ற்ய 


தோன்றிய 


26 


22 


நுதாக்கு மிவ் 


தாக்குமிவ் 


தம்வு முபோ 
கமுண்டாக 


தனுவும் போ 
க முமுண்டாக 


26 


23 


கரணங்க்ள 


கரணங்கள் 


26 


31 


தானே ஈசன் 


ஈசன் 


33 


26 


நன்கொடு 


நான் காடு 


371 B - 2-23 


ii 


பக்கம 


வரி 


பிழை 


திருத்தம் 


LS 


4 


மகா பூதங்கள் 
என்பன . 


மகாபூதங்களி 


னின்று 


தோன்றியவை . 


31 


1 அருளாள் 


அருளால் 


31 


38 


நேராக விடின் 


நேராகாவிடின் 


31 


43 


இபான்மை 


பான்மை 


31 


43 


உலகும் ருக்கின்ற 


உலகும் இருக்கின்ற 


32 


42 


த பிரம்மதை யல்லால் 


பிரம்மத்தை 
யல்லால் 


34 


30 


நாத்திகர்களும் 


நாத்திகர்களும் 
நபாதிகளும் . 


43 


1 


ஞாளம் 


( ஞானம் 


43 


11 


அறிவீனம் 


அறிவீனம் 


47 


20 


பிர மண மாவது 


பிரமாண மாவது 


47 


20 


காட்சியாயினும் 


காட்சியானும் 


47 


21 


தொறு 


ஈதொன்று 


47 


39 


பொருள்-ரம் 


பொருள் - மரம் 


51 


16 அனு மானன 


அனுமான 


51 


35 வேதகாமம் 


வேதாகமம் 


52 


29 


கூறுபவர் 


கூறுவர் 


53 


14 


three first 


first three 


28 infima 


infime 


56 


31 anables 


enables 


67 


42 


சொவலின் 


சொல்லின் 


67 


43 


கதவுள் 


கடவுள் 


ili 


பக்கம் வரி 


பிழை 


திருத்தம் 


71 


9 


மாபேரும் 


மாபெரும் 


73 


17 போரவை 


போர்வை 


76 


38 


யாங்காணும் 


யாங்கணும் 


81 


1 


தன வெளியென 


தானே வெளியென 


83 


40 


எனினுப் 


எனினும் 


87 


30 


வானை 


வாணை 


106 


24 


மூன்றுவித்தோற்றம் 


மூன்று விதத் 
தோற்றம் . 


137 


11 நுண்ய 


நுண்ணிய 


141 


37 இணை வக்கீரித 


இணை வக்கிரித 


148 


16 


அறிவிக்கு 


அறிவுக்கு 


155 


39 


பசு 


155 


40 


என்கிறாற் 


என் கிறார் . 


161 


1 


தோற்றமும் 


தோற்றமும் 


161 


35 


புலப்படு தில்லை 


புலப்படுவதில்லை 


161 


36 


ன்று கூட 


என்று கூட 


178 


1 ( சகவர் 


( சகலர் ) 


179 


18 


கண் ண 


கண்ணே 


182 


29 


சதுர்விந் குதிரிய 


சதுரிந்திரிய 


182 


38 


பொறுப்பிள்ளை 


பொறுப்பில்லை 


185 


13 மறிந்து மவவாறே 


மறிந்து மவ்வாறே 


202 


46 


இலிங் சரீரமே 


லிங்க சரீரமே 


203 


4 


கணாப் பொருளை 


கனாப் பொருளை 


208 


17 


உயிரினுக்கு ராய் 


உயிரினுக்குயிராய் 


iv 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


220 


22 


வகுத்து 


வகுத்தது 


221 


29 


கடைப்பிடித்திடினும் கடைப் பிடித்திடினும் 


சரி . 


222 


6 


ஈசோ.சுர 


ர சேசுர 


264 


39 


மலயமா மலையே 


மலையமா மலையே 


271 


44 


எடுத்தாகவும் 


எடுத்ததாகவும் 


293 


21 


ஐவணம் 


ஐவனம் 


-- 


299 

7 அரியகமா 

அரியகரிமா 
305 

38 உயர் 

உயிர் 
311 40 கலையானம் 

கலை ஞானம் 
314 37 பாடதில் 

பாடலில் 
315 

7 பொயூர் 

பேரூர் 
326 6 சாந்திழுறை 

சாந்தி முறை 
331 31 1 

13 
335 

19 எண் ணுறு 

எண்ணூறு 
NOTE : 
Page No. 
54 from was concerned more with the proof ..... 

to Corresponds to the minor term 

to be brought under foot note . 
54 from 2 Prathyaksha is the direct 

to foregoing two methods 

to be taken as the text 
56 from and his mind is always 

to faling into contempt 

to be brought under foot note 
57 from predecates in three as 

to remaining antecedent 

to be brought under foot note . 
57 from 10. Hetu or Reason is of three kinds 

. 
to absence of cold 

to be taken up as the text. 
57 only one line * See eote ( @ ) on the previous page 

to be brought under foot note. 
Remaining portion of the content of that page is to be 

taken up as the text . 


57 


